84 


A DESCRIPTIVE CATALOGUE 

OF THE 
TAMIL MANUSCRIPTS 

IN THE 
GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS 

LIBRARY, MADRAS 


VOL.T. 


BY 


VIYĀSĀGARA VIDYĀVĀCASPATI 
P. P. SUBRAHMANYA SASTRI, B.A. (Oxon ), M.A. (Madras) 

Curator , Government Oriental Manuscripts Library and 
Professor of Sanskrit and Comparative Philology , 

Presidency College, Madras 


D. 1868-2173 


( Prepared wider the Authority of the Covernment of Madras) 


VOLUME V 


Alchemy, Medicine, Magic , 
Witcheraft and Supplemental. 


D. Nos. 1868 to 2173 . 


MADRAS : 
PRINTED BY THE SUPERINTENDENT, GOVERNMENT PRESS . 


1939 . 


PRICE , R : 


A DESCRIPTIVE CATALOGUE 


OF THE 


TAMIL MANUSCRIPTS 


IN THE 


GOVERNMENT ORIENTAL MANUSCRIPTS 

LIBRARY, MADRAS 


BY 


ܐ 


VIDYĀSĀGARA VIDYĀVĀCASPATI 
P. P. SUBRAHMANYA SASTRI, B.A. (Oxon ), M.A. (Madras) 


Curator , Government Oriental Manuscripts Library and 
Professor of Sanskrit and Comparative Philology , 

Presidency College, Madras 


( Prepared under the Authority of the Government of Vadras) 


VOLUME V 
Alchemy, - Medicine , Magic , 
Witchcraft and Supplemental. 


D. Nos. 1868 to 2173 . 


MADRAS 


PRINTED BY THE SUPERINTENDENT , GOVERNMENT ERESS . 


1939 . 


>> 


for sym 


INTRODUCTION . 
This is the fifth volume of the Descriptive Catalogue of 
the Tamil Manuscripts in the Government Oriental Manu 
scripts Library, Madras, and has been prepared on the same 
plan as that of the first four volumes . The numbering of 
manuscripts and the pagination of this volume are in 
continuation of those of the fourth volume. Attention is 
drawn below to a few of the more important works 
described in this volume . 

KAPPAL SĀSTIRAM WITH COMMENTARY , D. No. 1996 . 

This is a metrical treatise on matters connected with 
navigation . At the end of this work , rules for making 
prognostications about ships with “ five birds 
bols ( Pañcapaļci Sāstiram ) are also given . The stanzas 
are followed by explanatory notes . It is sta ed in the 
first few lines of this manuscript that it was in the posses 
sion of the relatives of one “ Kalinga Rāya Pillai of 
Tayangambadi ” probably ( Tranquebar ). D. No. 1997 , 
the manuscript noticed next after this manuscript, seems to 
be the original of this copy . In its contents and form , 
manuscript D. No. 2015 is similar to this manuscript ; and 
manuscript D. No. 2016 is a transcript of manuscript 
D. No. 2015 , 

ARUNKALAC CEPPU , D. No. 2037. 
This is a treatise on Dharma, as understood by the 
Jainas . The text is in the form of Kura ! Venpās, and the 
commentary is in the Manipravāla style. This work has 
three main divisions, namely , Narkātci, Nanjñān “ m , and 
Nallolukkam , corresponding in order to the Samyay 
darśana , Samyagjímána and Samyakcaritra of the Jaina 
works in Sanskrit . D. Nos . 2038 and 2039 are copies of 
this work ; while manuscripts D. Nos . 2010 to 2012, 
contain the text only of this work . 


iv 


INTRODUCTION 


DHARMA PARİKŞAI, D. No. 2044 . 
This is a Jaina work , in the Manipravāla style, profes 
sing to narrate the “ Previous history " of Gods Brahma 
Rudra and Vişņu. From the last lines of this work , it is 
made out that Vijayahamsa Jiyar, a disciple of Muni 
bhadra Svāmigal, is the author of this work . Manuscript 
D. No. 2045 is another copy of this work , with different 
readings in certain places. In the beginning of that work 
it is stated that the author, Vijayahamsa Munivar , trans 
lated into Manipravāla a Kannada work on the same 
subject . 


KITTĒRIYAMMĀL AMMĀNAI, D. No. 2049 AND 
MÉRIKARUDAMMĀĻ AMMĀNAI, D. No. 2050 . 


These two are poems , in the “ Ammānai " style, so 
popular among the Tamils ; and their heroines are Christian 
saints . The names of the authors are not known ; but it is 
stated at the end of each manuscript that it was written in 
1827 ( A.D. ) . Manuscripts D. Nos . 2051 to 2068 deal with 
topics of interest to Christians. 


ANDAGOĻA VAHAI VACANAM , D. No. 2170 , BHUGOLAP 

PIRAMĀŅAM VACANAM , D. No . 2171 , BHUVANA 
KÕŚAM , D. No. 2172 AND BHUVANA KOŠAM VACANAM , 
D. No. 2173 
These are treatises on Hindu Puranic cosmology. 

Like other volumes of this series , this volume also 
has been furnished with a Table of Contents , an Author 
Index and General Index . 


GOVT. ORIENTAL MANU . 
SCRIPTS LIBRARY , MADRAS . 

Dated 25th March 1939 . 


PP SUBRAHMANYA 

SASTRI, 

Curator , 


CONTENTS . 


Alchemy , Medicine, Magic and Witchcraft. 


... 


.. 


.. 


.. 


.. ) 


+ ! 


Šarakkin pegar 


.. 


... 


... 


I .. 


. 


.. 


... 


. 


.. 


... 


.. 


. 


... 


... 


... 


... 


.. 


. 


.. 


... 


••• 


.. 


... 


.. 


.. 


;: 


... 


... 


... 


... 


... 


... 


... 


... 


.. 


... 
... 


.. 
... 


... 
.. 


: 


.. 


.. 


... 


... 
.. 
... 


.. 


... 


. 


Name of the work . 

Number . 
Vaidya Abarādi 

1868 

1869 
Akattiyar sarakka 

1870 
Akattiyar Karmatandam Manndru 

1871 
Akattiyar Karnnul Muppavoimparla 

1872 
Akattiyar Sakalakalajñă zapitham - Ayirattirunura 

.... 1873, 1874 
Akattiyar Sakalakalaijñanapithacourokkam - Nürrirupata 

1875 , 1876 
Akattiyar Sattiranighanţa Nartuppadinagu 

1877 
Akattiyar suttiram Aimpadu 

1878 
Akattiyar jālattira ţţız 

1979 
Akattiyar jālanighgatu 

1880 
Akattiyar jñānam Nūra 

1881 
Akattiyar Dandakam 

1882 
Akattiyar Dandakanı Nura 

1883 
Akattiyar Dikşaividhi Irunura 

1884 , 1885 , 

1886 
Akattiyar pujavidhi Ironūru 

1887 
Akattiyar puraņasutram Irunurruppadināru 

1888 , 1889 
Akattiyar pūrapasatram Trandra 

1890 
A kattiyar püraṇam Nānäru 

1891 
Akattiyar Muppû padināra 

1892 
Akattiyar Vākațasuttiram Lannura 

1893 
Akattiyar Vādas attiram Irunära 

1894 
Akattiyar Vaittiya sattiram As Irattainndru 

1895, 1896 
Akattiyar Vaittiya sattiran Irnnürraindu 

1897 
Akattiyar Vaittiya süttiram Aimpadu 

1898 , 1899 
Akattiyar Vuittiya süttiram Nārpattettu 

1900 
Akattiyar Vaittiya süttiram Nurraimpada 

1901 
Akattiyar Vaittiya süttiram padināru .... 

1902 , 1903 
Akattiyar Vaittiya suttiram Mappattāra 

1904 
Akattiyar Vaittiya Rattiancourakkam Mannarrarupadu ( Nāļi Nidānam ) . 1905 
Anubhavavaittigam vacanam 

1906 
Irāmadovar Aştāngapakşiņi Aimpadu 

1907 
Irāmadēvar Āyiram 

1908 
Irāmadovar Karukkidai śattiram Ainnurn 

1909 
Irāmadēvar Karumānašattiram Nuppada 

1910 
Irāmadēvar sodiqam pattu 

1911 
Irāmadevar Šodidam padinārı 

1912 
Irāmadēvar Dandakam Nuru 

1913 
Irāmadóvar parajñāna keśarivinodam Nūru 

1914 
Irāmadorar pajāvidhi Sivayogam Ironūru 

1915 


7 


. 


.. 


9 . 


... 


U .. 


.. 


.. 


.. 
. 
. 
... 


... 


... 


.. 
... 


.. 


... 


... 
.. 


. 


... 


. 


.. 


... 


. 


.. 


... 


.. 


t .. 


.. 


.. 


. 


. 


... 


... 


.. 


.. 


... 


U 


.. 


*** 


. 


1 .. 


.. 


I. 


... 


I .. 


: 


.. 
... 


... 


: 


.. 
*** 


... 


.. 


*** 
... 
... 


.. 


+91 


... 


*** 


. 


. 


yi 


CONTENTS 


Name of the work . 


Number , 


. 


1 . 


... 


... 


... 


. 


. 


. 


. 


159 


... 


... 


... 


.. 


... 


Irāmadavar Vaittiva suttiram Enpattonra 
Ilingh Melayuvaksi ( vacanam ) 
Urómar kaſpa Murai Irupada 
Karavörār Vaittiyam 
Kurupādi 
Konkaņar Kalaijāāna Süttiram Irunura 
Koskaņar karpam Nuru ( Dupadasale hiyanı ) 
Konkapar Dandakam 
Konkanar Muppadikpai Nārpadu 
Kodarkotāsūri 
Sattai Manijñānata Nuru 
Sattai Movinighantu Ayirattirun ora 
Catışkonaniālaipattu 


. 


.. 


... 


.. 


... 


.. 


... 


.. 


+ 


I. 


... 


.. 


. 


... 


... 


... 


. 


. 


... 


... 


... 


... 


.. 


... 


II . 


... 


.. 


.. 


14 


.. 


.. 


. 


1916 
1917 
1918 
1919 
1920 
1921 
1922 
1923 
1924 
1925 
1926 

1927 
1928 , 1929 , 
1930 , 1931 

1932 
1933 
1934 

1935 
1936 , 1937 

1938 
1939 
1940 
1942 
1942 
1943 
1944 
1945 

1946 
1947, 1948 

1919 
1950 
1951 
1952 
1953 
1956 
1955 

1956 
1957, 1958 


. 


.. 


# .. 


.. 


.. ) 


.. 


... 


.. 


.. 


. 


... 


... 


I. 


> 


.. 


.. 


... 


Sandaranandar Sattiram Norrappattu 
Sandarānandar Dandakan 
Śntar Vakkiyam 
Suriyānaudar Šuttiram 
Jūānakkural ( Auvaikkural) 
Jūānaveņpilā 
Nadāntadarisanam 
Patañjaliyār pādal 
Palapädal ( jäānam ) 
Meyjñānakkuravanoi 
Meyjūānaocinki 
Meyjāānanilayam ... 
Dhanvantari kalaijjñānam Ainduğu 
Dhanvantari Vaittiyacintā maņi Āyirattainntru 
Dakşiņāmartijālam Arakāņdam Áyirattirunura ( Sakti jālam ) 
Dakşiņā mūrti jñānayadukkanilai Bodha 
Dakşiņā sūrti Vākkigam padināra 
Tirumuladovar Vālai puīcākşara vilakkam Trupadu 
Tirumular Vaittiyam ( Tirumantiram ) 
Tiramular Vailtiyam 
Tirumalar Vaittiyamurai ( Vacanum ) 
Duvādaśalekiyam ( Konganar karpam Naru ) 
Nayapavaittiya vidhi 
Padārthaguņncintā maņi 
Bhöganiyanār Elunorrarupattiranda 


... 


... 


.. 


. 


... 


.. 


... 


... 


. 


. 


de 


.. 


# . 


. 


... 


. 


. 


14 


.. 


.. 


. 


.. 


. 


.. 


... 


.. 


+ . 


.. 


... 


... 


. 


+00 


1959 , 1960 , 


2 . 


.. 


Bhöganāyanār Vālaicoûttira Veņpāyirupada 
Bhögarvālai pojā sidbi paripuranam 
Mahā kõtā kulikai 
Macoanuni Nikapta 
Maccamunigār Perudul Eppura 
Maçonplunivivaranam 


1961 

1962 
1963 , 1964 

1965 
1966 
1967 
1968 


.. 


11 


O ONTENTS 


vi 


... 


... 


.. 


... 


... 


... 


I. 


... 


O. 


... 


. 


I. 


... 


... 


.. 


1 .. 


.. 


Name of the work , 
Auşadhavivaranam 
Sakhabhēdittajlam 
suropita kattakku Vilakkenney Vaippa Marsi 
Bālavaittiyam Mudaliyana 
Bālacikitrai ( Bālavaittiyam Mudaliyans ) 
Tailamuraikal 
Viúvāmitravākyam - ( Vaittiyakkalañijiyam ) 
Vaittiyanal 
Vaittiyan al Vacadam 
Vaittiya Sangiraham 
Máttu Vākața Šāstrana 
Astakarmayogam 
Siddharāradham 
Śivajālattirattu 
Ottiya Nal Uraiyadan 
Śalliya Nal Uraiyadan 
Śalliya Nai 
Pillaikatkut Tanniroda Mantiram 
Cidambara Karomam 
Irtu Śāstiram 
Ilakkinapalan ( Ārudham ) 
Uamudaiyān Uraiyudan ( Bhiaosu varam ) 


... 


.. 


- 


: 


... 


I .. 


.. 


... 


i . 


. 


... 


... 


... 


*** 


... 


. 


... 


... 


0 . 


... 


... 


... 


... 


I .. 


... 


Number . 

1969 
1970 
1971 
1972 
1973 
1974 

1975 
1976 , 1977 

1978 
1979 
1980 
1981 
1982 

1983 
1984 , 1985 

1986 
1987 
1988 
1989 
1990 

1991 
.. 1992 , 1993 

1994 

1995 
1996 , 1997 

1988 
1999 
2000 

2001 
2002, 2003 

2004 
2005 
2006 
2007 
2008 
2009 
2010 
2011 
2012 
2013 

2014 
2015 , 2016 
2017 , 2018 

2019 

2020 
2021 , 2022, 

2024 


1 . 


... 


... 


..e 


... 


... 


... 


... 


... 
.. 


. 


OA 


... 


... 


... 


. 


... 


... 


t .. 


. 


.. 


Ullamndaiyān cùļāmaņi Uraiyadan 
Kappal sāstiram Uraiyadan 
Karināl Vilakkam 
Karuppattu vāravānmikam ( Ārūdha Šāstram ) 
Girahasphutam Uraiyadnn 
Kumārasvāmiyam Uraiyadan 
Keralálankāram 
Sarkarāgārijār Śotitam ( Sarvārthacintāmaşi) 
Sarvārthacintāmaņi Uraiyudan 
Jāta kālankāram 
Jāta kālankāram Uraiyudan 
Šāttiracüdāmuṇi palatirattu 
Sinondiramālai Uraiyadan 
Šotidagangiraham 
Šotiqasangraham Uraiyudan 
Sodidabindu 
Tāņdavamālai Uraiyudan 
Nakşattiramālai Uraiyadan 
Návāygāttiram Uraiyudan 
Narrettilalikam 
Pazoapakşiśāstiram 
Prabbavādi vāypāļu 
Maranakkandikai Uraiyudan 


.. 


.. 


: 


.NO 


... 


... 


... 


. 


... 
... 


*** 


*** 


... 


... 


. 


. 


10 


se 


• 


*** 


. 


... 


... 


.. 


D. 


10 


- 


2023 , 


vili 


OON TÈ N T S 


to . 


. 


II . 


6 . 


... 


. 


... 


... 


Name of the work . 
Vastalakṣaṇam 
Śāmvdrikalaksanam 
Śtrīparışalakşanım 
Eluvåra Sükşmasaram 
Rälasaram 
Śarasāstiram 
Śaranül Uraiyudan 


.. 


... 


.. 


... 


... 


... 


... 


. 


1.6 


*** 


... 


.. 


.. 


Malagaram 
Mälasaram Uraiyadan 
Arunkalapceppu Uraiyadan 
Arunkalacceppu Padavaraiyadan 
Arunkalacceppu Malam 


.. 


. 


... 


... 


... 


. 


. 


I .. 


.. 


... 


.. 


... 


... 


... 


. 


B .. 


. 


... 


.. 


... 


... 


.. 


du 


... 


. 


.. 


... 


... 


Namber 

2025 
3026 
2027 
2028 
3029 

2030 
2031, 2032, 
2033, 2034 

2085 

2036 
3037 , 2038 

2039 
... 2040, 2041, 

2042 

2048 
2044 , 2045 

2046 
2017, 2048 

2049 
2050 
2051 

2052 
2053 , 2054 
2055, 2056 

2057 
2058 
2059 

2060 
2001 , 2062 

2068 
2064 
2065 
2068 
2067 
2068 
2069 
2070 
2071 
2072 
2073 
2074 
2075 
2076 
2077 
2078 
2079 
2080 


.. 


.. 


... 


... 


.. 


... 


. 


.. 


... 


.... 


11 . 


1.6 


> 


! 


.. 


Tiranürrantādi Uraiyudan 
Dharma pariksai 
Anitya Nitya Viyattiyāsavivekam 
Anmanirnayam 
Kittēriyammāl Ammānai... 
Merikaratammāl Ammānai 
Kirastavar Voda puttakam 
Kirustavar Svatantiram 
Kirastavamata Śittantam 
Jõāyirrakkiļamai padaniai Vivekem 
Jõānasüttiranga ? 
Jõānam Uşarttal 
Jilānopadéśam vacanam 
Tirunāl pirasangam 
Deyvasakāya Sikhāmanimālai 
Pirasanga pattakam 
Purakkola Mullalivu 
Mantiraocuvati vacanam 
Vollikkilapiaiddiyānam 
Vodiyaroļakkam 
Vodiyaroļukkaccodanai 
Pâppuvada Vikappam 
Akarādi Nikandu 
Akarādi ( Ãúgilam - Tamil) 
Ilakkaņavilakkam Poroladhikāram Uraiyadan 
Viragoliyam Uraiyadan 
Yāpparungalakkārikai Malam 
Yäpparnngalakkārikai Uraiyudan 
Kalittuſaippăţtiyal 
Vaccañandimälai ( Veņpājpāțţiyal) 
Vaccañandimālai Uraiyadan 
Pāttiyal vacanam ( Šeyyuļilakkaņam ) 
Vyamānasangraham 


.. 


... 


... 


... 


.. 


... 


.. 


... 


... 


100 


... 


10 


.. 


... 


.. 


... 


. 


. 


... 


.. 


1 


... 


je 


... 


... 


t .. 


... 


.. 


... 


.. 


1 . 


1 


ora 


CONTENT 


ix 


.: 


... 


... 


1.0 


... 


13 


... 


... 


1 . 


... 


... 


.. 


*** 


... 


.. 


. 


... 


... 


... 


... 


.. 


... 


... 


... 


... 


.. 


... 


... 


... 


... 


3 * 


... 


... 


.. 


... 


. 


... 


000 


... 


.00 


Name of the work . 
Dandiyalaňkāram Uraiyudan 
Tiruvalluvarkkoral Talai Varayı 
Nitiveņpā Uraiyadan 
Nitinurrirattu 
Šiptarantadi 
Tiruvanaikkával Uli 
Tiravāmāttür kalamba kam 
Tiruvilaiyādarporrikkaliveņpā 
Mināksiyammai Kalivenpä 
Ajnavadhaipparaņi 
Takkayakapparaņi ... 
Sandarar Vodapari 
Kambarāmāyana Sangöttaravirutti 
Cittirakavi Uraiyodan 
Alakesuvararājankadai 
Kubalavar vakkiyam 
Tirunilakanthan Palla 
Parandarankulavu Mālai 
Tondaimaņdala Satakam ... 
Nallappillai Bhāratam Uraiyadan 
Villiputtúrár Mahābhāratam Krsnandataccarakkam Uraiyudan 
Viliputtūrār bhāratam ( Ădipartam ) Uraiyudan 
Villiputtorār bhāratam (Vittamaparvam ) Polippuraiyadan 
Śribbāgavatacceyyattiratta 
Astādaśaparāņādivişayavivaranakkurippa 
Vayugangitai 
Kādikhandam 
sevvandipparāņapporuladakkam 
Tiruvilaiyāçarparāṇacoeyyattiratta 
Oittirakata Mahattavam 
Cittirakupamāhātmiyam 
sirangamahattavam 
Padmācalamānmiyam 
Kaliyuganadakkai 
Jātibhedakanül 
Tirappävaiviyākkiyānam Muyāyirappadi 
Tiruppalliyeļuccivyakkiyānam 
Tirakkuruntāəqakam 
Tiranedantāndakam 
Upadēšaratnamālai 
Tiruvāymoļisvā padesanirvākim 
Munivābanabhogam 
Pramoyasāram 
Pramāņaslokangal ... 
Tiruvārādhana kramam 
Nambādavāncarittiram 
Nürretta ttiruppadikkovai... 


Number. 

2081 
2082 
2083 
2084 
2086 
2086 
2087 
2088 
2089 
2090 
2091 
2092 

2093 
2094, 2095 

2096 
2097 
2098 
2099 
2100 
2101 
2102 
2103 
2104 
2105 
2106 
2107 
2108 
2109 
2110 
2111 
2112 

2113 
2114 , 2116 

2116 
2117 
2118 
2119 
2120 
2121 
2122 

2123 
2124, 2125 

2126 
2127 
2128 
8129 
2180 


*** 


I .. 


.. 


... 


... 


... 


... 


... 


... 


... 


... 


... 


... 


... 


.. 


... 


... 


... 


... 


... 


... 


... 


... 


1 .. 


1 . 


I. 


... 


1 


a . 


1 


. 


... 


.00 


1 . 


t .. 


... 


1 .. 


II . 


10 


14 


... 


... 


. 


3 


... 


: 


. 


OONTENTS 


** 


... 


..6 


. 


... 


... 


... 


. 


... 


... 


5 . 


... 


... 


... 


... 


.10 


: 


11 . 


v . 


. 


. 


OP 


+ 


... 


... 


Name of the work . 

Number . 
Viņņusahasranāmavyākhyānam ( Brahmanandaprakāsikai ) Tamiļurgiyadan . 2181 
Āridharadariéanam ( Tirumantiram ) 

2182 , 2138 , 

2194 
Tiruvempävai ( Tiruvāoakam ) 

2135 
Anandakkalippa 

2136 
Sennai Viraiyakkadavul Anandakkalippa Uruiyadan 

8137 
Tiruvādavūrar Ånandakkalippu 

2138 
Irapävirapadu 

2139 
Sivajñānasiddhiyar Svapakşavarai 

2140, 2141 
Pärvakāņdam 

2142 
Tarceyalaļinda Takaimai 

2148 
Vivēkacintāmaņi Vacanam 

3144 
Māyāvādi Matam 

2146 
Irabamayattarása 

2146 
Tarkaparibhā şai 

2147 
Udalarijñinam 

2148 
Tiruvallavanāyanārahaval 

2149 
Tirappāņ Āļvārpādal 

2150 
Nenjarivilakkam Veộpā panniranļu 

2151 
Avinābināthar Tudi 

.. : 

2152 
Anumappatta 

2153, 2154 
Ganapatiyakiriye Viruttam 

2165 , 2156 
Kollár Mohambari Virattam 

2157 
SArabyati Tadi 

2158 
Sivakavacam 

2159 
Tiruppuka! 

2160 
Tirupportir Kandappar Mayilvirattam 

2161 
Māriyammaiyañjal 

2162 
Māņikkavācakar Tirumaniyakayal 

2163 
Müriyammaivarpippa 

2164 
Vākaiyanattálătto 

2165 
Pirahladan Tóttiram 

2166 
Venkatekar Tirtiyanandal . 

2167 
Áripuránam (Mabaparánam ) 

2168, 2169 
Andagolavakai vacanam 

2170 
Bhagólappíramānam vacanam 

2171 
Bhn yanakofam 

2272, 2173 


.. 


... 


... 


.. 


. 


••• 


.. 


• I 


... 


. 


. 


. 


a . 


P .. 


22 


... 


.. 


.. 


. 


ta 


10 . 


... 


: 


... 


ta 


. 


. 


AUTHOR INDEX 


30 . 


... 


.. 


10 . 


. 


... 


... 


... 


I. 


D. NUMBER , 

D , NUMBER 
Akattiyar 

Akattiyar vaittiya rattinac 
1882 

curukkam 
Akattiyar Dandakam 

muonurtara 
Do. Naru 1883 pada 

1906 
Akattiyar dikşai vidhi 

A kattiyar vaittiya sättiram 
iruntra 

1884 , 1885 , aimpada 

1898 , 1899 
1886 

Akattiyar vaittiya Sattiram 

Ayirattainara 

1880 
Akattiyar jālapikanta 

1895 , 1896 

Akattiyar vaittiya Battiram 
Akattiyar jālattiratta 

1879 
muppattāra 

1904 
Akattiyar jñānam nora 

1881 

Akattiyar vaittiya áuttiram 
Akattiyar karmakapdam 

Närpattettu 

1900 
madnoru 

1871 

Abattiyar vaittiya áuttiram . 
Akattiyar karunul mappu 

nurraimpada 

1901 
aimpada ... 

1872 

Akattiyur vākuţā süttiram 
Akattiyar Muppu padināra . 1892 

munnūra 

1893 
Akattiyar pojavidhi 

Amrtasigaranar 
irunuri 

1887 

Yāpparungalakkārikai ... 2074, 2075 
Akattiyar pūranam 

Appiya cdryar- 
nānorn 

1891 ſirangamahattayam 

2113 
A kattiyar pūrapagattiram 

Aridasa 
irunurrappadināru 1889 Irubamayattarāsu 

2146 
Akattiyar pūranasattiram 

Ariyan 
iruntru 

1890 Grabasphuţam Uraiyudan 2000 
Akattiyar Sakalakalai 

Āriyappa Pulavar 
jñāna pitham āyirattird . 

Bbāgavatacceyyuttirattu 

2105 
nära 

1873, 1874 ) Arolālapperumal Empero 

mānār 
Akattiyar do . Ourakkam 
Norrirupadu 

1875, 1876 Pramoyasāram 

2126 

Arunagiri 
Akattiyar Sarakka 
Akattiyar 

Tiruppörür Kandapparmayil. 
Sattiram 
virnttam 

2161 
aimbadu 

1878 Tirappugal 

2160 
Akattiyar Áættira Nikanda 

Arugandiſivācāriär 
Narruppadināru 

1877 Irupāvirnpadu 

2139 
Akattiyar vāda snttiram 

Śivajñānasiddhiyar 
iruntru 

1894 

Svapakşauraiyudan 2140, 8141 
Akattiyar vaittiyam 

Ativirarāmapāndiya 
pacoaivettuppadināru 1902 , 1903 

Kāśikhandam 

2108 


... 


... 


. 


... 


14 . 


1870 


.. 


.. 


... 


... 


... 


• 10 


..1 


: 


. 


xü 


AUTHOR INDEX 


1936 , 1937 


. 


1 . 


... 


.. 


... 


... 


... 


... 


. 


D. NOMBER 

D , NUMBER . 

Irámadõvar karamānacoate 
Auvai 

tiram mappado 

1910 
Jhänakkura ! .. 

Iramadevar 
Avirodhināthar 

parajfine 
2043 kogarivinodam nura 

1914 
Tirunograntādi uraiyudan ... 

Irāmaděvar Pajāvidhi 
Bhögar 

Śivayogam irendra 
Vālaipějāvidhi 

1915 
Bhogar 

1963, 1964 

Iramadevar Šotidam pattu . 1911 
pariptranam 

Iramadēvar 
Rhoganāyanār Elanurrara 

Botidam 
.1959 , 1960, 
pattirandı 

padinara 

1912 
1961 

Irámadevar Vaittiyaconto 
tiram Eņpattoora 

1916 
Bhoganāyanār palalaiocat 
tiraveņpävirapadu 

1962 Kõlaméghappulavar 
Bhuddhau ittira 

Tiruvanaikkával Ula 

2036 

Raravürar 
Virasolicam Peruadovanār . 
uraiyudan ... 2078 Karaytrār Vaittiyam 

1919 
Cidambarasvāmigal 

Konkanara 

2089 
Mināksiyammaikkali veņpā . 

Konkaņar daņdakam 

1923 

Konkaņar kalai Jñana 
Dandiyaſiriyar 

2081 Sattiram 

1921 
Daņdiyaluåkāram 

Ko kaņar karpam Nora 

1922 
Dhakşigā mūrti 

Konkañar moppadikşai 
Dhakşiņāmūrti 

pārpada 
1947 , 1948 

1924 
märukāndam 
Dhakaināmurti Joana 

Kumārasuvamy- 
vadakkooilai Bödham 

1949 Kumārasu vāmiyam 
Dakşināmürtivākkiyam 

prayudan 

2001 
padinaru 

1950 Macoamuni 
Maocamani nighantu 

1986 
Dhanvantari 
Dhanrantarikalaijñānam 1945 

Maocamani Peranul 
Dhanvantarivaittiyacintă- ! 

Eņpūra 

1987 
1946 

Mapoamuni Vivaranam 
mani 

1968 

Maņavālamāmani 
Guņasāgarar 

Tirarārādhanakramam 

2128 
Yapparungalakkärikai urai 2075 

Upadosgrattinamalai 

2122 
Guņavirapanditar 

Marsijānadělikar 
Vaocapandimālai or veņpā . 

Śivajñānasiddhiyar 
pāttiyal 

2077 , 2078 
svapakşa urai 

2140 , 2141 
Irattaippulavar 

Mānikkavicakar 
Tiruvāmättür Kalam 

Mānikkavācakar Tiru 
bakam 2087 maņiyakaval 

2163 
Iramadevar 

Manikkavăoakar Tiro . 
Irámadavar A stargapakşiņi. 

Pompāvai ... 

2135 
aimpadu 

1907 Mārgalingasotidar 
Irāmaadavar Ayiram 

1908 Maranakaņdikai uraiyudar 2021 to 
Irāmadovar Dandakam 

2024 
Nora 

1913 Nallāppillai 
Irānadovar karukkidaicoûte 

Nallāppillai Bhāratama 
tiram ainnūsu 1909 uraiyudan .. 

2101 


... 


.. 


too 


et 


. 


} 


.. 


... 


... 


. 


AUTHOR INDEX 


xiil 


# . 


. 


OU . 


or 


. 


... 


+ 


... 


.. 


... 


D. NUMBER . 

D. NUMBER , 
Nañjiyar 

Šotippirakāśar 
Tiruppalliyelucciviyāk 

Añiñavadhaipparani 

2090 
kiyapam 

2119 Śrfoivāsãoāryam 
Natarājan 

Tiruvāymoli svā padesanir 
Játakalankāram 

2006 , 2007 
vāham 

2123 
Navenítanata 

Sundarānandar 
Kalitturippattiyal 

2076 Sundarānandar Dandakan , 

1933 

Sandaranandar kattiram 
Navanitappāttiyal 

nrrappatta 

1932 
Ottak küttar 

Suriyānandar 
Takkayagappuraņi ... 

2091 Suriyānandar süttiram 

1935 
Ottiyamuni 

Satar 
Ottiyanül uraiyudan 1984 , 1985 

Sataryakkiyam 

1934 
Padik kāduppalavar 

" Tattuvabodhakasuvāmi 
Topdaimaņdalasatakam 

2100 
Iñānopadosam vacanam 

2059 
Padineņsittarkal 

Tiramalaikavi 
Pādārthagoñacintā maņi 

1958 

Cittirakođamahattuvam 2111 , 2112 
Parañjótimoni 

Tirumangaigāļvār 
Tiruvilaiyadarparāņa . 

Tirukkoruntāndakam 

2120 
oceyyattiratta 

2110 Tiruneqantāņďakam 

2121 
Patañjaliyar 

Tiramålar 
Patañjaliyār Pädal ... 

1940 Ārādhäradariśanam 

2132 to 
Periyavāocān Pillai 

2134 
Tiruppā vai Viyākkiyānam 

Tirūmūlar vaittiyam Tiri 
mQvāyirappadi 

2118 
maptiran 

1952 , 1953 
Perundavanas 

Tirumular vaittiya morai . 1954 
Vi rasoļiyavurai 

2073 

Tirumaladovar vālaipancāk . 
Pukalendippulaver 

şaravilakkam 

1951 
Purandarankalavumālai 

2099 
Salliyamuni 

Tiruppaņaļvār 
Śalliyanül 1987 Tiruppaņā vārpädal 

2150 
Śalliyanül uraiyadan 

1986 | Tiruvalluvar 
Sankarīgāriar 

Tiravallavanāyanārakaval. 2149 
Vişnusahaeranāmaviyākki. 

Ullamudaiyāna 
yanam with Tamil Meaning 2131 

Ullamudaiyān uraiyadan 

1992 , 1993 , 
( Brahmananda Prakäsikā ). 

1994, 
Sattain uni 

1995 
Śattaimuni Jiānam Napa ... 1926 
Šattaimani nighantu 

Upendrācāriyar 
ālyirattirundru 1927 

2009 

Jiněndiramālai uraiyudan ... 
Sivajñānakaraņālayasuvāmigal 

Uromar 
Pappavědavikarpam 

2069 

Uromarkarpamoſai irupadu. 1918 
Sivajñānamuni 
Kambarāmāyaṇasangot 

Vaittiyanāthadikşitar of Tiruvārür 

Ilakkaņavilakkam Porul 

2093 
taravirutti 

adhikāram uraiyudan 

2072 
Śivappirakābaguvāmiga ! 
( Turaimangalam ) 

Varikipurattācoi 
Tarkaparibhāyai 

2147 Nürrettuttiruppatikkovai ... 2130 


... 


... 


... 


20 


.. 


... 


.. 


... 


.. 


xiy 


AUTHOR INDEX 


.. 


D. NUMBER . 

D, NUMBER 
Vēdanayakavedēgama 

Siro 

Villiputtūrār 
mani 

Villiputtūrār Bbäratam 
śevvantippuräņapporulad 

Krşñandūducoarakkam 
akkan ... 2109 

2102 

Uraiyudan ... 
Venkatanātha 
Munivāhanabhogam 

2124 , 2125 Viraiyakkaļavul 
Vijayahamsamunijiyar 

Sennai viraiyakkadavul 
Dharmaparīkşai 

2044 , 2045 

Anandakalippu Uraia 
Villiputtūrās 
Villiputtürăr Bhāratam Ādi. 

yudan 

2137 
parvam Uraiyadan 

2103 

Vis avāmittirar 
Villiputtūrar Bhāratam 

Visuvāmittirarvākkiyam or 
Bişmaparyam Polippurai. 
yadan 21047 Vaittiyakkalanjiyam 

1975 


.. 


v .. 


GENERAL INDEX 


PAGE 


I. 


. 


... 


1633 , 


... 


... 


..t 


... 


... 


... 


... 


.. 


PAGE 
Akattiyar jálanikantu 

1622 Akattiyar vaittiya Sūttiram 
Akattiyar jálattirattu 2620 , 1621 Irunārrainda 

1832 
Akattiyar Jñanam nuru 

1622 | Akattiyar vaittiya Süttiram 
Akattiyar karumakandam 

aimpadu 

1634 
munnūru 

1612 Akattiyar vasttiya Sūttiram 
Akattiyar kurunūl muppū 

Nārpattettu 

1635 
aimpadu 

1613 , 1614 Akattiyar vašttiya Süttiram 
Akattiyar Muppū padināruu 1629 Padināru 

1636 
Akattiyar paccaivettup 

Akattiyar vaittiya Süttiram 
padināru 1633 Muttaim padre 

1635 
Akattiyar pūrana Süttiram 

Akattiyar vaittiya Süttirain 
Irunūru 

1628 muppattāru 

1637 
Akattiyar pūrana Sūttiram 

Akattiyar Taittiya rattinac 
Irunārruppadināru .. 

1627 curukkum munnurrarupadu . 1637 
Akattiyar pūraram Nānūru 1628 Akattiyattirattuvākatam 

1677 
Akattiyar pūjāvidhi Irunūru ... 1626 akarādinikantu 

1803 
Akattiyar aakalakalaijñana . 

Elakēsvararājan Kathas 1720, 1816 
pitham Ayirattirunūru 1615 , 1616 Ananilakkaļippu 

1855 
Akattiyar Do. Ourukkam 

Andago !avakai Prose 

1882 
nürrirupadu. 

1617,1618 Anaikkulam Taviduvāttiyār... 1625 

Anittiyanittiy iviyattiyā sa 
Akattiyar sarakku 

1611 
vivēkam 

1766 
Akattiyar süttiram 

1631 Ánmanirnayam 

1767 to 
Akattiyar sūttiram simpadu 1619 

1769 
Akattiyar sūttira nikantu 

1813 
nürruppadiuāru 

Annavadhaipparani 
1618 
Anubhava vaittiyam Prose 

1637 
Akattiyar tandakam 

1623 , 1624 
Anumappattu 

1870, 1871 
Akattiyar tīk saividhi Irunūru 

1825, 1626 Aradhāradarisanam ( Tiru 
Akattiyar , vãkata Süttiram 

mantiram ) 1851-1864 
Munnūru 1630 Arunkalacceppu 

1782 and 
Akattiyar Vaittiya Śūttiram 

1763 
Muppattāſū ... 

1633 Do. with commentary. 1758-1762 
Akattiyar Vaittiya Seadūram 

Astādasapurānādi viş ayavi 
Minnūru 1631 varanam 

1829 
Astakarmayogam 

1707 
Akattiyar vaittiya Süttiram 
Āyirattainnūru 1631, 1632 Ausadhavivaranam 

1693 

Auraikkara ! ( Ñānakkura !) 1660-1662 
Akattiyar vaittiya paripūra 

1870 
1629 | Avināśartudi 
ņam Nănūra ... 

1697 
1612 Bālacikiccai 
Akattiyar Vaittiga $ ūttiram . 

1696 

Bälavaittiyam , eto . 
Akattiyar vatasüttiram Iru 
nürth 1831 | Bhāgavatacceyyu ţtira u 

1828 


.. 


.. 


... 


I .. 


... 


$ 


... 


.. 


... 


... 


... 


6 . 


.. 


. 


... 


vu 


" . 


... 


xyi 


GENERAL INDEX 


PAGE 


PAGE 


· 10 


• . 


1639 , 


.. 


... 


••• 


... 


9 


.. 


. 


. 


... 


. 


Bharatakhandam 1884 Ilakkinapalan ( Arūdham ) 

1716 
Bharatan 1884 Ilingamelu ku takai ... 

1644 , 
Bhöganäyanâr Elundru 1670 

1645 
Bhöganāyanar Valalaiccüttira 

Irāmadóvar Astāngapakşiņi 
Venpă Irupadu 

1688 

aimpata 
Bhöganā yanār Elunurraru 

1638 
pattirandu 1685 , 1686 Iramadavar Āyiram ... 

1689 
Bhögar vālai pajā vidhi 1633 Iramadērar dandakam 

1639 
Bhogar Vālai puja vidhi pari. 

Irāmadevar dadnakam nūru 

1843 
pūranam 1686 , 1687 Irāmadēvirr Jõtidam pattu 

1689 
Bhuvanakosam 1885 to Irāmadavar Jotidan pattu 

1642 
1887 Irāmadēvur Jõtidam patinārs . 

1648 
Bhugolappiramānam 

1883 | Irāmadēvar karumāna sūttaram 
Brahmanandaprakāsikā tamil 

muppadu 

1642 
uraiyudan 

1849 Irāmadēvar karumāna sūttiram . 1639 
Catuskõnamälai pattu ... 1653, 1855 , Irāmadēvar karukkidai sütti 

1656 ram ainnūru 

1841 
Cidambarakarumam 

1713 Irāmadlevar karukkidai sütti 
Oittirakavi uraiyudan ... 

1815 ram ainunūru 

1639 

Irāmadēvar parajñanakēgari 
Cittirakūta mahatvam 

1833 , 1834 
vinodam nūra 

1643 
Dakgiņāmūrti jälam Aqu 

Irāmadevar parajñanak sari 
kandam , Āyirattirunīgu ... 1878 , 1874 

vinādam 

1639 
Daksiņā mūrti Jñānapudukku 

Iramadevar pūjāvidhiſivayo . 
nilasbõdham 

1674 gam irunāru 

1644 
Daksiņāmūrtivākkiyam padi . 

Irāmadēvar pūjāvidhisirayo 
nāru 

1675 gam dump4 

1639 
Dandiyalaåkāram uraiyudan . 1808 Irāmadēvar vaittiyasüttiram 
Deyvasaha yasikhamani malai . 1788 to Eupatu 

1644 
1791 Irāmadevar 

Vaittiyam 
Dhanvantarikalaijñānam ain 

Eppata 

1639 
gūru 1670 Irupāviru padu 

1857 
Dhanvantari vaittiya cinta 

Irutusāstiram 

1715 
mani Ayirattainnūru 1871 Irutošāstiram 

1645 
Dharmapariksai ... 1764, 1765, Irusamayattarādu 

1864 
1766 Jätakälankāram 

1730 
Duvadasalēhiyam 

Jātakā bankāram Uraiyudan 
1680 

1781 

Jāti bhedanūl 
Ellappamāṇākkar 1801 

1838 

Jinêndiramālai uraiyudan 
Eluvõragūksmasaram ... 1749 

1781 

Jñānakkura ! 
English - Tamil vocabulary 

.. 1660, 1661, 
1802 

1662 
Ganapatiyasiriyaviruttam 

1871 

Iñanasūttiranka ! 
Girahasputam uraiyudan 1724 

1782 
Jñanamunarttal 

1783 
Garunādi 1046 Jñanavennilä 

. 1682 
Ilakkanavilakkam Poruladhi 

Iñānopa.lēgam 

1785 
kāram uraiyudan 1804 Jatidabindre 

1736 


. 


146 


. 


... 


. 


.. 


. 


... 


... 


... 


. 


... 


14 


000 


+ 


. 


GENERAL INDEX 


xvii 


PAGE 


1688 
1687 
1882 
1876 


... 


1877 


... 


... 


... 


... 


... 


.. 


.. 


... 


... 


... 


... 


... 


1878 
1706 

1868 
17974 to 

1777 
1788 
1885 
1666 
1668 
1669 
1813 
1633 
1756 
1757 , 

1758 
1842 to 

1844 
1837 
1663 
1737 


... 


... 


.. 


1 


... 


PAGE 
Jõtidasangraha 

1783 Vuocamani Nikban ta 
Jõtida sangraham uraiyudan 

1734 Mahakoțäkulikas 
Kalitturaippåtryal 

1806 Mahapuranam 
Kambarāmāyaga Sangõttara 

Māriyammaiyūnjal 
virutti 

1815 | Manikkavácakar Tirumaņiya . 
Kappal Săstiram uraiyudan ... 1720 kaval 

1722 

Māriyammaivarnippo (Kanna 
Karuppattu väravānmikam 

Qür ) 
( Ārūdham ) 

1723 Matturākatam 
Karină lvilakkam 

1722 Máyävādimatam 
Kälasaram 

1750 Mörikaruttammal Anmānai 
Kannanur Māriyamman var . 
rippu 

1878 , 1879 ) Mērikaruttammāl Ammävai . 
Kaidikamāhātmyam 

1848 Mérnparvatam 
Kaliyuganadakkas 

1837 Meyjñanakkuravanci ... 
Kasikhandam 

1830 Meyjñanaccingi 
Karudūrār vaittiyam 

1646 Meyjñāna Nilayam 
Karuvurar nondināțakam 

1646 ) Mināksiyammaikalivenpä 
Kēralālankāram 

1726 Mulasaram 
Kittēriyammál Ammanai 1770 to Mūlasaram 

1773 , 1788 Mülasaram Uraiyudan 
Kodunkotā sūri ... 

1651 

Munivähanabhogam 
Kollur Möhānıbai viruttam 

1872 
Konkanarkarpam Turadasa . 

Nadinidānam 
bhiyam 

1633 Nädāntadarisanam 
Ronkaarkalaijñanāsuttiram 

Naksattiramālai uraiyudan 
Irunūru 

1618 Nallāppillai Bharatam 
Konkaparkalaijſtūnašuttiram 

uraiyrdan 
Irunürzu 

1648 Nampăduvāncarittiram 
Konkaņarkarpam nūru ( Dvada 

Nananül 
salõhyam ) 

1648 

Nandiśvarar 
Konkaņar dapdakam 

1650 

Nananītappattiyal 

Nāvāy Sa stiram uraiyudan 
Konkaņar Muppu dīksainār 
padu 

1650 

Nayanavnittāyavidhi 
Kiristuvar vēdaputtakam 

1777 
Kiristuvar Svatantiram 

1779 | Nenjarivilakkam 
Kiriatuvar Siddhantam 

1780 Niti Nurrirattu 
Kusalavar vākkiyam 

1816 , 1817 Nitivenpā uraiyudan 
Kumārasvāmiyam Uraiyudan , 1724 

Nurtettuttiruppadikkõvai 

Nūgretřilakkam 
Marana kandikai Uraiyudan 1744 , 

1745 

Ottiyanül with Commentary 
Mantiraccuvadi Vacanain 

1793 

Padārthaguna Cintamani 
Maccamunivivaranam 

1693 
Maccamuniyār Perimul 

Padmăcalamānmiyam ... 
ennūru 

1689 


... 


O. 


... 


O. 


... 


.. 


.. 


... 


... 


. 


1823 
1848 
1657 
1658 

1806 
1737 to 

1739 


... 


II 


... 


... 


1681 , 


... 


1682 
1869 
1809 
1809 

1849 
1739 to 

1741 
1711 , 1712 

1688 
1684, 1611 
1834 to 

836 


Xviii 


GENTRAL INDEX 


PAGE 


PAGE 


.. 


I 


13 . 


PI 


I. 


.. 


.. 


.. 


. 


.. 


. 


Padmanabhapuram 1788 Takkaya gappirani 

1814 
Palapalal ( Nanam ) 

1.865 | Tamilariyumperumal kathai. 1816 
Panca paksisāstiram 17 +1 | Tanappa Mudaliyar of Siyali. 

1886 
Pappuvödavikarpam 

1800 Tandavamälas with commen 
Patanjaliyarpaqal 

1664, 1665 tary 

1737 
Patriyal vacanan 1807 Tarceyalalindatakaimai 

1861 
Pillaikkuttappirodu mantiram . 1718 | Tarkkaparibhä sai 

1865 
Pirabhavadi l âyppadu 

1742 Taviduvättiyâr of Anaikkulam 1625 
Pirahidden tottiram 1880 Tērürndapurānam Prose 

1720 
Pramaqaslokankad 

1846 TTruvallwarkural Talaivaravu . 1808 
Pramèya säram ... 1840 Tiruvanaikkäval Ulā ... 

2811 
Prisangaputtakam 1791 Tiruvāmátttīrkalambakan 

1811 
Priyaviratamabārajan 

1884 Tiruvilaiyādarpõrrikkalivenä . 1813 
Purakkolamullalivu 1792 Tirunīlakanthanpallu 

1818 , 1819 
Purandaran kalavu mīlas 1814–1821 Tiruvilaiyadarpurānacceyyutts 
Pitrvaloddam 1858-1860 ruldu 

1832 
Saltijalum 

1678 Tiruppavai . Viyakhyānam 
Salliyanül 1628 , 1657 Müvayirappadi 

1838 
Salliyana 

1718 Tiruppalliyelucciviyākhyānam 
1838 
Salliyandi rith commentary 1712 Tirukkuguntándakam . 

1839 
Samudrikalaksanam ... 1746 , 1747 Tiruneduntándakan 

1839 
Sankar edryar sütidam 

1727 | Tirumantiram . (Vaittiyam ) ... 1677 
Surakkinpryar ... 

1610 Tirumula dēvar välai Pañca - 
Sarandt with commentary 1768-1766 ksara vilakkam irupadu . 1676 
Saraddatiram 

1751 Tirumular vasitiyam ( Tiru 
Sarasehatiravirutti 1701, 1762 mantiram ) 

1677, 1678 
Saraswatitucli 

1878 Tirumular Paittiyamurai Prose. 1679 
Sarvarthaginti mari 1787 Tiruri pirasangam 

1786, 1787 
Da, with com . 

Tirendrrantādi with commen 
montary 1729 tary 

1763 
Sattaimunilid nam xurs 1658 Tiruppuka ! 

1875 
Saffaimuninikartu yiratti 

Tiruppanālvär pädal 

1868 
1652 Tirupporär kandappar mayil. 
Sintiracildumari Palatirattu ... 1731 mruttam 

1875 
Senna wrayyakkakalayn dram 

Tirumaluwandyanár akval 

7887 
dakkalippu urat is 

1856 Tiruvidaurar inandakka . 
Seuvendippuntpapporulapak 

lippu ... 

1857 
kam 1830 Tiruvatikot 

1789 
Siddharirilgam . Nopedi 

1708 Thiruvdradhanakramam -giyar . 
diave tadi 

1810 palda 

1847 
Sirajlattirati 

1709 Tiruidymolisväpadesaniro 
Sivakavacavattiyayam 
1874 

1840 
Sivananasiddiyar svepakua vxo 

Tiruvempioni ( Tiruuicakam ). 1854 

1887, 1858 Topdaimandalasatukam 1821-1828 
Strappirak itsaswamikal 

Turaimangalan . Sinappireki 
Tureamangalam 
1886 sasvimikat 

1836 
hattenwratkal 1897 Udalagitanam .. 

1866 


$ 


... 


. 


1 


*** 


GENERAL INDEX 


PAGE 


PAGE 


.. ! 


... 


.. 


1789 
1745 
1830 
1795 
1806 
1797 
1799 
1881 


... 


.. 


... 


... 


... 


... 


... 


Ullamu daiyān with common . 

Vaňoimārtāņdarajondiran 
tary 

1718,1719 Vāstu laksaņam 
Ullamudaiyan with Bhimēéva 

Väyusangitai 
ram 

1717 , 1718 Velikkilamaittiyānam 
Uradēsarattinamālai ... 

1839 Venpāppațțiyal 
Urömarkarpamurai irupadu , 1645 Yediyar olukkacodanai 
Uvamānarangirakam 

1807 Vēdiyarolukkam 
Vaccanandimālas 

1806 Vănkatēsvarartiruvanantal 
Do. with commentary 

1807 Villiputtūrār Bharatam with 
Vaittiya akarādi 

1609 commentary 

1825 
Vaittiya cintamani 

1609 
Vaittiyakkalanjiyam 

1645 Virasoliyam with commentary , 
Vaittiyakkalanjiyam 

1699 Visnusahasranāmaviyākhyānam 
Vaittiyanul 
Vaittiyanül Prose 

1702 Visvāmittirarvākkiyam 
Vaittiyasangiraham 

1704 Visvamittirarväkkiyam 
Vākaçam 

1612 Vivēkacintā maņi prose 
Vákā am 

1677 Yāpparungalakkārikai 
Vākaidanattalattu 

1879, 1880 Yapparungalakkārikai with 
Vākkuttattattokuppu 

1779 commentary 


1828 


... 


1805 


1700, 1701 Brahmanandaprakábikai 


.. 


1849 
1645 
1699 
1861 
1805 


PO 


1806 


.. 


A DESCRIPTIVE CATALOGUE 


OF THE 


TAMIL MANUSCRIPTS . 


VOLUME V. 


Alc my, Medicine, Magic, Witchcraft. 
இரஸவாதம் , வைத்தியம் , ஜாலம் , மாந்திரீகம் . 

No. 1868. வைத்திய அகராதி . 

VAIDYA AKARĀDI .. 
Substanoe , palm - leaf . Size , 11 } x 14 inches . Pages , 109. Lines, - 9 

on a page . Character, Tamil . Condition , fair. Appearance, old , 
Begins on fol . 380. The other work herein is Vaidyacintamani la . 

Similar to the work described ander R. No 192 ( g ) of the Triennial 
Catalogue of Tamil MSS . Vol . II . 

Incomplete . 
Beginning : 

ஹரி ஓம் நன்றாக வைத்யவகாராதி . 
அனுக்கம் = சந்தனம் 

அத்தகரணி = வெருகங்கிழங்கு , 
= கஸ்தூரி . 

அவகை = பெருங்காயம் .. 
அண்டம் = முட்டை . 

அகரு = அகில் . 
அத்திரி = கண் மருந்து . 

அங்கோலம் = அழிஞ்சில் , 
அவரி = தேன் . 

அரிசினம் = மஞ்சள் 
அர்த்தம் = தேன் மெழுகு . அமிருதவல்லி = சீந்தில் , 
அயம் = வெள்ளாடு . 

அரத்தம் = செஞ்சந்தனம் , 
அரீதகீ = கடுக்காய் , 

அண்ணாகம் = பூணா ( நா ) }கம் 

அசுபம் அமுக்கிறா. 
End : 


அனம் 


சாதிலிங்கம் - எலுமிச்சம் புளியில் ஊறவைத்து எடுக்கச் சுத்தியாம் 
துரிசு . தைவேளைச்சாற்றில் அரைத்து வில்லையாக்கிச் சட்டியில் வைத்து 
எரிக்கச் சுத்தியாம் . அரிதாரம் - பாலில் தண்ணீரில் ஈர வெண்காயச்சாற் 
றில் வைக்கச் சுத்தியாம் . 

நேர்வாளம் :-எருமைச் சாணத்தில் வைத்து முளையை எடுத்துப் போடச் 
சுத்தியாம் . 

107 


1610 


DESCRIPTIVE OATALOGUE OF 


காந்தம் மூன்றுவகையுண்டு - பொன் நிறம் , கருப்பு நிறம் , சிவப்பு நிறம் 


என் . 


பச்சைக்காந்தம் , மயிர்க்காந்தம் , அரக்கனல்காந்தம் . பச்சைக்காந்தம் - 
ஊசி பிடிக்கும் . மயிர்க) காந்தம் - பிட்டுப் பார்க்க மயிர் மயிராயிருக்கும் . 
அரக்கனல்காந்தம் - வெதுவெதுப்பாயிருக்கும் . அரக்கனல்காந்தம் அதிக 
தீவுகள் மலையில் உண்டு , காற்று வெய்யில் கடைச்சரக்குகளாலே வீரியங் 
கெட்டுப்போம் . . 


( கு - பு . ) -- 

இது வைத்தியத்திற்குரிய மருந்து சரக்குகளின் பெயரையும் அவையிற் 
றின் பொருளையும் குணங்களையும் பற்றிக் கூறுவது . கடைசியில் சில வஸ் 
துக்களுக்குச் சுத்தி வகையையும் விளக்கிப் போருகிரது , நடுவில் தசமூலி 
கை முதலாய சில தொகைப்பெயர்களும் நன்றாக விளக்கப்பட்டுள்ளன . 
முற்றுப்பெற்றதாகத் தெரியவில்லை . 


No. 1869. சரக்கின் பெயர் . 

SARAKKIN PEYAR. 
Substance , palm - leaf . Size , 11 x 1 inches . Pages , 24. Lines, 6-7 

on a page . Character, Tamil . Condition , fair . Appearance, old . 

Gives the names of the various substances considered useful for 
medicine and alchemy. In the end is found a stanza giving the names 
of certain substances considered useful in melting etc., gold, silver, iron , 
and copper . 

Seems complete. 
Beginning :: 

இந்து : - வழலை , பூமி நாதம் , சோமன் , சத்தி , அடி, குருவுக்காதி , வாதத் 
தக்கர் தி , பரிசாதிவேதி , கள்ங்குக்காதி , செந்தூரத்தாதி , திராவகத்தாதி , 
செயநீர்க்காதி , தீநீர்க்காதி , மெழுகுக்காதி , பற்பத்துக்காதி , கட்டுக்காதி , 
நாதம் , பூநீறு, சவுக்காரம் , விந்து, சிவம் , முடி, வாதத்தலைவன் , சுன்ன 
சிரோமணி , பற்பராசன் , செந்தூரத்தலைவன் , மெழுகுக்கரசு , செய்நீர்கருத் 
தன் , தைலராசன் 


: 


* 


* 


மகாவழலை : - முப்பூ , மகாவழலை , வாதவுத்பவி , வே தகற்பம் , திரோ 
தாயி , முச்சுடர் , நாதவிந்துகளை , குருபதம் , தீபவேதி , சந்தான வேதி , பரிசு 
வேதி , தாம்பூலவேதி , சக்தவேதி , கன வேதி , சதவேதி , ஸஹஸ்ரவேதி ; மகா 


குரு , மாயாபீசம் . 


கறியுப்பு : - கல்லுப்பு , கடற்குருவி , வெங்காரங்கட்டி , பூரச்சுண்ணகி , 
கெந்தி நீற்றி , ஔபலச்செந்தூரி , சோரபந்தம் , கார்முகிச்சுன்னகி , நில 


பாஷாணச்செந்தூரி 


* 


* 


* 


* 


THE TAMIL MANUSCRIPTS . 


1611 


End : 

வெள்ளையைக் உருவாக்கி , கரு நாகங்கட்டி , 
இந்துப்புக்கட்டி , திலாலவண நீற்றி , காசிச்சாரச்செந்தூரி , அஞ்சனபாஷா 
ணங்கட்டி , சிலாமதம் நீற்றி , கார்முகிச்செந்தூரி, பாஷாணங்கட்டி , காக 
பாஷாண நீற்றி , வாண கெந்திச்செந்தூரி, சீர்பாதங் குருவாக்கி , கோடாசூரி 
குருவாக்கி , சீனங்கட்டி , பூநாகங்கட்டி , கலமத நீற்றி , பொன்னிமணச்செந் 
தூரி, அண்டத்தை மெழுகாக்கி , அப்பிரகப்பற்றி , கடல் நுரை . 

வங்கம் செம்பொன்னுக்காம் மாஷ்டீயம் வெள்ளிக்காம் 
எங்குமொரு லிங்கமிரும்புக்காம் - வங்கமது 
தாரத்தைக்கொல்லுந் தனிச்சிவைக்கு நாகமறும் 

சேருமே கெந்திக்குச் செம்பு . 
( 5-4 .) -- 

இந்த நூல் வைத்தியம் இரஸவாதம் இவைகளுக்குரிய சரக்குகளின் பெ 
யர்களை நுவல்கின்றது . இது வசனத்தான் அமைந்துள்ளது . ஈற்றில் ஒரு 
வெண்பா பொன் , வெள்ளி , இரும்பு , செம்பு முதலியனவற்றை உருக்கி 
மாற்றுவிக்கும் , வங்கம் , இலிங்கம் முதலியவைகளின் பெயரையும் உணர் 
த்துகிறது . முற்றுப்பெற்றதென்றே தோற்றுகிறது . 


No. 1870. அகத்தியர் சாக்கு . 

AKATTIYAR SARAKKU . 
Sabstance, palm - leaf , Size , 12+ x 1 inches , Pages , 29 , Lines , 6-9 

on a page . Character , Tamil . Condition , fair . Appearance , old . 

Begins on fol , la . The other work herein is Padarthaguracinta - 
mani 1ka . 
Complete. 

A treatise by Akattiyar in 72 stanzas describing the properties of 
certain medicinal substances . 
Beginning : 

பார்த் திட்ட சுக்கினால் சர்வரோகம் 

பண்பாகும் பண்பாகு மிளகுவாதம் 
எத்திட்ட திப்பிலிதான் சிலேட்டுமத்துக்காதி 

யெலிசான மூலந்கான் சுரத்துக்காதி 
காத்திட்ட கரியதிப் பிலியினாலே 

கனமான சன்னிதனக் காதியாகும் 
சேத்திட்ட செவியந்தான் திமிருக்காதி 

சித்திரமூலந் தனக்குச் சுரங்கள் போமே . 
போமேதான் கபந்தீர்க்குங் கொடிவேலிக்குப் 

பேரான ராசேந்திரன் கட்டிப்போகும் 
ஆமேதா னோமமதுக் கக்கினி யுண்டாம் 

ஆண்மையாம் புளிதன்னா லுப்புக்கட்டும் - 
107A 


1612 


DESORIPTIVE CATALOGUE OF 


கோமேதான் கொறுக்காயின் புளிதனக்குக் 

கூர்மையாம் வெடியுப்பு கட்டிப்போகும் 
தேமேதான் சீரகத்துக்குப் பித்தத்தையறுக்குப் 
சீரான கருஞ் சீரகத்தாற் கிருமிகள் போமே . 

( உ ) 
End . 

அழுத்தமா மவன்றனக்கு ஆண்மையாக்கும் 

அதிகமாம் வாக்குக்கு ஆண்மை குன்றும் 
செழுத்தமாஞ் சினை தனக்குச் சீரணமாகும் 

செழுமொச்சைப் பயறுக்கு வாதமுண்டாம் 
பிழித்தமாம் மணிப்பயறு பித்தம் போக்கும் 

பெறுகறுப்புக் கடலைக்குக் காயசித்தாம் 
பழுத்தவன்ன முழுந்துக்குப் பாங்காமேனி 
பலப்படவே சத்தறியா னுப்பைக்கட்டே , 

(எஉ) 
( கு - பு . ) 

இந்த நூல் வைத்திய சரக்குகளின் குணங்கள் இன்னின்ன வென்று கூறு 
வது . இதில் எழுபத்திரண்டு பாடல்கள் உள்ளன . அகத்தியர் கூறியதாகத் 
தெரிகிறது , பிழைகள் மிகுந்திருக்கின்றன .. 


No. 1871. அகத்தியர்கர்மகாண்டம் முந்நூறு . 

AKATTIYAR KARMAKANDAM MUNNURU . 
Sabstance , palm - leaf. Size, 14 x 1+ inches . Pages , 80 , Lines , 11 on 8 

Character, Tamil. Condition , injured. Appearance , old. 
Begias on fol . 29a, The other work herein is Akattiyar Vaidya 
sittiram 1a.. 

Complete .. 

Same work as that described under R. No. 923 of the Triennial 
Catalogue of Tamil MSS . Vol. VI , but with variations in the readings . 
Beginning 

அகத்தியர் கர்மகாண்டம் முந்நூறு ( வாகடம் ) . 
பூரணமா யுள்மூலம் பொறியிற்சூடாய்ப் 

புகையெழும்பி மேகமதாய்ச் சிரசிற்சூடாங் 
காரணமாய் நீரெழும்பிப்பீனசம் போற்கொள்ளுங் 

கனலெழுந்தே வாயுவதாங் கபாலமெல்லாம் 
சீரணமாய்ப் போகாது வாதபித்தஞ் 

சிலேற்பனந்தான் மூன்றாலே நோய்களெல்லாந் 
தாரணையாய்த் [ திசை ] ( தச ) வாய்வில் மூன்று வாயு 

சமானனொடு பிராணனுட னபானன் தானே . 
தானான பிராணனங்கே சுவையா ( ரு ) ( று ) ண்டு 

சமானனங்கே தேகத்தைச் சமானஞ்செய்யுங் 
கானான சவராச னிவரேயாகுங் 

கனவெழுந்தே யபானனங்கே கூடச்சேரும் 


5 


THE TAMIL MANUSCRIPTS . 


1613 


ஊனான வுதானனங்கே தேகமெலாஞ்சேர்க்கும் 

உறுதியாய்ப் பிராணனங்கே விந்திற் சேருந் 
தேனான மல சலத்தைச் சிக்காதே கேள் 

தேகமுறும் விந்துகழன்றால் தேகம்போச்சே , 


( உ ) 


End :: 

சித்தியுண்டா மவுனத்திற் செல்லுவோர்க்குத் 

தெளிவான மன துரிமை யறிவினோடு 
பத்தியாய் நிலைத்தபின்பு பாபம்போச்சு 

பஞ்சபொறிப் புலனாண்மை பரந்ததையா 
புத்தியாய்ப் பிழைப்பதற்குச் சாராதே சொல்லு 

புகழான மனவாசி வாயுவேகம் 
. முத்தியா யிருவினையு மற்றதேகி 
முதவான சொர்க்கபதம் முத்திதானே . 

( நள) 
( கு - பு . ) 

இந்த நூல் சித்தர் நூல்களைச் சார்ந்ததாகும் . இதில் சரியை , கிரியை , 
யோகம் , ஞானம் ஆகிய இவை விளக்கப்பட்டிருப்பதோடு பிரதானமாய் 
வைத்திய விடயமே விரிவாகக் கூறப்பட்டுள்ளது . இதற்கு வாகடம் என் 
னும் மற்றொரு பெயர் உண்டுபோலும் . முந்நூறு செய்யுள்களான் அமை 
யப்பெற்றது . முழுவதுமிருக்கிறது . அகத்தியர் இயற்றியதாகத் தெரிகிறது . 
ஏடுகள் பலவும் செல்லரிப்புண்டு சிதைந்துள்ளன . பிழைகள் மலிந்துள் 
ளன . இது மூவருடக் காட்லாக்கு 923 - ஆவது நம்பரில் வந்துள்ளதேயாம் . 
ஆங்கு அகத்தியர் கன்மசூத்திரம் முந்நூறு என்ற பெயரால் வந்துள்ளது . 
இதுபோது அச்சிட்ட பிரதியினும் வேறாகக் காணப்படுகிறது . ஆதலின் 
இது அச்சிடப் பெறவில்லையென்று தெரிகிறது . 


No. 1872. அகத்தியர் குருநூல் முப்பூவைம்பது . 

AKATTIYAR KURUNEL MUPPUVAIMPADU . 
Substance , palm - leaf . Size , 13: 31+ inches . Pages , 26. Lines , 6 on 

a page . Character , Tamil. Condition , much injured . Appearance , 
old . 
Complete . 

Same work.as that described under R. Nos . 172,249 ( b) and 127( e ) 
of the Triennial Catalogue of Tamil MSS . Vol . II . 
Beginning :: 

குருநூல் முப்பூவைம்பது . 
வானும் புவியும் மதியுங் கதிரொளியும் 
தேனுந் தெளிந்த சிவகுருவுந் - தானுந்தான் 
நான்மறையு மாராய்ந்து நன்னூலா மைபதையு ( ந்) ( ம் ) ங் 
( கோலமுடன் ] தானருளுங் குஞ்சரத்தைத்தாழ் . 


( 
க 
) 


1614 


DESCRIPTIVE CATALOGUE OF 


மயமான முப்பூவின் மார்க்கந்தன்னை 

வயித்தியத்திற் காகவே விரித்துச்சொல்வேன் 
சயமான கணபதியுங் கர்தன்றானுஞ் 

சிவனோடே யுமை ( பார்வதி நிர்வாணி ? 
நயமாக வெப்பொழுது முன்னே நின்று 

நாடியே முப்பூவை நயந்து கேட்க 
மயமாகச் சொல்லுகிறேன் ஐம்பதுக்குள் 

வயித்தியரே நீர்தானும் வணங்கிக்கேளீர் . 


( உ ) 


( 


வாதிடென்றா லிந்தமுறை யறியவேண்டும் 

வாதந்தா னேதுசெய்யும் வயித்தியமப்பா 
ஆதியென்ற வைத்தியந்தான் பிரமவித்தை 

யான் மாவை ரட்சித்தா லவனே சித்தன் 
நீதியென் ந தர்மமது நிலைக்கவேண்டும் 

நீணிலத்தி லுயிர்களுக்கு மிரங்க வேண்டும் 
ஓதியதோர் கன்மத்திற் றர்மமாதி 

உத்தமனே வயித்தியத்துக் குறுதிகாணே . 
End : 

செய்யவே குருவதனை முடிக்கவேண்டுஞ் 

செந்தூர மான தெல்லாஞ் செய்யவேண்டும் 
நையவே பிணியெல்லாந் தீர்க்கவேண்டும் 

நாட்டிலுள்ள பேர்களெல்லாம் வணங்க வேண்டும் 
துய்யவே தியானங்க ளுரைக்க வேண்டும் 

துறவான பூசைமுறை யறியவேண்டும் 
பையவே கோபத்தை யடக்கவேண்டும் 
பண்டிதரே யிந்தமுறை பகருங்காலே . 

( ருய ) 
காலான வைத்தியத்தை யுறு தியாகக் 

கைம்முறைகள் தப்பாமல் கருவாய்ச் செய்தால் 
பாலான மனமுடைய பிரமனாவான் 

பாரிலே வாழ்வதற்குக் குருவுமாவான் 
சேலான திருவுடைய செல்வனாவான் 

சிந்தையிலே களங்கமற்றாற் சித்தனாவான் 
நாவான மணிபோற்றும் பிரமன் சொன்ன 
நலமுடைய முனிவன்மொழி நாடிமுற்றும் .. 

அகத்தியர் குருநூல் முப்பூவைம்பது முற்றும் . 
(கு -4 . ) 

இந்த நூல் முப்பூவைக்கொண்டே எல்லா வைத்தியமும் செய்யவேண்டு 
மென்றும் , அம்முப்பூவைச் செய்யும் வகை இன்னதென்றும் , இரஸவாதஞ் 
செய்யும் சித்தர்களுக்கு இது இன்றியமையாதது என்றும் , முப்பூவின் சிரப் 
பைப்பற்றிக் கூறுகின்றது . இது ஐம்பது பாடல்களான் அமையப்பெற்றது . 
அச்சிடப்பெற்றுள்ளது . அச்சுப்பிரதிக்கும் இதற்கும் வெகு பாடபேதங் 
காணப்படுகின்றன . முற்றும் உள்ளது , வெகு சொற்பிழை எழுத்துப்பிழை 


THB TAMIL MÀNUSCRIPTS . 


1615 


காணப்படுகின்றன . இது மூவருடக் காட்வாக்கு 172 , 249( A), 267 ( 0 ) நம்பர் 
பிரதிகளில் வந்துள்ள நூலேயாகும் . இதற்கு . அகத்தியர் முப்பூஐம்பது 
என்று ஒரு மறு பெயரும் உண்டெனத் தெரிகிறது . 


No. 1873. அகத்தியர் சகல கலை ஞானபீடம் 

ஆயிரத்திருநூறு . 
AKATTIYAR SAKALA KALAIÑANAPİTŅAM 

AYIRATTIRUNURU . 
Substance , palm -leaf , Size, 94 x 14 incbes . - Pages , 631 , Liles , 6 , 7 on 

a page . Character , Tamil . Condition , fair . Appearance , old .. 
Complete.. 

Same work as that described under R. No. 182 ( 6 ) of the Triennial 
Catalogue of Tamil MSS . , Vol . II . 
Beginning : 
தட்சிணாமூர்த்தி அருளிச்செய்த சகலகலை ஞானம் ஆயிரத் திரு.நறு. 

ஆதி பராபரத்தினுடை கிருபை கூர்ந்து 

அன்பான மனோன்மணியைத் தொழுது போற்றிச் 
சோதியெனுங் கமல மலரமுர்த முண்டு 

சுந்தரம் போல் வாதத்தி லட்சங்காப்பு 
நீதிபெற வைத்தியத்தில் இரண்டு லட்சம் 

நிலைத்த தொரு சூத்திரத்திற் கோடாகோடி 
வாதியெனப் பேர்படைத்த பெரியோர்க் கெவ்வாம் 
மகிழ்ந்துமே கருகுருவை வசனித் தேனே . 

( க ) 
வசனித் தேன் காவியந்தா னாயிரத்தில் 

வண்மையுள்ள சகல கலை ஞானமெல்லாம் 
நிசனித்தே னாயிரத்தி ஈ நூற்றுக் குள் 

நிச்சயமாய்க் கருக்களெல்லா மிதிலே சொன்னேன் 
நிசனித்த மந்திரங்கள் சக் கிரங்கள் 

தீட்சையொடு சரக்கு வைப்பு செந்துரங்கள் 
பசனித்த பற்பவகை மெழுகு செய்நீர் 
பாங்கான தாமிரமுஞ் சிமிட்டுப் போக்கே , 

( உ ) 
போக்கான விந்திர மயேந்திர சாலம் 

புதுமையுள்ள வஞ்சனமும் வசியப் போக்கும் 
நீக்கான மறைப்போடும் வாதப் போக்கும் 

நேரான மோடியிலே யனந்தப் போக்கும் 
வாக்கான பலிதமுள்ள கருவின் போக்கும் 

உஞ்சனைகள் பில்லியுடை மார்க்கப் போக்கும் 
தாக்காகச் சரிதையொடு கிரியைப் போக்கும் . 

தண்மை யுள்ள போகமுடை ஞானமாமே . 


( 
க 
) 


1616 


A DESCRIPTIVE OATALOGUE OF 


End : 


( தாகக ) 


இல்லையென் றாணையிட்டுச் சொல்லிப் போட்டு 

என்மகனே யென் மேலேயாணை யாணை 
புல்வரென்ற புலையரிடம் நூல் காட்டாதே 

பூரணத்தைப் பற்றி மனதறிவில் நில்லு . 
கல்லென்று குகைதனிலே யிருந்து கொண்டு 

கருவான கருக்களெல்லா மெடுத்து ஆடு 
தொல்லை வரும் வெளியரங்கம் பண்ணினக்கால் 

சுகமாக மனதடங்கி யறிவிற் சேரே . 
அறிவான மனதடங்கி மவுன மாக 

வப்பனே நூலெடுத்துப் பாரு பாரு 
குறியான குருபதத்திற் குணமாய் நில்லு 

குணமில்லார் தங்களுடன் கூட வேண்டாம் 
பதியான தங்கமடா பரப்பிரம்ம மாச்சு 

பாலகனே தங்கமென்றால் பூரண மே தங்கம் 
நெறியான பூரணத்தைத் தினமும் நோக்கி 

நேரான பாதத்திற் சாத்துவாய் முற்றே . ? 
அகத்தீச்சுவர சுவாமியார் அருளிச்செய்த 

சகலகலை ஞானபீடம் முற்றும் . 


( தஉா ) 


- 


( கு-4 .) 

இந்த நூல் சித்தர் நூலைச் சார்ந்து யோகம் , ஞானம் , இரஸவாதம் , 
வைத்தியம் , ஜாலம் முதலிய பல விடயங்களையும் பற்றிக் கூறுவது . . நூன் 
மூகத்தும் இறுதியிலும் வெவ்வேறு பெயர்கள் காணப்படுகின்ற 

றன . 
சிரியர் அகத்தியர் என்று தெரிகிறது . ஆயிரத்திருநூறு பாடல்களால் 
அமைந்துள்ளது . முற்றும் இருக்கிறது . பிழை யதிகம் . இது மூவருடக் 
காட்லாக்கு R. 182 ( b ) நம்பர் பிரதியில் வந்துள்ள தேயாம் . 


நூலா 


- 


No. 1874. அகத்தியர் சகலகலை ஞானபீடம் 

ஆயிரத்திருநூறு . 
AKATTIYAR BAKALA KALAI ÑĀNAPITHAM 

AYIRATTIRUNURU . 
Palm - leaf . Size , 15 x 13 inches . Pages , 424. Lines , 6-9 in a page. 

Character , Tamil , Condition , much injured . Appearance, old , 
Complete. 

game work as the above but with some variations in the readings 
( த-4 ) 

இது முன்பிரதியில் வந்துள்ள தே . முற்றும் உள்ளது . - ஆயி னும் பாட 
பேதங்களுடன் காணப்படுகிறது . இப்பிரதியில் நூல் முகத்து அகத்தியர் 
இயற்றியதாகவே குறிக்கப்பட்டிருக்கிறது . 

ஏடுகள் மிகவும் சிதைத் 
துள்ளன . சொற் பிழை எழுத்துப் பிழை மிகப் பொதிந்துள்ளன . 


THE TAMIL MANUSCRIPTS 


1617 


No. 1875. அகத்தியர் சகல கலை ஞானபீடச்சுருக்கம் 

நூற்றிருபது . 
AKATTIYAR SAKALA KALAI NĀNAPİTHACCURUKKAM 

NURRIRUPATU . 
Sabstance , palm -leaf . Size , 11 x 1 inches . Pages , 61. Lines , 7 on a 

page . Character , Tamil . Condition , fair . Appearance , old . 
Complete.. 

Same work as that described under R. No. 182 () of the Triennial 
Catalogue of Tamil MSS . , I Vol . II. 
Beginning : 

ஆதிசத்தி சிவமான சோதி காப்பு 

அகண்டமெனும் பூரணத்தினறிவின் காப்பு 
சோதியெனும் வாலை மனோன்மணியின் காப்பு 

சொல்லடங்கா விண்ணோளியின் சுடரே காப்பு 
நீதியுள்ள சத்குருவின் பாதங் காப்பு 

நீயென்று நானென்று நின்றோன் காப்பு - 
- சாதியெனுஞ் சிவசத்தி சத்தி ( சிவமான ) ( காப்பு ) ? 

தற்பரத்தின் பொருள் காப்பு தாள் காப்பாமே . 
ஆமப்பா சகலகலை ஞான பீடம் 

ஆயிரத்திரு நூற்றி லன்பாய்ச் சொன்னேன் ; 
ஆமப்பா வதைக்கு றுக்கிப் பத்துக் கொன்று 

நாட்டினேன் புலத்தியனே நன்றாய்க் கேளு 
காமப்பால் கானல்பால் இரண்டுங் கூட்டிக் 

கருவான பூரணத்தில் கருணை வைத்து 
லாமப்பால் கொண்டவனே சித்த யோகி 
வலிமையுள்ள சிவயோகி மவுனி யாமே . 

) 


( 
க 
) 


( 
உ 
) 


End : 


தானே தான் தேகம்து தங்கமாகும் 

தண்மையுள்ள நாடி நரம்பிறுகிப் போகும் 
ஊனே தான் நரைதிரைகள் உதிர்ந்து போகும் 

உத்தமனே வாசியது உறுதியாகும் 
மானேகேள் அமுதரசம் மருவிப் பாயும் 

மகத்தான மவுனமதுக் குறுதி யாகும் 
தேனே தான் தீபவொளி கண்ணிற் காணும் 

திசையான தமர்வாயில் திறக்குந்தானே . 
திறந்ததொரு தமர்வாசற் குள்ளே நீயுஞ் 

செலுத்தடா வாசிதனை ரவியால் மைந்தா 
பறந்ததொரு வாசியது பதிவு மாகும் 

பதிவான தீபவொளி கண்ணிற் காணும் 


( ளயாக ) 


1618 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


கறந்ததொரு பால்போலே யமுத மூறும் 

கனிவான வமுதமதைத் தினமுங் கொள்ளு 
சிறந்ததொரு பூரணத்தைத் தினமுங் கொண்டு 
சிவமான மவுனமதிற் சேர முற்றே . 

( 1 உய ) 
( த -4 .) - 

இந்த நூல் முன்வந்த அகத்தியர் சகலகலைஞான பீடம் என்ற நூலுக் 
குச் சுருக்கமாய்ப் பத்துப்பாடல்களுக்கு ஒரு பாடலாக நூற்றிருபது பாடல்க 
ளான் அமைந்துள்ளது , இதுவும் நூல் ஆரம்பத்தில் இரண்டாவது பாட 
லால் அறியக்கிடக்கிறது . அகத்தியர் இயற்றியதென்றே தெரிகின்றது . 
இப்பிர தியில் நூல் முற்றும் உள்ளது . இதில் சித்தராதற்குரிய மார்க்கமும் 
இரஸவாதம் , வைத்தியம் , ஜாலம் , அஷ்டகர்மம் முதலியனவும் செய்தற்காம் 
மருந்துகள் , மெழுகு வகைகள் , தைலங்கள் முதலிய பலவிடயங்களும் விளக் 
கப்பட்டு உள்ளன . சித்தர்க்கு இது இன்றியமையாத தொன்றாகும் . என் 
முகத்துத் தட்சிணாமூர்த்தி இயற்றியதென்று எழுதப்பட்டிருப்பதால் அகத் 
தியர்க்கும் இப்பெயர் வழங்கி வந்தது போலும் . இது மூவருடக் காட் 
லாக்கு 182 ( 8 ) நம்பர் பிரதியில் வந்த நூலேயாகும் . 


No. 1876. அகத்தியர் சகல கலை ஞானபீடச்சுருக்கம் 

நூற்றிருபது . 
AKATTIYAR SAKALA KALAI ÑĀNAPÍTHACCURUAKAM 

NURRIRUPADU . 
Pages , 34. Lines 9 On & page . 

Begins on fol. 143a of the MS . described onder No. 1880 ante .. 
Incomplete. 

Same work as the above . 
( கு -பு . ) - 

இந்நூல் முன் பிரதி போன்றது . இந்தப் பிரதியில் தொண்ணூற்று 
நான்கு செய்யுட்களே இருக்கின்றன . 


No. 1877. அகத்தியர் சூத்திர நிகண்டு நூற்றுப்பதினாறு . 

AKATTIYAR SŪT PIRANIGHANTU NURRUPPA DINĀRU . 
Substance , palm - leaf . Size , 134 X 14 inches . Pages , 6. Lines , 9 on a 

page , Charuoter , Tamil , Condition , slightly injared . Appearance , 
old . 

Begins op fol. la. The other work herein is Korkanarkalai. 
Lavasittiram Irandru 4 a . 

Incomplete. 

Same work as that described under R. No. 167 of the Iriennial? 
Catalogue of Tamil MSS . , Vol . II . 


THB TAMIL MANUSCRIPTS 


1619 


( கு - பு .) - 

இந்த நூல் மூவருடக் காட்லாக்கில் 167 -ஆம் நம்பர் பிரதியில் வந்துள்ள 
அகத்தியர் நிகண்டு நூற்றுப்பதினாறு என்ற நூலேயாகும் . இதில் முதல் 
பதினாறு செய்யுட்களே உள்ளன . எழுத்துப் பிழை சொற் பிழைகள் மிக 
மலிந்துள்ளன . 


. 


No. 1878. அகத்தியர் சூத்திரம் ஐம்பது . 

AKATTIYAR SÓTTIRAM AIMPADU , 
Sabstance , palm - leaf . Size , 74 x 1 inches . Pages , 48 . Lines , 6 on a 

page . Character, Tamil . Condition , much injured . Appearance, 
old . 

Begins on fol . 14a . The other work herein is Konkaņar 
muppūdikşai la 

Incomplete. 

Deals with Nanam and Yogam of the Ta nil Siddhas . This is the 
original of the manuscript has been described under R. No. 299 
of the Triennial Catalogue of Tamil MSS . , Vol . II . This work has now 
been traced out in that manuscript. 
Beginning : 

ன்ப சாத்திரத்தைப் பேணிப் பார்த்து 
மூச்சாவே சகலசன மிறந்த தென்று 
மூச்சடக்கிச் சாதகமாய்ச் சாதகத்தைக் கொள்ளும் 
வாச்சாலே நடுமூல சரங்கண் டத்தூணில் 
மக்காளே வாயுவிட வீட்டிற் காட்டித் 
தோச்சாலே வாசியெங்கு மோடா தையா 
தோச்சத்திற் சீவகன் [ J ]இருபதக் தானே . 

( 


( 
க 
) 


End : 


நாடாத பேர்களுக்குச் சித்தியென்ன 

நலமான கனிகையென்ன வாதமென்ன 
கூடாத மனசுக்குச் சாத்திரங்கள் என்ன 

குறியில்லா யோகத்தில் வாசியென்ன 
ஊடாத ( மோ ) ( மூ )டருக்குக் குருதானென்ன 

ஒளியாத வாசைக்குப் பேரின்பமென்ன 
நடாதபூவுக்கு வாசனை தான் என்ன 

சுகமறியான் பேசுகிறது சொல்லிற்றாமே . 
சொல்லுவா ருலகத்தில் யோகங் கோடி - 

சொற்பெரிய வஷ்டாங்க யோகங்கோடி 
சொல்லுவார் ஞான முதற் சாத்திரங்கள் கோடி 

துரீயத்தே நிற்கிறது சொற்பமோடச் 


( சசு ) 


1620 


A DESCRIPTIYE CATALOGUE OF 


சொல்லுவார் வாதமென்று ஆசையுண்டு 

சோவொத்த வாமத்தைத் தாட்சிப்பார்கள் 
சொல்லுவார் சொற்கேட்டு அலைவார் கோடி 
துவங்கு நின்ற சாத்திரத்தைக் காணார்கா ணே , 

திருச்சிற்றம்பலம் . குருவே துணை : 
சொக்கப்ப வாத்தியார் சிஷ்யன் சின்ன கிருஷ்ணன் 


( ருய ) 


கையெழுத்து முற்றும் . 


( த - பு .) -- 

இந்த நூல் , மூவருடக் காட்வாக்கு 299 ( b) நம்பர் பிரதிக்கு மாதுருகை 
யான நூலாகும் . முதலில் ஒன்பது பாடல்களும் இல்லை . இதில் உள்ள 
அளவே அதிலும் இருக்கிறது , இதன் ஏடுகள் மிகவும் சிதலுற்றும் முறிந் 
தும் உள்ளன . இதன் விஷயம் இன்னதெனத் துணிவதற்கு இயலவில்லை . 
ஆயினும் யோகம் ஞானம் முதலியவைகளைக் கூறுவதெனத் தோன்று 
கிறது . 


No. 1879 அகத்தியர் ஜாலத்திரட்டு . 

AKATTIYAR JALAITIRATTU . 
Substance, palm -leaf . Size , 141 x 14 inches . Pages , 320. Lines , 8 on 

a page . Character , Tamil . Condition , injured. Appearance , old . 

Deals chiefly with different kinds of magic . Alchemy, medicine 
and the eight ways of doing barm to one s enemies are also incidentally . 
dealt with in this work . 


Complete in 1 to 7 Kandas . 
Beginning :: 
அகத்தியர் ஜாலத்திரட்டு ஆயிரத்திரு நூறு 

காப்பு : 
சீரொரு சாலவித்தை சிவன் குரு வருளிச்செய்த 
ஓரொரு கருவைச்சும்மா வுலகமீது ரைக்கலுற்ற 
பேரொருவருக்கு மீசன் பிழை வருமென்ற தாலே 
ஆரொரு வரையானாலும் அகத்தினிங் கடக்கிவைப்பாம் . 


( 
க 
) 


வைப்பொடு வசியமா( த்த )( ற்றம் ) மாரன தம்பன வாகர்ஷம் ? 
செப்பிடுவித்தை லோக சகமரைப்பஞ்சனங்கள் 
அப்பொடு உாயுமண்மேல் அக்கினி சீன வித்தை 
முப்படு கருமண்டை முதற் கருவுகளுரைப்பதாமே . 
உரைப்பது குகனை வாழ்த்தி யொருமுறைக்கரு மமெல்லாம் 
விரைப்பழுது வாராமல் விதைத்த பாழ்போகாமல் 
வரைக்கரு வுதிரமாது வ ( ள ] ( மு ) ங்கிய மருந்து பூவில் 
உரைக்கிற வீசன்மாற்றம் உடையது விளம்புவோமே . 


( உ ) 


I 


THE TAMIL MANUSORIPTS 


1621 


விளம்பிய கணேசன் காப்பு வேதியன் மறையுங்காப்பு 
விளங்கிய கருவுங்காப்பு மகபதி கருவுங்காப்பு 
துளங்கிய பரையாள்வாலை சொரிபதங் காக்க வேண்டி 
விளம்பிய வோகசாலம் விண் வர்க் குரைத்தமாதோ 


ண 


ஜாலத்துக்குக் காப்பு முற்றும் . 

நூல் : 
பூரண வாலை ரூபம் பிறந்தமுன் தீட்சையெல்லாம் 
காரணகுருவே சொல்லுங் காட்சியில் குருவே யாடும் 
வாரணவாகை பூண்டு மயின்மிசை நடனஞ்செய்யும் 
பேரணி முருகன்காப்பு பிண்டத்தை யாடலாமே . 
ஆடிய மவுனம்வாங்கி யமுரிவிட்டாட்டும்போது 

டியகருவை நன்றாய்க் குழித்தைவத்தில் மாட்டித் 
தேடிய கொடியசுககாய் உலர்த்திடு மாவுஞ்சேர்த்துச் 
சாடியிற் பதனம்பண்ணி ( ச்ச ](ப்பண்ணுவாய் ஜாவமீதே . 
ஜாலத்தின் கருவிதாமே நல்கியவழலை நெய்யில் 
எவத்தைப் போட 

எகிடுஞ் சாபந்தீரும் 
வாலைக்குப் பூசைசெய்து வழலையை வேறேயாக்கிப் 
பாவத்தைத் தேடிப்பார்த்துப் பண்ணிட வகையைக்கேளே 
பண்ணியமுதல் நாள் பெற்ற பாலகன் பருவமிஞ்சிப் 
புண்ணிய புருடனாகிப் பூவையைப் பிறிந்துநாளும் 
நண்ணிய முப்பதாண்டு தொடங்கிமேல் பதினாறானால் 
எண்ணிய கருமஞ்செய்ய விவன் மண்டை யெழுத்தைப்பாரே ( ச ) 


( 
உ 
) 


. 


End : 


இப்படியே முதற்காண்ட முதலேழு காண்டம் 

இட்ட முறைப்படியாடும் வித்தைக்கெல்லாம் 
சொற்பகரு மறைத்தகரு சொல்லிப் போட்டோம் 

சூட்சமிதை யறிவதற்காசான் வேண்டும் 
செப்ப முறையா 

வேயரசன் பிள்ளை 
சகத்தலத்தி லிடையில்வந்தான் தப்பச்செய்வான் 
எப்பவுமே விட்டகுறைக் காறோனானோன் ? 

எடுத்தெடுத்த தருணமெல்லாந் தொழிற செய்வானே . ( கடி ) 


* 


* 


F 


பேரென்ன வாதிரை நாள் பிறகருவித நன்மைக்கெல்லாந் 
தூரெனத் தலைப்புமாகும் சொன்மாத்திரத் துக்கெல்லாம் 
வேரென்ன வுருவேவேறு விடதலையுருவே மூலம் 
பாரொன்ற வேழாங்காண்டம் படித்துறு மவுனமுற்றே . ( m ) 

அகத்தியர் சாலத்திரட்டு முற்றும் . 
(கு - பு . ) -- 

இந்நூல் கருசாஸ்திரத்தைச் சார்ந்து , அஷ்ட கர்மங்களையும் , பிரதான 
மாய்ச் செப்பிடு வித்தை முதலிய ஜகஜ்ஜாலங்களையும் இரஸவாத வைத்தியங் 
களையும் அவைகட்குரிய கருக்களையும் இன்னும் பலவிடங்களையும் பற்றிக் 


1622 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


ளது . 


கூறுவது . முதல் காண்டம் முதல் ஏழு காண்டங்கள் வரையிலும் உள் 

முற்றுப்பெற்றதென்றே தோன்றுகிறது . முதற் காண்டத்துக்கு 
194 செய்யுட்களும் , இரண்டாங் காண்டத்துக்கு 200 செய்யுட்களும் , மூன் 
றாங் காண்டத்துக்கு 200 செய்யுட்களும் , நாலாங் காண்டத்துக்கு 200 செய்யு 
ட்களும் , ஐந்தாங் காண்டத்துக்கு 200 செய்யுட்களும் , ஆறாங் காண்டத்துக்கு 
100 செய்யுட்களும் , ஏழாங் காண்டத்துக்கு 100 செய்யுட்களும் ஆக அமைந் 
துள்ளன . இந்நூல் முடிவுற்றப் பின்னர் கடையகத்து ஒரேட்டில் நவலோ 
கங்களையும் நீறாக்கும் முறையும் சகல சரக்கு நீற்றும் முறையும் எழுகப் 
பெற்றுள்ளன . 


No. 1880. அகத்தியர் ஜாலநிகண்டு 

AKATTIYAR JALANIGHANTU .. 
Sabstance , palm - leaf . Size , 14 x 1 , inches . Pages , 46. Lines , 8 on a 

page . Character , Tamil . Condition , injured. Appearance, old . 

Begins on fol . 120 a . The other works herein are Sattaimuni 
nighanta 1 a . Maccamuni nighanta 111 a . Ahattiyar sakalakalai . 
fiana Pitbaccurakkam , 113 a . 

Complete. 

Same work as that described under R. No. 938 ( 0) . of the 
Triennial Catalogue of Tamil MSS . Vol . V ... This work is printed. 
( த - பு . ) 

இந்த நூல் மூவருடக் காட்லாக்கில் 938-0 நம்பர் பிரதியில் வந்துள்ள தே 
யாகும் . முற்றுமிருக்கிறது . இதில் ஜாலங்கட்குரிய கருக்களும் அவை செய் 
யும் வகையும் நன்றாகக் கூறப்பெற்றுள்ளன . நிகண்டு எனப் பெயர் பெற் 
றதற்கு எது ஆங்காங்குச் சில பெயர்களை விவரித்துச் சொல்லுவதால் என்று 
தோன்றுகிறது . எழுத்துப் பிழை அதிகம் . அச்சிட்டிருக்கிறது . 

அச்சிட 
டப் பிரதியில் உள்ள பாடங்கள் சிற்சில விடத்து முரண்படுகின்றன , அச் 
சுப் பிரதியும் திருத்தமாக இல்லை . 


1 


on 


No. 1881. அகத்தியர் ஞானம் நூறு . 

AKATTIYAR NANAM NURU . 
Sabstance, palm - leaf . Sise, 14 x 11 inches. Pages , 10. Lines, 8 

a page. Character , Tamil. Condition , good . Appearance, old . 

Begins on fol . 27a . The other works herein are Sundar & ndadanda 
kam 1a , Salliyanismil, 12a.. 

Incomplete., 

Same work as that described ander R. Nos . 9 ( a ) ., 254 (1 ), 255 ( a ) 
and 261. E. of Triennial Oatalngae of Tamil MSS . Vol . II . . 


THE TAMIL : MANUSCRIPTS 


1623 


(கு - பு . ) - 

இந்தநூல் மூவருடக் காட்லாக் 9 - a , 254 - i , 255 - a , 261-9 டிஸ்கிருப்டிவ் 
காட்லாக்கு 1829 , 1830 ஆகிய இந்நம்பர் பிரதிகளில் வந்துள்ள தேயாகும் . 
இதில் முதல் இருபத்தாறு பாடல்களே உள்ளன . இது சித்திபெறும் வழி 
யையும் ஞான மார்க்கத்தையும் நன்கு விளக்குவதாகும் சித்தர் நூலைச் 
சார்ந்தது . 


No. 1882. அகத்தியர் தண்டகம் . 

AKATTIYAR DANDAKAM . 


Substance , palm -leaf . Size , 11 x 1 inches , Pages , 22. Lines , 5--6 

on a page . Character , Tamil . Condition , fair . Appearance , old . 

Same work as that described ander R. No 161 ( 3 ) . of the Triennial 
Catalogue of Tamil MSS . Vol . II , and with some variations in the, 
readings, 
Beginning : 

அகத்தியர் அருளிச்செய்த தண்டகம் . 


கரிமுகக் கடவுளைக் காரிகை மைந்தனை 
விரிகடல் வாயனை வேத வேதாந்தனை 
அரிதிரு மருகனை யாதி சோதியைப் 
பரிவுடன் தொழுவோர் பாதம் போற்றுவோம் . 
அந்தணர் பாதம் போற்றி யறிவுடன் வாழ்வோர்க் கெல்லாஞ் 
சந்ததம் பூமி மீதிற்சாற்றிய தண்டகந்தான் 
எந்த நற் பிள்ளையெல்லாம் இது வறிந்துள்ளே கொண்டு 
பைந்தமிழ் மரபிற்கொள்வோர் பெரிய வராகுந்தானே ? ( 
பெரியவரிந்த நூலைப் பிரியமாய்ப் பெரிதாயெண்ணி 
அரியதோர் வித்தையாடி யவனியில் மகிழ்ந்து வாழ்வார் 
துரிசிலே திலத வித்தை சொல்லுவே னன்பர்க்கெல்லாம் 
வரிசையாய்த் துரிசிவாங்கி வகைபட நிறுத்திடீரே. 
செயப்படக் கருவொன் றுண்டு செப்புவே னொழித்துக்கேளு 
தயங்கிற பூச்சிக்கூடு தலைப்படு மாட்டுமூளை 
பயமில்லாப் பாம்பு நஞ்சு பலகரை நாழி தூக்கிச் 
செயுந்தொழில் வித்தைக்கெல்லாஞ் செய்யுமிக் கருவைக்கூட்டே . 


( 
2 
) 


4 


( ங) , 


End : 


தானே வராது வருந்தினாற்றங்கும் 
எனே யிடும்புயிரழிவு செய்யாதே . 


( ள) 


1 


கானே துடரிக்கண்ட வர்க்கெய்தும் 
நாமே படித்து நாமுமானோமே , 


( ளாக ) 


1624 


A DESORIPTIVE CATALOGUK OF 


ஆனோஞ்சிவனை யடிதொழு தேத்தி 
மானேய் பார்வதி மகளுமானோம் 
வீணாயிராதே விஞ்சவர் கண்டாய் 
நாமே தண்டக நாடு முன ) க்கதே . 

அகத்திய நயிரை தண்டகம் எழுதி நிறைந்தது முற்றும் 
Colophon : 


இந்த நூல் சித்தர் நூலைச் சார்ந்தது . அஷ்டகர்மங்களைச் செய்தற்குறிய 
கருவினையும் , அரிசி கொண்டு இயற்றும் திலதம் அஞ்சனம் முதலியவற்றை 
யும் செவ்விதின் விளக்குவது ; நூறு செய்யுள்களான் முற்றுப்பெற்றுள் 
ளது . அகத்தியர் இயற்றியதாகத் தெரிகிறது . எழுத்துப் பிழை சொற் 
பிழை மிக அதிகம் . 

இது மூவருடக் காட்வாக்கு . 164-8 நம்பர் பிரதிபோன்றது . பாட 
பேதங்களுடன் காணப்படுகிறது . 


No. 1883. அகத்தியர் தண்டகம் நூறு . 

AKATTIYAR DANDAKAM NIRU . 
Pages 72. Lines, G on a page. 

Begins on fo ) . illa. of the MSS . described under No.1378 . 
Complete. 

This work though atuributed to Akattiyar is different from the 
works described ander R. No.164 ( a ) of Triennial Catalogue of Tamil 
MSS . Vol . II . and deals with certain medicinal powders , Madicinal 
preparations useful for alchemy and for promoting longevity and 
with the Yogam and Nanam of the Tamil Siddhas sto. 
Beginning : 

அகத்திய நாதர் அருளிச்செய்த தண்டகம் நூறு . 
ஆதி பராபரமேரு தென் [ H ] ( பு ) மத்திலே 

யருள் பெருகும் பிரமகுருபாதம் போற்றி ! 
நீதியெனும் மனோன்மணியின் இருபையாவே 

நினைவாலே நினைவறிந்து தினைவைக்கண்டு 
சோதியெனுங் கமலமலர் அமுதங்கொண்டு 

தும்பிமுகத் தைங்கானைத் தொழுது போற்றிச் 
சாதியெனுஞ் சராசரங்கள் தழைக்கவேதான் 

சமரசமாய்த் தண்டகத்தைச் சாற்றினேனே 
சாற்றியதோர் சாத்திரங்கள் எல்லாம் பார்த்துத் 

- தனி [ ar ] ( யா ) ன வாதியந்தப்பொருளை நன்றாய்ப் 
போற்றியே தண்டகத்தை நன்றாய்ச் சொன்னேன் 

புகழுடைய புலத்தியனே யுனக்காமப்பா 


THE TAMIL MANUSCRIPTS 


1625 


( 
உ 
) 


1 


( 
- 
) 


( 
எ 
) 


தேற்றியே பூரணத்தைப் பூசைபண்ணித் 

தெவிட்டாத மதியமுதங் கொண்டால் மைந்தா 
தாட்டிகமாய்த் தண்டகத்தின் கருவு நன்றாய்த் 
தனதாகத் தோற்றுமடா மைந்தாபாரே . 

( 
பாரப்பா மதியறிந்து பதியிலூன்றிப் 

பதியான திருநடனம் பண்பாக்கண்டால் 
காரப்பா புருவமையக் கமலவீட்டின் 

கருணைதரு மெய்ஞானக் கமலமாது 
ஆரப்பா வறிவார்கள் அவள் பேர் தன்னை 

அறிந்தழைத்தால் தண்டகமு மாடுந்தானே ? 
End : 

வளமையென்ற வாசியைத்தான் ரவியிற் சேர்க்க 

மைந்தனே விந்துவென்று பேருமாச்சு 
தலைமையென்ற விந்துவைத்தான் ரவிமதியிற் சேர்க்கத் 

தாயான தங்கமடா பிரமமாச்சு 
பழமை கொண்ட பிரமமடா மாயாமாயம் 

பரமான பராபரமே யண்டமாச்சு 
உளமகிழு மாதியந்த மண்டபிண்டம் 

ஊடாடும் வாசியே நீ வணங்கு முத்து . 
முத்திகொண்டு மௌனமதாய்த் தண்டகத்தை 

முக்காலும் மௌனமதாய்ப் பார்க்கவேண்டும் 
பத்திகொண்டு பார்த்ததினால் பரத்தின்வீடு 

பரிவாக வதனிலொரு தீபங்காணும் 
புத்தியுடன் தீபமொளி வெளியிவேதான் 

பூரணமாய் வாசிதனைப் பூட்டிப்பாரு 
சித்தியுடன் தூபமதில் தீபஞ்சென்று 
திடமாகுந் தேகமதில் முதலாமுற்றே . 

( ளக ) 
சூடிாருய – ஜனவரிமீ 42 அகத்திய நாதர் அருளிச்செய்த தண்ட 
கம் நூறும் அயிதர் சாயபுக்கு ஆனைக்குளத்து தாவீது வாத்தியாரால் எழுதிக் 
கொடுக்கப்பட்டது . சுக்கிரவாரம் யஉ மணிக்கு எழுதி முடிந்தது. முற் 
றிற்று . முற்றும் . 
( கு - பு . )- 

இந்த நூல் , மூவருடக் காட்லாக்கு 164 ( a ) நம்பர் பிரதியில் வந்துள்ள 
அகத்தியர் தண்டகம் என்றதினும் வோக உள்ளது . அகத்தியர் இயற்றிய 
தாகவே உள்ளது . ஆய்ந்துணரவேண்டும் . நிற்க , இதில் சித்தர்களுக்கு 
உரிய அஞ்சனம் , பாஷாண பற்பம் , செய நீர்வகை , காயசித்திக்குரிய கல்பக 
வகையொன்று , இலிங்கக்கட்டு , நாகக்கட்டு , கந்தக கற்பகம் இன்னும் இன்னோ 
ரன்ன பற்பவகை பலவும் , யோகம் ஞானம் முதலியவைகளும் கூறப்பெற்றுள் 

நூறு செய்யுட்களான் அமைந்துள்ளது . முற்றும் உள்ளது . 
No. 1884. அகத்தியர் தீட்சைவிதி இருநூறு . 

AKATTIYAR DÍKSAIVIDHI JRUNŪĶU . 
Pages, 110. Lines , 7 and 8 on a page. 
Begins on fol, 121 - a of the MS . described under No 1888 . 

108 


ளன . 


1626 


A DESCRIPTIVE CATALOGUR OF 


Complete. 

Same work as that described under R. No. 9 (c ) of the Triennial 
Catalogue of Tamil Mss . Vol 1 . 

இந்த நூல் , மூவருடக் காட்லாக்கு 9 ( 0 ) நம்பர் பிரதியில் வந்துள்ள 
எலேயாகும் . இந்நூலின் இரு நூறு பாடல்களும் இப்பிரதியில் இருக்கின் 
வன . எடுகள் செல்லரிப்புண்டுள . 


No. 1885. அகத்தியர் தீட்சைவிதி இருநூறு . 

AKATTIYAR DIKŞAIVIDHI IKUNURU . 
Pages, 14. Lines , 6 on a page . 

Begins on fol . 96a of the MS . described ander No. 1490 , 
Incomplete. 

Same work as that described under R. No. 9 (c) of the Triennial 
Catalogue of Tamil MSS . Vol. I. 
( கு-4 .) - 

இந்நூல் , முன் பிரதியில் வந்துள்ளதேயாம் . முதல் பதினைந்து செய்யுட் 
களே இருக்கின்றன . 

No. 1886. அகத்தியர்தீட்சைவிதி இரு நூறு . 

AKATTIYAR DIKSAIVIDHI IRUNTRI . 
Pages, 16. Lines, 6 on a page.. 

Begins on fol . 80a of the Ms. deseribed ander No. 1489 ante. 
Incomplete. 

Same work as the above . 
( கு - பு ) 

இந்த நூலும் முன்பிரதிகளில் வந்துள்ளதேயாகும் . இதிலும் முன் 
பிரதிபோன்று முதல் பதினைந்து செய்யுள்களே இருக்கின் றன , 


No. 1887. அகத்தியர்பூஜாவிதி இரு நூறு . 
AKATTIYAR PUJAVIDHI IRUNURU . 

. 
Pages, 124. Lines, 6-8 on a page . 

Begins on fol. 59a of the MS , described under No. 1888. 
Complete. 

Sane work as that described ander R. No. 9 ( 6 ) of the Triennial 
Catalogue of Tamil MSS . Vol . I. 
( சூ - ப .) - 

இந்நூல் , மூவருடக் காட்லாக்கு 9 ( b ) நம்பர் பிரதியில் வந்துள்ள நூலே 
யாகும் , முற்றும் இருக்கிறது . 


THE TAMIL MANUSORIPTS 


1627 


No. 1888. அகத்தியர் பூரண சூத்திரம் இருநூற்றுப் 

பதினாறு . 
AKATTIYAR PORANA SÚTTIRAM 

IRUNURĶUPPADINĀĶU . 
Sabstance , palm - leaf. Size , 10 } x 1 inches . Pages, 116. Lines , 6-8 
on a page . Character , Tamil . Condition , injured , 

Condition , injured. Appearance , 
old . 

Begins on fol. la . The other works herein are Akattiyar pūjāvidhi 
iruniru sea . Akattiyar diksaividhi irunuru 121a . 

Complete . 

Same work as that described under No.177 of the Tamil Triennial 
Catalogue Vol. II. 
( த - பு . ) - 

இந்த நூல் , மூவருடக் காட்லாக்கில் 177 - ஆம் நம்பர் பிரதியிலே வந்துள்ள 
நூலேயாகும் . இப்பிரதியில் இதன் இருநூற்றுப்பதினாறு பாடல்களும் 
இருக்கின்றனவாதலின் முற்றுப் பெற்றிருக்கிறது . எடுகள் சிதைந்துள்ளன 
எழுத்துப்பிழை சொற்பிழைகள் மிகமலிந்துள்ளன . 


No. 1889. அகத்தியர் பூரண சூத்திரம் இருநூற்றுப் 

பதினாறு . 
AKATTIYARPURANASŪTTIRAM 

IRUNURRUPPADINĀRU . 
Substance , palm - leaf . Size , 14 x 1 inches . Pages , 97. Lines , 6 

on a page . Oharacter , Tamil . Condition , fair . Appearance , old . 

Begins on fol. 1a . The other work herein is Akattiyar vaidyasūttiram 
50a . 

Complete. 

Same work as that desoribed under R. No. 177 of the Triennial 
Catalogue of Tamil MSS . Vol . II . This work is printed and many 
variations in the readings are found between the printed edition and 
the manuscript .. 
( கு - பு . ) 

இந்த நூல் , மூவருடக் காட்லாக்கு 177 - ஆம் நம்பர் பிரதியில் வந்துள் 
ளதேயாகும் . இந்தப் பிரதியில் இந்நூலின் 203 முதல் 212 வரையிலான 
பாடல்கள் நீங்கலாகப் பாடல்கள் முற்றும் உள்ளன . இந்நூலின் முன்னர் 
ஓர் ஓலையில் மனுஷ்யன் முதலாய்ப் பேன் வரையான சில சீவராசிகளுக்குள் 
டான ஆயுப்பிரமாணம் வசனத்தில் எழுதப் பெற்றிருக்கிறது . 


108A 


1628 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1890. அகத்தியர் பூரண சூத்திரம் இருநூறு . 

AKATTIYAR PŪRAŅASŪTTIRAM IRUNŪRU . 
Pages, 48. Lines , 10 on a page. 

Begins on fol. 38a of the MS. described under No. D. 1894 ante .. 
Complete. 

Same work as that described under R.No. 254 ( j ) of the Triennial 
Catalogue of Tamil MSS . Vol . II . 
( 5 - பு . ) 

இந்நூல் , மூவருடத்திய காட்லாக்கில் 254 (j ) நம்பர் பிரதியில் வந்துள் 
ளதே . இந்தப் பிரதியில் முற்றும் இருக்கிறது . . இது சித்தராதற்குரிய 
நெறியையும் இரஸ வாதத்திற்குரிய மருந்துகளையுங் கூறுகின்றது . பெரும் 
பாலும் இரஸ வாதத்தையே சார்ந்து பல விஷயங்களை உணர்த்துவதால் 
இரஸவாத விஷயமானது என்றே சொல்லலாம் . 


No. 1891. அகத்தியர் பூரணம் நானூறு . 

AKATTIYAR PURANAM NANURU. 
Sabstance , palm - leaf . Size , 141 x 18 inches . Pages , 110. Lines , 9 OH 

a page. Character , Tamil . Condition , injured . Appearance , old . 
Complete. 

Same work as that described under R. No. 190 ( c ) of the Triennial 
Catalogue of Tamil MSS . Vol. II , wherein it has been described ander 
the name 

Akattiyar Vaidyaparipuranam Nantpu . " This work is 


printed . 


அகத்திய நாயனார் அருளிச்செய்த வைத்தியம் 

பூரணம் நானூறு :-( சா ) 
பூரணமாய் நிறைந்த பரிபூரணத்தைப் போற்றிப் 

புகழ்பெரிய வைத்திய பூரணத்தைப் பாடக் 
காரணமாய்க் கருவுருவா யெங்குந்தானாய்க் 

கண்மணியினடுவான கருணை தன்னைப் 
பூரணமாய் முக்கோண நடுவில் நின்ற 

வம்பரத்தை யனு தினமு மறிவால் போற்றி 
வாரணமா முகத்தோனை யனுதினமும் போற்றி 

மகத்தான வேதியனை வணங்கினேனே . 
பணிந்திட்ட விந்நூலை வேதியோனும் 

பக்குவமா யாதியந்தம் நன்றாய்ப் பார்த்துக் 
கனிந்திட்ட குருவெல்லா மிதிலேகாணுங் 

கைம்முறையுங் குருமுறையுங் கருவாய்த் தோன்றும் 
அணிந்திட்ட விந்நூலை வைத்துக்கொண்டு 

னு தினமும் பூரணத்தை யன்பாய்க்கண்டு 
துணிந்திட்ட வைத்தியமும் வாதஞ்செய்து 

சரியமுள்ள யோகமுடன் ஞானம்பாரே . 


( 
க 
) 


( 
கூ 
) 


THE TAMIL MANUSCRIPTS 


1629 


End : 

வெளியான வெளிய துதான் பர ( சு ) ஞ்சோதி ) ரூபம் 

வேதாந்த ரூபமடா சுரூபானந்தம் 
வழியான வயித்திய பூரணமானந்தம் 

மகத்தான பூரணத்தி னந்தங்கண்டு 
நலியாம வாதாரங் கடந்து மேலே 

நெருப்பாற்றில் மயிர்ப்பாலமீதே சென்று 
அழியா தார் வெளியொளியோடே வெளியாய் 
மருவுவது ஆனந்த பூரணமும் முற்றே . 

( சள ) 
முத்தான புலத்தியனே புலத்திய மகாருஷியே 

முச்சுடரு மாறியந்தம் நன்றாய்ப்பாரு 
சித்தான வயித்திய பூரண மிதுதானப்பா 

தேசத்திற் கிட்டாது திறமாய்க்கேளு 
பத்தான பதிதனிலே வைத்துப்பூசி 

பதிவான வாசியது சித்தியாகும் 
வித்தான பிறவியற ஞானமுத்தி ( ற்றி ) 
வேதாந்த பூரணத்தின் வெளிசேர் முற்றே . 

( சளக ) 
Colophon : 

திருச்சிற்றம்பலம் : 
அகத்தியர் அருளிச் செய்த பூரணம் நானூறு முற்றும் , 
( கு - பு .) -- 

இந்நூல் , வைத்தியத்தைச் சார்ந்தது . அகத்தியர் இயற்றியதாக உள 
ளது , இந்தப் பிரதியில் நானூறு செய்யுட்களும் உள்ளனவாதலின் முற்றுப் 
பெற்றிருக்கிறது . இது அச்சிடப்பெற்றிருக்கிறது . அச்சுப் பிரதிக்கும் இத 
ற்கும் ஆங்காங்குப் பாட பேதங்கள் காணப்படுகின்றன . எழுத்துப் பிழை 
சொற்பிழைகள் மிகவும் பொதிந்து கிடக்கின்றன. இது , மூவருடக் காட் 
லாக்கு 190 ( 0 ) நம்பரில் அகத்தியர் வைத்திய பரிபூரணம் நானூறு என்ற 
பெயரோடு வெளிவந்துள்ள நூவேயாகும் . 


No. 1892. அகத்தியர் முப்பூ பதினாறு . 

AKATTIYAR MUPPU PADINARU . 
Pages, 9. Lines, 6 on a page . Condition , much injured . 

Begins on fol. 815 of the MS . described under No. 1378. Vol . III , 
Part II .. 

Complete. 

Same work as that described under R. No. 168 ( e) of the Triennial 
Catalogue of Tamil MSS . , Vol . II . 
Beginning : 

அகத்தியர் முப்பூ பதினாறு : 
பூரண மாம் புங்கவன் றன்பாதம் போற்றிப் 

புகழ் பெறவே சிவகாமி யாத்தாள் பாதம் 
காரண மாமறிவில் நின்று மனத்தைப்போற்றிக் 

கந்தனுக்குக் கருணைபெறச் சீஷனாகி 


1630 


À DESCRIPTIVE OATALOGUE OF 


வாரணமா முகத்தோனைப் பணிந்து போற்றி 

வல்வமையாயிந்நூலின் பொருளைக் காணச் 
சீரணமாய்ப் போகாமல் தெளிந்து சொல்வேன் 

சித்தர்பதம் மனதில்வைத்து ஓன்றாங்காப்பே . 
ஒன்றான முப்பூவின் தீட்சை மார்க்கம் 

ஒளித்தாரே ஓகோகோ பூரணமேயாகும் 
நன்றான சிவ தீட்சை கங்கையொன்று 

நல்லதொரு சக்திக்குச் சிறு நீரைந்து 
சென் றாடுங் கல்லுப்புக் கிந்நீரேழும் 

செய்தபின்பு மூன்று மொன்றாய்ச் சேகரித்து 
வெ ( ண்டா ] ( ன்றாடும் வெகு சுருக்குச் சிறுநீர் தேசி 

வெளியாச்சு வாமமது சோடசந்தான் பாரே 
பாரு நீ சோடசத்தின் குருவிதுதான்மக்காள் 

பகரார்கள் நாதர்கள் நூல்கள் தோறும் 
சேருநீ சித்தரிடஞ் சேராவிட்டால் 

செய்வதென்ன விந்நூலைத் தேடிப்பாரு 
ஆரடா வெனைப்போவே சொல்வப்போறார் 

ஆச்சரிய மிந்நூலின் பெருமைதானே . 
End 

ஆறியபின் வில்லைவைத்துச் சீலை செய்து 

அடைவாக நூறெருவிற் புடத்தைப்போடு 
தேறியதோர் நாலிலொன்று சாரங்கூட்டிச் 

சிறப்பாக வாட்டியதை வழித்துப்பீங்கான் 
கூறின பனிநீரும் வீரம்பூரம் 

கூடவிட்டுச் சரக்குகளிற் றடவி வாட்டி 
மாறினபின் கடிகையைந்து சுருக்குத்தாக்க 

மாண்டுபோம் நவலோகம் பொன்னா முற்றே . 
( கு - பு . ) 

இந்நூல் , பிரதானமாய் இரஸவாதத்தையும் ஒரு சிறிது வைத்தியத்தை 
யும் பற்றிக்கூறுகின்றதெனத் தெரிகின்றது . பதினாறு செய்யுட்களான் 
அமைந்துள்ளது . முற்றும் இருக்கிறது . சிதைந்துளது . அகத்தியனார் இய 
ற்றியதாகக் குறிக்கப்பட்டிருக்கிறது . பிழைகள் அதிகமாயுள்ளன . 
மூவருடக் காட்லாக்கு , 168 ( 6 ) நம்பர் பிரதியில் வந்துள்ள தேயாகும் . 


( 
ங 
) 


t 


No. 1893. அகத்தியர் வாகட சூத்திரம் முந்நூறு . 

AKATTIYAR VÁKATASŪTTIRAM MUNNÚRU . 
Sabstance , palm - leaf . Size , 85 X 15 inches . Pages , 136. Lines, 8-10 

on a page . Character , Tamil . Condition , much injured . Appearance , 
old . 
Complete.. 

Same work as that desoribed under R. No. 149 ( c), of the Triennial 
Catalogue of Tamil MSS ., Vol. 11. By Akattiyar. 


THE TAMIL MANUSORIPTS 


1631 


( 5-4 .) -- 

இந்த நூல் , மூவருடக் காட்லாக்கில் 149 ( 0 ) நம்பரில் அகத்தியர் வைத் 
தியச் செந்தூரம் முந்நூறு என்ற பெயரால் வந்துள்ள நூலேயாகும் . 
இது வைத்திய விஷயமான து . இங்கு இப்பெயரால் வந்ததற்கு ஏது அகத் 
தியர் வாகட சூத்திரம் முந்நூறு என்று மற்றொரு பெயரும் இதற்கு உண் 
டாமாதலின் ; ஆயினும் நூல் மாத்திரம் ஒன்றேயாகும் . முற்றுமிருக்கிறது . 


on 


No. 1894. அகத்தியர் வாதசூத்திரம் இருநூறு . 

AKATTIYAR VADASUTTIRAM IRUNURU . 
Sabstanos , palm - leaf . Size , 11+ x 14 inches . Pages , 74 , Lines , 8-10 
a page. Character , Tamil. 

Character, Tamil . Condition , slightly injured . 
Appearance , old .. 
Complete .. 

Begins on fol . 1a . The other work herein is Akattiyar purna 
Sfittiram Iruniru 38a . 

Same work as that described under R. Nos . 8 ( 6 ) , 149 ( 6) , 275 ( d ) 
and ( i) of the Triennial Catalogue of Tamil Mss . Vol., I and II . 
( கு - பு .) - 

இந்த நூல் மூவருடக் காட்லாக்கில் 8 ( b ) , 149 ( b ) , 275 ( d ), (i ) நம்பர்க 
ளில் வந்துள்ளதேயாம் . அங்கு அகத்தியர் சூத்திரம் என்ற பெயரால் 
வெளிவந்துள்ளது . அன்றியும் அகத்தியர் வாதகாவியம் என்ற மற்றொரு 
பெயரும் உண்டு என்று தெரிகிறது . எந்தப் பெயர் பொருத்தமுடைத்தோ ? 
இதில் இரு நூற்று மூன்று விருத்தங்களும் இருக்கின்றன . இது பிரதானமாய் 
இரஸவாதத்தைக் கூறுவதென்று தெரிகிறது . 


No. 1895. அகத்தியர் வைத்திய சூத்திரம் ஆயிரத்தைந்நூறு . 
AKATTIYAR VAIDDIYASŪTTIRAM AYIRATTAINNURU . 
Substance , palm -leaf . Size, 14 } x 1 inches . Pages , 508. Lines, 9 on a 

page . Character, Tamil . Condition , injured . Appearance , old . 
Complete.. 

A treatise on medicine dealing with the method of preparing medi 
cines for curing different kinds of diseases, with the metbod of 
ing certain substances and with the system of pulsation . 

By Akattiyar . 
Beginning :: 

பாங்குடன் கணேசன்பாதம் பணிந்து முக்குணங்களாய . 
வாகடச் சுவடியெல்லாம் வகைவகை தொகுக்கு நாளில் 
ஆகம விதியின் சூளாலடர்ந்திடுநோய்கட்கெல்லாம் 
போசவும் மருந்து சொல்வோம் புலத்தியா புரிந்து பாரே . 


( 
க 
) 


1632 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


- 


₹ 


புரிந்த தோருந்திக்கீழே புகன் றெழுஞ் சுழியைப்பற்றி 
யெரிந்ததோர் நாடிதானு மெழுபத்தீராயிரமப்பா 
தெரிந்ததோர் இவற்றிற்பத்துத் [ ] தசநாடியிவற்றில் மூன்று 
பரிந்ததோர் வாதபித்தம் படரைய மறிந்துபாரே . 

( 2 ) 
அறிந்து கொள்ளிதற்கு நாம மறைந்தனரறிவுள்ளோர்கள் 
எறிந்து கொள்ளிடை தான் வாதமி யல்புபிங்கலை தான் பித்தம் 
செறிந்து கொள் சுழிதானையஞ் சேர்விடமங் கேதென்னில் 

பிறிந்து கொள் மலமாம்வாதம் பேர்பெறும் நீராம்பித்தம் . ( ங ) 
End : 

ஆமப்பா வாகட சூத்திரத்தை யெல்லாம் 

அறைந்திட்டேன் நா னு மொன்று மடக்கமில்லை 
வேமப்பா நோயெல்லாம் படுதீபற்றும் 

வேறுள்ள நூற்கெல்லாம் விவரமில்லை 
சோமப்பா விந்த நூல் தொகையேதென்றால் 

சொல்லுகிறேனாயிரத்தைத்நூ றுவேதம் 
நாமப்பா வுள்ளபடி சொல்லிவைத்தோம் 

நாதர்கள் கடாட்சத்தால் சூத்திர ( ந்தான் ) முற்றே . ( தா ) 
( த - பு .) 

இந்நூல் வைத்திய விஷயமானது , இதிலே நாடிமுறைக் குணவாகடம் 
நாடிக் குறிப்பு இரஸசுத்தி சாதிலிங்க சுத்தி தாமிர சுத்தி முதலிய பல விஷ 
யங்கள் கூறப்பெற்றுள்ளன . இந்தப் பிரதியில் இந்நூலின் ஆயிரத்தை 
நூறு பாடல்களும் உள்ளன . அகத்தியர் இயற்றியதாக உள்ளது , 


No. 1896. அக்த்தியர் வைத்திய சூத்திரம் ஆயிரத்தைநூறு . 

AXATTIYAR VAIDYA SŪTTIRAM AYIRATTAINŪRU. 
Sabstance, palm - leaf , Size , 10 x 1- inches . Pages , 56 . 

, Lines , 6 on & 
page . Character , Tamil . Condition , injured . Appearance, old . 
Incomplete. 
Same work as the above. 


( கு - பு . ) -- 

இந்த நூல் முன் பிரதியில் வந்துள்ளதேயாம் . இந்தப்பிரதியில் தொண் 
னூற்றிரண்டாம் பாடல் வரை ஒத்துள்ளது ; பின்னர் சில செய்யுட்கள் 
வேறாக உள்ளன . அவைகட்குக் குறிப்புரைபோன்று ஓர் உரை வசனத்தில் 
எழுதியுள்ளது . முற்றுப்பெறவில்லை . அதற்குமிதற்கும் பல பாடபேதங்க 
கங்காணப் பெறுகின்றன . 


No. 1897. அகத்தியர் வைத்ய சூத்திரம் இருநூற்றைந்து . 

ARATTIYAR VAIDYA BŪTTIRAM IRUNŪRRAINDU . 
Pages , 54. Lines , 10 & 11 on a page , 

Begins on fol, la of the MS . described ander No. 1871 . 


THE TAMIL MANUSCRIPTS 


1633 


Complete .. 

Same work as that described under No. R 275 0. , Vol . II , 
Part II . 
( கு - பு ) - 

இந்நூல் மூவருடக் காடவாக்கு 275 (6 ) நம்பர் பிரதியில் வந்துள்ள தேயா 
கும் . இப்பிரதியில் இது முழுவதும் இருக்கிறது . 


No. 1898. அகத்தியர் வைத்திய சூத்திரம் ஐம்பது . 

AKATTIYAR VAIDDIYA SŪTTIRAM AIMPADU . 
Substance , palm - leaf . Size , 84 X 1 inches . Pages, 12. Lines, 5on a page. 

Character , Tamil . Condition , slightly injured. Appearanoe, old . 

Begins on fol . 53 a . The other works berein are Bhögarvālai 
pujavidhi la . Akattiyar vaidyasittiram muppattaru 23a . Koikanar 
karpam ( Dvadasalbhyam ) 391. Milasaram 451. Akattiyarvaidya sis 
tiram aimpadu 53 2. Akattiyar vaidya sūttiram aimpadu. 59 a . 
Akattiyar vaidyam paccaivettap padinara 710 . 

Incomplete. 
Contains the first 14 stanzas . 

. 
A treatise on medicine in 50 stanzas by Akattiyar , 
Beginning : 

அகத்தியனார் அருளிச்செய்த பூநீர் வைத்திய சூத்திரம் ஐம்பது : 


தேவிசகாய முண்டாகவும் , 


2 


நாடியதோர் அகண்ட பரிபூரணமாய் நின்ற 

நாதமுதல் கணே செனொடு கந்தன் காப்பு 
ஆடியதோர் சிவனாரு மென்னைப்பெற்ற 

ஆத்தாளு நாவதனிற் குடிகொண்டேதான் 
பாடியதோர் வைத்திய மைம்பதுந்தான் சொல்வேன் 

பண்பான புலத்தியனே முன்னூலோடே 
தேடிய தோர் பூரணசூத்திரத்தில் நன்றாய்த் 

தீட்சையொடு கருகுருவுந்திறமிதாமே . 
தானான ஞானமொரு பத்து நூறு 

தனைக்குறுக்கி யொரு நூறு சார்ந்து சொன்னேன் 
தேனானவா தமது லட்சங்காப்பு 

செப்பினேனிரண்டுகாண்டந் திறமாயப்பா 
பானான திதைக் குறுக்கி யிருநூறுசொன்னேன் 

பாங்கான வைத்தியந்தானிரண்டி லட்சம் 
கோனான திதைக்கு றுக்கி லட்சஞ் சொன்னேன் 

கூறியதிற் பகுபாதி கூறினேனே , 


( 
க) 


( 
உ 
) 


1084 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


( 
ஈ 
) 


கூறினேன் வைத்தியத்திலா றுநூறு 

* கொட்டினேன் கருமறைப்பு பில்லாமற்றான் 
ஆறினேனதையடக்கி மூன்று நூறு 

அழகாகச் சூத்திரம் போலடக்கிப்போட்டேன் 
தேறினேன் வைத்தியந்தான் முப்பத்தாறு 

செந்தூரம் பற்பவகை திறமாய்ச் சொன்னேன் 
மீறவே வாதிசெய்யும் வைத்தியத்தான் 

விளம்பினேன் முந்நூறு விரைந்துபாரே. 
பாரப்பா விரு நூறு மைப்பதுத்தான் 

பலனெல்லாஞ் சுருக்கிவைத்தேன் பதினாறுள்ளே 
ஆசப்பா இந்தநூ லைம்பதுந்தான் களு 

ஆயிரத்தைந்நூறு விதில் முடிவதாகும் 
காரப்பா விந் நூலைக் கண்ணிற் காட்டார் 

கருவென்று குகைதோறு மொளித்தார் சித்தர் 
பேரப்பா வாதத்துக்காதி யென்று 

பெரியோர்கள் கொடுப்பதில்லை பேரு ) ( று ) மாமே . 
End ; 

சொல்லுகிறேன் மேகமது திருதற்குச் 

சுருக்காக வெள்ளீய பற்பஞ்சேர 
வல்லானை வீரமுடன் குமரிச்சாறு 

வார்த்தரைத்து வில்லை செய்து காயவைத்து 
எல்லாருங் காணுகின்ற சாயவேரை 

இடித்துநீர் விட்டரைத்து வில்லை தட்டி 
கல்லான நொச்சியிலைக் குப்பரித்தூளுங் 

கனக்கவிடடுப் புடம் போடப் பற்பமாமே , 
( 3-4 ) 

இந்த நூல் வைத்தியத்தைச் சார்ந்தது ; அகத்தியர் இயற்றியதாகத் 
தெரிகிறது . ஐம்பது செய்யுட்களான் அமையப்பெற்றது . இப்பிரதியில் 
முதல் பதி நான்கு செய்யுட்களே இருக்கின் றனவாதலின் நூன் முற்றுப்பெற 
லில்லை . 


( 
ச 
) 


No. 1899. அகத்தியர் வைத்திய சூத்திரம் ஐம்பது . 

AKATTIYAR VAIDDIYA SUTTIRAM AIMPADU . 
Size , 111 x ! } inches , Pages , 26, Lines , 7 on a page . 

Begins on fol . 59a . of the MS . described under No. 1898 . 
Complete. 

Same work as the above. 
End : 

கண்டக்கால் வாதமெல்லாம் மடிக்கீழ் போற்று 
கருவான சவுக்காரம் 

தன்னை 
விண்டக்கால் நசித்திடுவாய் நூல் கொடாதே 
வேதாந்த ஞானியெண்டா ) ன்றா ) லியான் ? பாரு 


THE TAMIL MANUSCRÍPTS 


1635 


தொண்டுசெய்வாய் பதினாறு வருடந்தானும் 
சோதித்துப் பின்பு மவர்க் கீவாய் அப்பா 
சண்டமாருதம்போலே வெளியதாகச் 
சாற்றியதோர் வைத்தியம் ஐம்பது ந்தான் முற்றே . 

( ருய ) 
( கு - பு . ) 

இந்த நூல், முன் பிரதியில் வந்துன்ளதேயாகும் . அதில் முதல் பதிநாலு 
செய்யுள்களே உள . இதில் இந்நூல் முழுமையும் உள்ளது . எழுத்துப் 
பிழைய திகம் : அப்பிரதியில் முற்றும் இல்லையாதலின் இறுதிச்செய்யுள் மாத் 
திரம் இங்குக்காட்டப்பட்டுள்ளது . 


No. 1900. அகத்தியர் வைத்ய சூத்திரம் நாற்பத்தெட்டு. 

AKATTIYAR VAIDYA SUTTIRAM NARPATTETTU . 
Sabstance , palm - leaf . Size , 94 x 1 } inohes . Pages , 18. Lines , 11 on a 

page. Character, Tamil, Condition , much injured . Appearance , old . 


Complete. 

Same work as that described under No. 267 f, Vol. II , Part II . 
( த - பு . ) 

இது மூவருடக்காட்லாக்கு 267. 1. நம்பர் பிரதியில் வந்துள்ள தேயாம் : 
வைத்தியத்தைச்சார்ந்ததாகும் : இதில் கர்ப்பநோய் தீரு தற்கேற்றதோர் 
மருந்தும் , செம்புசுத்தி குருமுறைகளும் , வெட்டைநோய் அரையாப்பு 
நோய் முதலியவற்றுக்குப் பல மருந்துகளும் இன்னும் இன்னோரன்ன பல 
விடயங்களும் விளக்கப்பட்டுள்ளன . அகத்தியர் புலஸ்த் தியர்க்குக் கூறிய 
தாக வமைந்துள்ளது . எழுத்துப்பிழை சொற்பிழைகள் மிகுந்துள்ளன . 
ஏடுகளும் மிகவுஞ் சிதைந்திருக்கின்றன . இடையில் நாற்பது நாற்பத் 
தைந்து ஆகிய செய்யுட்கள் நீங்கலாக முற்றும் உள்ளன . 


No. 1901. அகத்தியர் வைத்திய சூத்திரம் நூற்றைம்பது . 

AKATTIYAR VAIDDIYA SŪTTIRAM NURĶAIMPADU . 
Substance , palm - leaf. Size , 97 X 11 inches . Pages , 40. Tines , 10 on a 

page . Oharacter, Tamil , Condition , injured . Appearance , old . 
Complete . 

, 
Same work as that described under R. 275 b, Vol, II, Part II . 
Beginning : 

காப்பு : 
சீரணிகொன்றைசூடுஞ் சிவனிருபாதம் போற்றி 
வாரண முகத்தோன்பாதம் வணங்கி நூற்றைம்பதுஞ்சொல்லப் 
பூரணி வாலை ஞான . சோதி போற்றி போற்றி 
காரணமான செஞ்சொல் கர்மசூத்திரங் காப்பாமே . ? 

( க ) 


+ 


1 


. 


1686 


À DÈSORIPTIVI CATALOGUB 0 


( கு - பு .) 

இந்த நூல் மூவருடக் காட.வாக்கு 275 ( b ) நம்பரில் வந்துள்ள நூலேயா 
கும் . இது வைத்திய விஷயமானது . இதில் நூற்றைம்பது செய்யுட்களும் 
இருக்கின்றன . அப்பிரதியிலே சீரணி கொன்றை சூடும்சிவன் என் , 
காப்புச் செய்யுள் மாத்திரம் காணப்பெறவில்லையாகலின் அஃது இங்குக் 
காட்டப்பட்டுள்ளது . 


No. 1902. அகத்தியர் வைத்ய சூத்திரம் பதினாறு . 
AKATTIYAR VAIDDYA SÚTTIRAM PADI ĀRU . 


L ages, 5. Lines, 7 on a page . 

Begins on fol . 50 a of the MS . described under No. D. 1889 . 
Complete . 

Same work as that described under R. Nos. 144 ( e ) . 163 ( d ) , Vol. 
II , Part II . 
( கு - பு .) - 

இந்த நூல் மூவருடக் காட்லாக்கு 145 (6 ), 163 ( d ) நம்பரில் வந்துள்ள 
ஏலேயாகும் . இதற்கு அகத்தியர் பச்சைபதினாறு அகத்தியர் பச்சை 
வெட்டுப்பதினாறு " அகத்தியர் வைத்யம் பதினாறு என வாங்குப் பல பெயர் 
கள் இருக்கின் றனவாதலின் இந்நூலொன்றே ஆங்காங்குப் பல பெயர்க 
ளான் வெளிவந்திருக்கின்றது போலும் , இதில் ஈளை , காசம், எலிகடி , பித்த 
ரோகம் , பாண்டு , குளிர்காய்ச்சல் முதலியனவாம் பல்வேறு நோய்களையு நீக் 
கற்குரிய மருந்துகளும் அததற்குரிய அநுபான வகைகளும் தெளிவாகக் 
கூறப்பெற்றுள்ளன . இது , பதினாறு செய்யுட்களான அமையப்பெற்றிருக் 
கிறது . ஈற்றுச் செய்யுளில் ஓர் அடி காணப்பெறவில்லை . அது நீங்கலாக 
முற்றுமிருக்கிறது . அகத்தியர் இயற்றிய தாகக் குறிக்கப்பட்டிருக்கிறது . 


No. 1903. அகத்தியர் வைத்திய சூத்திரம் பதினாறு . 

AKATTIYAR VAIDDIYA SÜTTIRAM PADINĀRU . 
Size , 111 x 1 inches . Pages , 6. Lines , 7 on a page . 

Begins on fol. 71 & of the MS . described under No. D. 1898 . 
Complete. 

Same work as the above. 
( த - பு . ) - 

இது முன்பிரதி போன்றது . இதில் இந்நூலின் பதினாறு செய்யுட்களும் 
இருக்கின்றன . பிழைகள் உள . இதற்கு அகத்தியர் வைத்யம் பச்சை வெட் 
ப்ெ பதினாறு என்ற மற்றொரு பெயரும் உண்டெனத் தெரிகின்றது . 


THE TAMIL MANUSCRIPTS . 


1637 


No. 1904. அகத்தியர் வைத்திய சூத்திரம் முப்பத்தாறு . 

AKATTIYAR VAIDDIYA SÓTTIRAM MUPPATTĀRU . 
Sabstance , palm - leaf . Size , 9 X 1 inches . Pages , 32 . Lines , 5 on 

a page. Condition , injured . Appearance , old , 
Begins on fol. 23 a of the MS . desoribed ander No. 1898. 
Complete.. 

Same work as that desoribed ander R. Nos . 166 and 563 ( a ) of the 
Tamil Triennial Catalogoue Vol. II and V. 
( கு-பு ) - 

இந்த நூல் மூவருடக் காட்லாக்கு 166 , 563 ( a ) ஆகிய நம்பர்களில் வந் 
துள்ள நூலேயாகும் ; இது , வைத்தியத்தையும் இரஸவாதத்தையுஞ் சார்ந்து 
பல அருமையான மருந்துகள் வைக்கும் முறையை முப்பத்தாறு செய்யட் 
களால் உணர்த்துகின்றது ; இயற்றியவர் அகத்தியனார் என்று குறிக்கப்பட் 
ஒள்ளது ; பிழைகள் மலிந்துள்ளன வாதலின் சுத்தமான பாடங்களையறிய 
இயலாமல் இருக்கின்றது . இப்பிரதியில் முற்றும் உள்ளது . 


No. 1905. அகத்தியர் வைத்திய ரத்தினச்சுருக்கம் 

முந்நூற்றறுபது ( நாடி நிதானம் .) 
AKATTIYAR VAIDDIYA RATTINACUURUKKAM 

MUNNURRARUPADU ( NADI NIDANAM . ) 
Pages , 18. Lines , 6 on a page . 

Begins on fol . 58 a of the MS . described under D. No. 1675 , 
Vol . IV . 

Same work as that described under R. No. 941 ( a ) of the Triennial 
Catalogue of Tamil MSS . Vol . VI , 
( 5 - பு . ) 

இந்நூல் மூவருடக் காடலாக் 941 ( a ) நம்பர் பிரதிபோன்றுள்ளது . 
அதிலே வந்துள்ள நாடி நிதானம் என்ற முதற்பாகமாகிய முப்பத் 
திரண்டு பாடல்களே இங்குள்ளன . இப்பாகம் அச்சிடப்பெற்றிருக்கிறது .. 
தென் பாயிர முதற்செய்யுளில் வைத்தியந்தான் முந்நூற்றறுபது 
றிருப்பதால் இவ்வைத்திய நூல் முந்நூற்றறுபது செய்யுட்களான் அமைந்த 
தென்று தெரிகிரது . 


13 


என் 


No. 1906. அனுபவ வைத்தியம் வசனம் . 
ANUBHAVA VAIDDIYAM VACANAM . 


Substance , palm - leaf. Size , 9 X 1 inches . Pages , 222 . Iines , 5 on 

a page. Charuoter, Tamıl. Condition, injured. Appearance, old . 
Incomplete . 


1638 


A DESCRIPTIVE CATALOGU . Or 


Similar to the work described under R. No. 566of the Triennial 
Catalogae of Tamil M8S . , Vol , V. 
Beginning : 

வெள்ளை குட்டம் , கபாவ குட்டம் :-மருள் கிழங்கு ஐம்பது அறுபது 
கொண்டுவந்து சிறுக நறுக்கி ஆமணக்கிலையில் கட்டிக் குப்பையிவே மூன்று 
நாள்வரை புதைத்துப் பின்னெடுத்துவைத்துக் குட்டம் பற்றின விடத்திலே 
வைத்துக் கட்டவும் , இங்ஙனம் மூன்று நாள் கட்டின பிறகுச் சிறுநீர் உலா 
வுலர விட்டுக்கட்டி அவிழ்த்துப் பார்க்கப் புழுக்கள் விழும் . பின்பு, வெள் 
ளாட்டுப் புழுக்கை கொண்வெந்து கறுக வறுத்து ஆமணக்கெண்ணெயில் 
குழப்பிப் பூசவும் . தீரும் . 

வெள்ளை யெருக்கம் வேர்ப் ( புடை ] பட்டையைத் தேங்காய்த்துருவ [ ல் ] 
லுங்கூட்டிக்கறுக வறுத்து அரைத்துப் பூசவும் , தீரும் . 

கபால குட்டத்துக்கு : -ஆலம்வேர் , அழிஞ்சிப்பட்டை , குப்பைமேனி 
வேர் , உள்ளி வசம்பு இவை எல்லாங் கூட்டி நல்லெண்ணெயில் கொதிக்க 
வைத்து இடவும் . 
End : 


சுழிகணத்துக்கு : மாந்த சுரத்துக்கு :-( குணம் :) வாய் வெந்து நாக்கு 
பூத்திருக்கும் இருமல் உண்டாம் ; இரண்டு விலாவிலும் சுழி ( ச்சு ) ( த்து ) 
இழுக்கும் . நெஞ்சிற் கறட்டு என்று இழுக்கும் . மருந்து : - குப்பைமேனி 
இலையை ந ( சு ) க்கி ( ச் சாறெடுத்துப் ) புகட்டவும் . வாயிவெடுக்கும் , நெஞ்சுக் 
கட்டு வாங்கும் . கத்தி ( ரிநா ) யகனிலையை ( நசு) க்கிப் பிழிஞ்சுக்கொண்டு , கம் 
பிப்பிசின் , கருஞ்சீரகம் (இவை ) பொடிபண்ணிப் போட்டுப் புகட்டவும் . 
நெஞ்சில் கட்டு வாங்கும் . மணத்தக்காளிச்சாறு படி வ . ( கால் ) , சீரகம் 
அரைத்து ஒருபாக்கத்துணை . எண்ணெய் படி , வ. ( கால் ) , ஈர வெண்காயம் 
சாறு படி வ . ( கால் ) இவைகளைக் கூட்டி எரித்துக் கொடுக்கவும் , தீரும். 
( த - பு .) 

இது வாதம் , பித்தம் , சிலேட்டுமம் இவையிற்றால் உண்டாகும் நோய் 
கள் பலவற்றின் தன்மைகளையும் , அவையிற்றை நீக்கற்குரிய சிறந்த வைத் 
திய முறைகளையும் வசன நடையான் உணர்த்துகின்றது . இது சிறந்த வைத் 
தியர்களுடைய அனுபவத்தில் கண்டதை நுவலுவதால் இப்பெயர் பூண்ட 
தென்க . நூல் இத்துணைத்தென்று தெரியாததனால் முற்றுப்பெறவில்லை 
யென்று தெரிகிறது . 


No. 1907. இராமதேவர் அஷ்டாங்கபக்ஷிணி ஐம்பது . 

IRĀMADĒVAR AŞTĀNGAPAKŞIŅI AIMPADU . 
Pages, 20. Lines, 9 on a page. 

Begins on fol. 372 a of the M8 . described ander D. No. 1908 . 
Complete . 

Same work as that described under R No. 201 ( b ) of the Triennial 
Catalogue of Tamil MSS . , Vol . II . 


THE TAMIL MANUSCRIPTS .. 


1639 


said to be by Ramalevar . 

Complete in 50 stanzas . 
கு - பு . - 

இந்த நூல் மூவருடக் காடலாக்கு 201 ( b ) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே 
பாகும் . ஐம்பது செய்யுட்களால் அமையப்பெற்றது . முற்றும் உள்ளது . 
இராம தேவர் என்னுஞ் சித்தர் இயற்றியதாக உள்ளது . இது , சிறிது யோக 
நெறியையும் , சித்திபெறும் வகையையும் , அஷ்டகர்மங்கட்குரிய கருக்களை 
யும் இரஸவாதத்தையுங் கூறுகின்றது. 


. 


No. 1908. இராமதேவர் ஆயிரம் . 

IRÁMADÈVAR AYIRAM . 
Sabstance , palm - leaf . Size , 12 * x 1 ) inches . Pages , 400. Lines, 8-10 

on a page . Character, Tamil . Condition , fair. Appearance, old . 

Begins on fol . 1 (a ) The other works herein are Iramadevar 
karukkidaisuttiram aianiru 201 2, Irāmadēvar pūjāvidhi Siva 
yogam iruntru 2888 , Iramadevar dandakam 321 a , Iramadevar 
paraianakesari vinodam 339a , Iramadevar vaidyam enpadu 357 aa 
Iramadevar astanga paksini aimpadu 372 3, 

Tramadevar karumana 
sattiram 382a , Iramadevar jotidam pattu 3898 , and 392a . 

A treatise in 1,000 stanzas dealing mainly with medicine and 
incidentally with Yogam and ſānam of the Siddhas. The preparations 
of various kinds of medicinal powders , oils , etc., are all described 
herein . 
Beginning : 

அண்ட மென்னுங் கேசரியாள் பாதங்காப்பு 

அருள் பெருகும் பூரணத்தி னறிவேகாப்பு 
குண்ட மென்னுங் குண்டலியாள் குறியேகாப்பு 

குருவான பராபரத்தின் குணமே காப்பு 
மண்டலங்கள் மூன்று மொன்றாய் நிறைந்து நின்ற 

மகத்தான ரவிமதியின் சுடரே காப்பு 
பிண்டமெனும் பொருளான வண்ட பிண்டம் 
பேரண்டம் நிறைந்த கணபதி காப்பாமே . 

( க ) 
பதியான மதிநிறைந்த பூரணத்தி னாவே 

பக்குவமாய்த் திசை நாதங் கண்டு தேறிக் 
கதியான மோக்ஷமென நின்றே னப்போ 

கேசரத்திற் கேசரியாள் கிருபை கூர்ந்து 
மதியான மதியமுத மீந்தா ளப்போ 

வரிசையுட னுரிசையதாய் வணங்கப் பெற்றேன் 
நதியான காலமென மனது கூர்ந்து 

சங்கையுட னுபதேச மாவூ வென்றாள் , 


( 
உ 
) 


1640 


A DESORIPTIVE CATALOGUE OF 


( 
ங 
) 


ஆவென்றதிசை தீட்சை யதீதம் பெற்றேன் 

அதின் பிறகு ஊவென்ற வருளைப் பெற்றேன் 
கூ வென்ற நாதமடா மவுனம் பெற்றேன் 

கர்மையுடன் மூன்றினுடை விவரம் பெற்றேன 
சாவென்ற சொல்லகற்றுந் தண்மை பெற்றேன் 

தயவான புலத்தியர் தன் னருள் தன்னாலே 
மாவென்ற மவுனமதை மனதிற் கொண்டு 

மகத்தான குருவினுடை வளங் கண்டேனே . 
உருவான பொருளறிந் துண்மை பெற்றேன் 

உண்மையுடன் வாராம தேவா வென்கள் 
கருவான கருகுருவு மெனக்கே யீந்தாள் 

கைப்பாகம் முறைப்பாகங் கணக்கின் பாகந் 
திருவான வுருப்பாகங் குருவின் பாகஞ் 

செம்மையுடன் நன்றாகச் செப்பினாள் பரர் 
குருவான குருவருளா வாத்தா ளென்னைக் 

கூப்பிட்டுக் காப்பிட்டுக் குறி சொன்னாளே . 
கண்டேனே யாயிரத் தெட்டிதழில் நல்ல 

கருணையுள்ள மதியமுதங் கருத்தாய்க் கொண்டு 
சென்றேனே பண்டவரை சுற்றித் தானுந் 

திரும்பினே னொருநொடியிற் றிரும்பி யந்த 
வண்டர்பிரா னருளதனால் முடிவிற் கண்ட 

வாயிரத் தெட்டிதழ்பெருக வடியேன் றானும் 
விண்ட பொருளாயிரமாய்ப் பாடியந்த 

விவரமதைக் கருகுருவாய் விளம்பி னேனே . 


( 
எ 
) 


விளம்பின சொல் லிராமனுடை வாக்கிய மென் 

விருதுபெற்ற சித்தரெல்லா மகிழ்ந்து போற்றி 
நலம்பெறவே யவரவர்க ளெடுத்துப் பார்த்து 

நன்மையுன்ள வாயிரத்தைப் பதனம் பண்ணி 
வளம்பெறவே யிருந்தார்க எப்போ தையா 

மகத்தான புலத்தியர் தம் மகிமை யாலே 
கிளம்பிமிக வப்பதியிற் சித்த ரோடே 

கணிதமுடன் வாதாடி யிருந்தேன் பாரே . 


( 
4 
) 


அவையடக்கம் முற்றும் . 


இருந்து கொண்டு வாதாடிக் கேள் விபேசி 

யின்ப முடிவான [ தொருஆ ( தோ சாயிரத்தை 
வருந்தியிக வாங்கி நல்லோர்க் கீந்தேனப்பா 

வரிசையுள்ள வாயிரத்தின் வண்மை கேளு 
அருந்தனமா மந்திரத்தினதிக சித்து 

மருமையுள்ள வழகை முறை யான வாறுந் 
தெரிந்து கொண்டு முப்பூவின் குருவினாறுந் 

தெவிட்டாத காயாதி கற்ப வாறே . 


( 
க 
) 


THE TAMIL MANUSORIPTS . 


1641 


வாறான வசியமுத லெட்டு வித்தை 

மகத்தான திலதமொடு மையின் போக்குங் 
கூறான செயநீரின் மெழுகின் போக்குங் 

கூர்மையுள்ள செந்தூரச் சரக்கின் வைப்பும் 
நேரான வேதையிலே யனந்தம் போக்கும் 

நிட்டைமுதல் சமாதியுடைக் கற்பப் போக்குங் 
தேரான மனதோர்க்கு ஞானப் போக்குத் 

திறமான நிட்டைமுதல் சாற்று கின்றேன் . 


End : 


( ககஅ ) 


பூசை பண்ணப் பூசைதனை யறிந்து கொண்டு 

பூரணமாம் வாசிதனை மூலத் தேற்றி 
நேசமுடன் ரேசகமாய்க் கும்பகத்தி லேகி 

நினைவறப் பூரகத்திலே பூரித்தக் கால் 
பாசமுள்ள மதிதேய்ந்து ரவி சோமனாகிப் 

பகுந்தபடி யாதியில் நின் றெழுத்தைப் பார்த்தால் 
வாசமுள்ள கர்ப்பூரந் தீபந் தீபம் 

மயங்காத கிரிதீபஞ் சோதி சோதி . 
சோதியென்ற வாயிரத்தை யெடுத்து மைந்தா 

சுகமாக மடிமீதில் வைத்துக் கொண்டு 
நீதமுடன் மவுன மதாய்ப் பார்த்து மந்த 

நிலையறிந்து கருகுருவாய் நின்றோர்க் கெல்லாம் 
வாதமுறும் ஞானமுறும் வசிய மாகும் 

மகத்தான பூரணமும் பூரணமே யாகும் 
நாதமுடன் நாதமதா யொடுங்கு கின்ற 

நாதாந்தச் சிவயோக பாத முற்றே . 
Colophon : 

இராம தேவர் அருளிச்செய்த ஆயிரம் முற்றும் . 


( ககக ) 


இந்த நூல் இராம தேவர் என்னும் சித்தரால் இயற்றப்பெற்று ஒரு 
சிறிது யோகம் , ஞானம் , இரஸவாதம் முதலியவைகளை உணர்த்துவதோடு 
பெரிதும் வைத்தியத்தையே முக்கியமாகக் கூறுகின்றது . இதிலே பல பற்ப 
வகை , சூர்ண வகை , மெழுகுவகை , தைலவகை , பல செந்தூரவகை , அஞ் 
சன வகை என்றவிவைகளும் , பலவித லேகியங்களும் , வசியம் , மோகனம் , 
ஸ்தம்பனம் , உச்சாடனம் , ஆகர்ஷணம் , வித்துவேஷணம் , மாரணம் , பேத 
னம் என்ற அஷ்டகர்மங்களும் இன்னும் இவைபோன்ற பல விஷயங்களும் 
விளக்கப்பட்டுள்ளன . ஆயிரஞ் செய்யுட்களான் அமைந்துள்ளது. 
சாஸ்திரத்தைச் சார்ந்ததாகும் . முற்றும் உள்ளது . 


கரு 


No. 1909. இராமதேவர் கருக்கிடை சூத்திரம் ஐந்நூறு . 
IRĀMADĒVAR KARUKKIDAI SŪTTIRAM AINNORU . 
Ps , 174. Lines , 9 on a page . 

109 


1642 


A DISCRIPTIVE CATALOGUE OF 


Begins ou fol . 201 - a of the MS . , described under No. 1908 . 
Complete. 

Same work as that described under R. No. 931 of the Triennial 
Catalogue of Tamil MSS . Vol . VI , 
( த - பு . ) 

இந்நூல் இராம தேவர் என்னும் சித்தர் பெரியாரால் இயற்றப்பெற்ற 
தாகும் ; இது இரவைாதம் , அஷ்டகர்மம் , யோகம், ஞானம் , வைத்யம் என்ற 
விவைகளை நுவல்வதென்று இந்நூன் முகத்து இரண்டாஞ் செய்யுளால் 
அறியக்கிடக்கிறது . ஐந்நூற்று இருபத்து மூன்று செய்யுட்களால் முற்றுப் 
பெற்றுள்ளது ; இது மூவருடக் காடலாக்கில் 931 - ஆம் நம்பரில் வந்துள்ள 
தூவேயாகும் . 


No. 1910. இராமதேவர் கருமான சூத்திரம் முப்பது . 

IRĀMADĖVAR KARUMĀNA BŪTTIRAM MUPPADU . 
Pages , 13. Lines, 8 on a page. 

Begins on fol. 382 - a of the MS . , described under No. 1908 . 
Complete. 

Same work as that described under R. No. 275 ( b ) of the Triennial 
Catalogue of Tamil MSS , Vol. II . 
( கு -4. ) - 

இந்நூல் மூவருடக் காடலாக் 275 ( h ) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . 
பெரும்பாலும் இரஸவாதத்தைக் கூறுகின்றது . முப்பது செய்யுள்களால் 
அடைந்தது . முப்பது செய்யுட்களும் இந்தப் பிரதியில் உள்ளன . இது சித் 
தர்களுக்கு இன்றியமையாதது என்று இதன் இரண்டாஞ் செய்யுள் வற் 
புறுத்துகின்றது . 


. 


No. 1911. இராமதேவர் சோதிடம் பத்து . 

IRĀMADĒVAR ŠODIDAM PATTU . 


Pages , 6. Lines, 7 on a page . 

Begins on fol . 389 of the MS . , described under No. 1908 . 
Complete,, 

Same work as that d : scribed under R. No. 266 ( d ) of the Trienvial 
Catalogue of Tamil MSS . Vol . II . 
( கு - பு . ) - 

இந்த நூல் மூவருடக் காடலாக்கு 266 (d ) நம்பர் பிரதியில் வந்துள்ள தே . 
பத்துச் செய்யுளும் இதில் இருக்கின்றன , இராம தேவர் இயற்றியது . 


THE TAMIL MANUSORIPTS . 


1643 


No. 1912. இராமதேவர் சோதிடம் பதினாறு . 

IRĀMADĒVAR ŠODIDAM PADINAĶU . 
Pages , 9. Lines , 6 on a page . 

Begins on fol. 392 - a of the M8 . , described under No. 1908 .. 
Complete. 

Same work as that described under R. No. 266 ( k) of the Triennial 
Catalogue of Tamil MSS . , Vol . II . 
( த -4 . ) - 

இந்நூல் மூவருடக் காடலாக்கு 266 (f ) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . 
இதில் பதினாறு செய்யுட்களும் இருக்கின்றன . 


No. 1913. இராமதேவர் தண்டகம் நூறு . 
IRĀMADEVAR DAŅDAKAM NŪĶU . 


. 


Pages , 36. Lines, 9 on a page . 

Begins on fol . 321 - a of the MS , described under No. 1908 . 
Complete.. 

Same work as that described under R. No. 947 ( c ) of the Trienria 
Catalogue of Tanil MSS . , Vol.VI. 
( கு - பு ) - 

இந்த நூல் இராம தேவர் என்னுஞ் சித்தரால் இயற்றப்பெற்றது . இது 
மூவருடக் காடலாக்கு 947 ( 0 ) நம்பர் பிரதியில் வந்துள்ளதேயாகும் . நூறு 
பாடல்களால் அமைந்திருக்கிறது . முற்றும் உள்ளது , 


No. 1914. இராமதேவர் பரஞான கேசரிவிநோதம் நூறு . 
IRĀMADEVAR PARAÑANA KÈSARIVINODAM NURO . 


Pages , 36. Lines, 9 on a page. 

Begins on fol . 339 - a of the MS . , described under No.1908 . 


Complete. 

Same work as that described under R. No. 947 ( b ) of the Triennial 
Catalogue of Tamil MSS , Vol . VI . 
( த - பு .) 

இது மூவருடக் காடலாக்கு 947 ( b ) நம்பர் பிரதியில் வந்ததே . இராம 
தேவர் என்னும் சித்தர் பெரியாரால் இயற்றப்பெற்றது , நூறு செய்யும் 
களான் முற்றுப்பெற்றது . 

109A 


1644 


À DESCRIPTIVE CATALOGUE OJ 


No. 1915. இராமதேவர் பூசாவிதி சிவயோகம் இருநூறு . 

IRĀMADĒVAR PŪJĀVIDHI ŠIVAYOGAM IRUNTRU . 
Pages , 66. Lines, 9 on a page. 

Begins on fol . 288 - a of the MS . , desoribed ander No. 1908 . 
Complete. 

ame work as that described under R. No. 947 (a ) of the Triennial 
Catalogue of Tamil MSS . , Vol . VI . 
( சு -4 .) - 

இந்த நூல் மூவருடக் காடலாக்கு 947 ( a) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே 
யாகும் . இராம தேவர் என்னும் சித்தரால் இயற்றப்பெற்றது . இதில் இரு 
நூறு செய்யுட்களும் இருக்கின்றன . மிகவும் அருமையான நூல் ,. சித்த 
ராக ஆதற்குரிய நெறிகள் பலவற்றைச் செவ்விதாக விளக்குகின்றது . 


No. 1916. இராமதேவர் வைத்திய சூத்திரம் 

எண்பத்தொன்று . 
IRĀMADĒVAR VAIDDIYASŪTTIRAM EŅPATTONRU . 
Pages , 80. Linee , 9 on & page . 

Begins on fol. 357- a of the MS . , described under No. 1908 . 
Complete. 

Same work as that described under R. No. 197 ( b) of the Triennial 
Catalogue of Tamil MSS ., Vol. II. 
( கு - பு .) - 

இந்த நூல் மூவருடக் காடலாக்கு 197 ( h ) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . 
இது வைத்தியத்தைச் சார்ந்து கல்லுச்சுண்ணம் , நாகக்கட்டு , துருசுச்சுண் 
ணம், பாஷாணக்கட்டு முதலியவற்றைச் செய்யுநெறி இவ்வனகத்தென 
விளக்குகின்றது . இராம தேவர் எனும் சித்தர் பெரியாரால் இயற்றப் 
பெற்றது . முற்றும் இருக்கிறது . 


No. 1917. இலிங்க மெழுகுவகை ( வசனம் ) . 

ILINGA MELUKUVAKAI (PROSE ). 
Pages , 4. Lines , 7 on a page . 

. 
Begins on fol. 152 - a of the MS. , described under No. 1918 . 
Seems to be incomplete. 

Deals with alokemy. The name of the author is not known . 
Beginning : 

இலிங்க மெழுகு பண்ணும்படி : -சின்ன சட்டியில் மணலிட்டு அடுப்பேற் 
றிர் பேம்போல் எரியவிட்டு அதன்மேல் அப்பிரகதகடுவைத்து அதின்மேல் 


THE TAMIL MANUSCRIPTS , 


1645 


லிங்கம் வைத்து ஆடு தீண்டாப்பாளையான செடிகொண்டுவந்து அதனுடைய 
ரசம் அப்பிரகதகட்டில் விழாமல் லிங்கத்துக்குப் படும்படியாய் ( அந்தரஸம் 
விட்டு ) ஏழு சாமம் சுருக்குக் கொடுத்து மறுபடி சோற்றுக்கற்றாழை ரஸம் 
எடுத்து ஒரு கோட்டராவில் விட்டுக்கொண்டு அதில் பற்படுக்காரம் போட்டு 
வெயிலில் வைக்க இறுகிப்போகும் , அதின் பிறகு கொடிக்கள்ளிப் பாலில் 
சாற்றில் உருக்கிச் செம்பைப் பத்து விசை சாய்த்து வெள்ளைப் பாஷாணத் 
தைக் கள்ளிச்சாறு [ 3 ]( நா ) லுபடியில் தொலாந்தரமாகக் கட்டி . 

எரித்து எடுத்து செம்பில் கொடுத்துத் தாயும் பிள்ளையுஞ் சேர் 


வேறு : 


. 


End : 

ஆடாதொடைச் சாற்றில் ( னா ) ( நா ) கத்தை உருக்கிப் பத்து விசை சாய்த்து 
மறுபடி மான் செவிக் கள்ளிப்பால் ஒரு குகையில் விட்டு உருக்கின நாகத்தை 
அந்தப் பாலுக்குள்ளிட்டு அந்த இலையரைத்து 

குகைமேல் 
கவசங்கொடுத்து , உலர்த்திக( கொள்ளி ] ( கோழி )ப்புடமிடக் கட்டும் . 
அந்தக் கட்டைச் செம்பு 2 , வெள்ளி 2 , பொன் 1 ஆகச் சேர்த்து உருக்குகை 
யில் கட்டு ஒன்று கொடுக்க , ஆறுமாற்றாகும் என்று சொன்னார் : அறியவும் . 
குருவே துணை : 
( சூ -4 .) - 

இந்நூல் ரஸவாத விஷயமானது . இந்தப் பிரதியில் நான்கு பக்கங்களே 
உள்ளன வாதலின் முற்றுப்பெறவில்லையென்று தெரிகிறது . இது வசன 
நடையால் அமைந்துள்ளது . இயற்றியவர் இன்னாரெனத் தெரியவில்லை . 
இரஸவாதஞ் செய்கின்றார்க்கு மிகவும் உபயோகமாகும் . 


al 


No. 1918. உரோமர் கற்ப முறை இருபது . 

UROMAR KARPA MURAI IRUPADU , 
Sabstance , palm - leaf . Size , 9 } x 1 inches . Pages , 13. Lines, 7 on 

page . Character , Tamil. Condition , injured . Appearance , old . 

Begins on fol . 145a . The other works herein are Visvamitravak . 
kiyam or Vaidyakkaļañjiyam 1 a . Ilingameļukavakai 152 a, Irutu 
Sistram 154 a . 


Complete. 
Same work as that described under No. R. 280. ( x) of the Tamil 

Triennial Catalogue, Vol . II , 
( 5 - பு ) 

இந்நூல் மூவருடக் காடலாக்கு 280 X- ஆம் நம்பர் பிரதியில் வந்துள் 
ளதே . இப்பிரதியில் முற்றும் இருக்கிறது . உரோம ருஷியார் இயற்றியது 
வைத்தியத்தைச் சார்ந்ததாகும் . 


1646 


À DÉSCRIPTIVE CATALOGUE OF 


No. 1919. கருவூரார் வைத்தியம் . 

KARU VURAR VAIDDIYAM . 
Substance , palm - leaf . Size , 8+ x 1 inches . Pages 82. Lines 6-7 on 

a page . Character , Tamil . Condition , slightly injured . Appearance , 
old .. 
Contains 72 stanzas only . 

Same work as that described under No. R. 9366 of the Triennial 
Catalogue Vol , VI, Part II . 

The work is also called Karuvūrār Noņdināțakam and Karuvtrār 

Irasavādam Munnūru . 
Beginning : 

கருவூரார் வாக்கியம் நொண்டி நாடகம் . 


( கு - பு ) - 

இந்நூல் மூவருடக் காடலாக் 936 b நம்பர் பிரதியில் வந்துள்ளதே ; இது 
இரஸவாதம் , காயசித்திக்குரியகல்பவகை, யோக விஷயம் ஆகிய இவைகளை 
விளக்குகின்றது . இப்பிரதியில் ( எஉ ) எழுபத்திரண்டு பாடல்களே இருக்கின் 
றன . பாடபேதங்களும் , அங்கங்கே சாணப்பெறுகின் றன . இந் நூலுக்குக் 
கருவூரார் நொண்டி நாடகம் கருவூரார் இரஸவாதம் முந்நூறு. என் 
பன வாய்ப் பல பெயர்கள் உண்டெனத் தெரிகிறது , சிறிது சிதைந்துள்ளது . 
பிழைகள் பொதிந்திருக்கின்றன .. இதில் முந்நூறு வருஷம் வரையில் காயம் 
நிலைத் திருக்கு மதற்குரிய கல்பவகையொன்று கூறப்பெற்றுள்ளது . 


No. 1920. குருநாடி 

. 

GURUNĀDI.. 
Sabstance , palm - leaf . Size , 11 x 1 } inches . ] pages , 36. Lines 8 on a 

page . Character, Tamil. Condition , fair, Appearance, old . 

Incomplete.. 
A treatiso dealing with the diseases caused by the preponderance of 
one or other of the three Hamours, viz . , Vata , Pitta and Slesma in the 
human body and with the preparation of medicines for curing these 
diseases . The name of the author is not known . 


Beginning :: 

சீர்பெறு முனிவர் வே ( சுரந ) (தந் ) 

தெளிந்தபின்னுலகத்தோர்கள் 
பேர்பெறுங் கருவிலுற்ற 

பிணிபல வுணர்ந்து தேர்ந்து 


THR TAMIL MANUSCRIPTS 


1617 


ஊர் பல நாடிக் கெல்லாம் 

உயர்பெறு நாடிமூன்றில் 
சேர் குரு நாடி நேர்மை 

செயலுடன் கூறலுற்றம் . 


கறுவார் வேத நாதன் குரு நாடிநேர்மை யெல்லாம் 
வீறுசெய்யடைவில் வாதபித்தசி லேட்டும மூன்றும் 
வாறுகண்டறியும் வண்மை வழுவாத நாடியொன்று 
பேறுகொண் டெழுந்த நேர்மை பீறித்துடனுரைக்கலாமே , (உ ) 


ஓரொரு வுயிரைச் சார்ந்து உடலிடை நரம்புபற்றி 
ஏரெழுபத்தீராயிரம் நாடி யே யிசைந்து பின்னும் 
கார்சொறி மேகம்போலக் கதித் தீடும் வியாதிக்கெல்லாம் 
பேர்குருவாக வந்த நாடியின் புகழைச் சொவ்வாம் . 


( 
க 
) 


நணுகுவதோர் பிணிகள் வந்தவகைதானேது 

தாடியிசைந்திருந்தவிசம் நடுத்தானே து 
அணுகியிருந்தெழுந்து வரும்வகைதானேது 

ஆகவொரு முடிப்பிருந்த தலந்தானே து 
பண தியொடு வேரிருந்த பதந்தானேது 

பார்வை குருடானபின் பிருள் தானேது 
தனியுடனே பொருளிதெனக் குறித்துச் சொல்வீர் 

சண்டாள பிணிகள் வந்த தலத்தைக் கூறே . 


End : 


கூட்டி வகைக் கொருகழஞ்சாய்ப் பொடியுடனே சேர்த்துக் 
குருகநெய்யுந்தேனுஞ் சீனிவிட்டு நன்றாய்க் குழைத்து 
நீட்டு வெருகடியெடுத்தரிதார பற்பம் 
நிறையாய்ப் பணவெடைசேர்த்து நித்தமிருநேரம் 


தாட்டிகமாய் மண்டவங்கால் கொண்டுவந்தாயானால் 
சயங்கள் சளப்படுத்து விஷநீர்கள் சண்டாள சயந்தான் 
ஓட்டிவிடுந்தலையிடிப்பு மொருற்றை) த் தலையிடியும் 
உற்றசய மெட்டு மோடிப்போகும் பற்பபொடியில் , 


இந்த நூல் வைத்திய விஷயமரனது . இது வாத பித்த சிலேஷ்மம் என 
னும் மூன்று நாடிகளின் மாறுபாட்டால் வியாதிகள் பல உண்டாகின்தக 
வென்றும் அவற்றைப் போக்கும் மருந்துவகைகள் இன்ன வென்றுக்கூறுவன . 
தொண்ணூற்றைந்து முதல் நூற்றைந்து வரையிலான பதினொரு பாடல்கள் 
இல்லை . பிழைகள் பல பொதிந்துள்ளன . நூலாசிரியர் இன்னார் எனற 
தெரியவில்லை , 


1648 


A DESCRIPTIVE OATALOGUÉ OF 


No , 1921. கொங்கணர் கலைஞ்ஞான சூத்திரம் இருநூறு . 

KONKAŅAR KALAIÑÑĀNASÜTTIRAM IRUNURU . 
Pages , 59. lines , 8 and 9 on a page . 
Begins on fol . 4 a of the MS . described under No.D. 1877 . 
Complete . 

Same work as that described ander No. R. 18 of the Tamil 
Triennial Catalogue Vol. I , wherein see for the beginning . 


End : 

தானென்ற கடைசியடா மூலமாதி 

தன்கையிற் பொருளடக்கமாகச் சொன்னேன் 
மானென்ற வாலை யெனக் களித்த பூதி 

மாணாக மெட்டுவகை விஷங்கள் மீளத் 
தானென்ற திருநீறே பிணியைத் தீர்க்குந் 

தாயாதி பூதியடா வியாதி போச்சு 
தானென்ற நீறுனக்குண்மை யுண்மை 
சர்வாதி கலைஞ்ஞான சூத்திரம் முற்றே . 

( உள ) 
கொங்கணர் சகல கலைஞ்ஞான சூத்திரம் முற்றும் . 
Colophon : 
( கு -4 .) -- 

இந்நூல் மூவருடக் காடலாக்கு 18-வது நம்பர் பிரதியில் வந்துள்ள 
தே . அதில் முற்றும் இல்லையாதலின் இங்கு இறுதிச் செய்யுள் எழுதப்பெற் 


No. 1922. கொங்கணர் கற்பம் நூறு ( துவாதசலேகியம் ) . 

KOKKANAR KARPAM NURU (DUVADASALEHIYAM ) 
Pages , 12. Lines , 7 on a page . 

Begins on fol. 39 a of the MS . described under No. D. 1903 . 
Contains Stanzas 9 to 25 only . 

A metrical work in 100 stanzas on medicine by Kongañamunivar, 
The portion contained in this manuscript deals with the preparation 
of 12 kinds of medicinal electuaries . 
Beginning : 

கொங்கணர் கற்பம் நூற்றிலே துவா 
தசலேகியம் : கூ ஆம் பாட்டு முதல் உரு ஆம் பாட்டு வரையிலும் . 


செய்யிலே சித்தரெல்லா மிப்படிச் செய்வார் 

சிறப்பாக வெந்தனுடை பிள்ளைகள் தான் செய்வார் 
மெய்யெனவே யிவளாலே சிவயோகத்தை 

மேவுவார் பூரகமாயி ரேசித்தே தான் 


THE TAMIL MANUSÓRIPTS 


1849 


செய்யோகமிதுவாச்சுக் கும்பித்தோங்கித் 

தம்பனமாங் குளிகை கொண்டு தாயைப் போற்றிப் 
பொய்யென வே போகாமல் சோடசமாய்த் தீர்ந்து 
பூட்டுவாய் மாத்திரை தா னேழாய்த்தானே . 


தானான மாத்திரைதான் ( பவறணை ] ( பௌர்ண )மியைத் தொட்டு 

சம்பு வுண்டே விடுமார்க்கம் அமாவாசைமட்டும் 
வேனான மதிதேய்ந்தாற்போலே யுந்தன் 

மெய்யுதித்த புரியட்டத்திடகலையும் போச்சு 
தேனான மனத்தோடுமை பானத்தாலே 

தேவியங்கே சுழிமுனையில் ஒளியாய் நின்றாள் 
மானான பெண்மயக்கம் மாண்டதானால் 
வாச்சுதடா கற்பத்தின் வரிசைகேளே . 

( ய ) 


வரிசையாய்ச் சொல்லுகிறேன் ஆதிதொட்டு 

மகத்தான கற்பங்கள் கொள்ள வேண்டி 
பரிசமாய் வாதபித்த சிவேட்டு மந்தான் 

பேய்க்கூத்தாய்ப்பண்ணாமல் சூடேறாமல் 
பரிசத்தே யுஷ்ணங்கள் பாய்ந்தேறாமல் 

பண்பான லேகியமொன்று சொல்லுவேன் கேள் 
உரிசிபெற செவ்விளநீர் படிதான் எட்டு 

உத்தமனே கத்தாழஞ் சொறுதானே . 


( லக ) 


End : 


அணுகவொட்டாவனுபோகப் பாசந்தன்னை 

யப்பனே மனமெங்கும் பாயமாட்டா 
அணுகொட்டா தென்னசொல்வேனா வாசைக்குள் 

ஆச்சரிய மிலேகியத்தில் அருமைமெத்த 
அணுகொட்டா தெமனா( னை )( ரை ) வெட்டிச் சாடும் 

அயக்காந்த செந்தூர லேகியத்தை கொள்ளே 
அணுகொட்டா தொன்றையுந்தான் மன மொன்றாகும் 
அப்பனே யயக்காந்தஞ் சொல்லக்கேளே . 


(உரு ) 


( கு - பு . ) - 

இந்நூல் கொங்கண முனிவரால் இயற்றப்பெற்றது . பல அருமையான 
மருந்துகளை உணர்த்துகின்றது . இப்பிரதியில் இந்நூலின் 9 - வது பாடல் 
முதல் உரு - ம் பாடல் வரையுமே உள்ளன வாதலின் முற்றுப் பெறவில்லை . 
இந்நூலின் தலையங்கத்துக்காணும் வாக்கியத்தால் கொங்கணர் கற்பம் 
தூறு என்ற நூலிலிருந்து எடுத்து ஒரு பகுதியை எழுதிவைத்ததெனத் 
தெரிகிறது . எழுத்துப் பிழை சொற்பிழைகள் இருக்கின்றன . 


1650 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1928. கொங்கணர் தண்டகம் . 

KOKKANAR DANPAKAM .. 
Pages, 65. Lines , 6 on a page . 

Begins on fol.1a of the Ms. described under D. 1821 . 
Complete, 

Sams work as that described under R. No. 278 ( c ) of the Tamil 
Triennia ) Catalogue, Vol. II . 
( 54 . ) 

இந்த நூல் தமிழ் மூவருடக் காடலாக்கின் 278 ( c ) நம்பர் பிரதியில் வந் 
துள்ளதே . இது சித்தர் நூனைச் சார்ந்து யோகம் ஞானம் வைத்யம் அஷ் 
டகர்மம் முதலியவற்றை விளக்குவதென்று தோற்றுகிறது . இப்பிரதியில் 
முற்றும் உள்ளது . மற்ற நூல்களிற்காணாத நாகங்கொண்டு இயற்றுவதோர் 
அருமையான ஜாலவித்தை காணப்பட்டுள்ளது . 


No. 1924. கொங்கணர் முப்பூ தீட்சை நாற்பது . 

KOŃKANIR MUPPODIKŞAI NĀRPADU , 
Page , 24. Lions , 5 on a page . Condition , mach injured . Appearance , 


veryola .. 


Begins on fol. 1 a . of the M8 . described under No. D. 1878.. 

This is the original of the work described ander No. R : 299 ( a ) of 
the Tamil Triennial Catalogue, Vol. II . 

Contains 25 kazas. 


End : 


இரவியிலே யுலத்தடிப்பு நல்லுப்பொன்று 
நாடியதோர் கற்பூர மொன்று கூட்டிச் 
சிவியிலே யிருந்ததொரு குருவு மொன்று 
திறமாக நால் மருந்து கழஞ்சியேழும் 
புவியிலே இருக்குதே பரணி நாள் பாபுருடன் 


( 54 ) 

இந்நூல் மூவருடக் காடலாக்கு 299 ( a ) நம்பர் பிரதிக்கு மூலப்பிரதியா 
கும். முதல் இருபத்தைந்து செய்யுட்களே இருக்கின்றன . எடுகள் மிகச் 
சிதைந்தும் முறிந்தும் உள்ளன , படித்தற்கு முடியவில்லை . இது இரஸ 
வாதம் வைத்யம் இவைகளுக்குரிய மருந்துகளுடைய முறையைத் தெரி 
விப்பதென விளங்குகின்றது . பிழைகள் உள 


TÄE TAMIL MANUSORIPTË 


1651 


No. 1925. கொடுங்கோடாசூரி . 

KODUNKOTASURI . 
Pages , 8. Lines, 8 on a page .. 

Begins on fol, 179 a of the MS . described under No. 250 , Vol.1, 
Part II . 


2 


This forms a portion of a work on magic in 6 Kāņdas by Akattiyar , 
and describes the method of preparing a magical pill oalled Kodun 
kotasari, the manner of using it , its properties, the diseases likely 
to be cured by it etc. 
Beginning :: 

தானே தான் கோடாசூரி கூட்டக்கேளு 

தாளகமுஞ் சூதம் வசுவாசி தந்தனம் ? 
தேனென்ற சீனக்காரம் பச்சை நாபி 

தேவதாரம் கிறாம்பு கோஷ்டம் கடுகுலிங்கம் 
மானே தான் கடுகுரோகிணி சித்திர மூலம் 

மகத்தான குரோசாணி கஞ்சாவே ( ரிந்துப்பு ) 
நானே தான் பொரித்து முந்திரிகை யோடும் 
நலமான பச்சைகற்பூரங்கூட்டே . 

( கசுசு) 


* 


(கஎக ) 


போடவே கொடுங்கோடாசூரியினுண்டை 

புண்ணான கண்டமாலைக்குப் பூச 
ஆடவே பசுவெண்ணெய் கலந்து மாத்தி 

அரிதான ( புன ] [பிள ] வைப் புண்ணான தற்குக் 
கூடவே யெந்தெந்தப் புரைகளுக்குங் 

குழைத்திடுவாய் ஆவின்வெண்ணெய் கூறக்கேளு 
நாடவே யைந்துடைய ரைந்து நீரால் 

நடக்கையிலே யுள்ளங்கான் மீதிற் பூசே 
பூசினால் முக்காத முடனே யோடிப் 

போய் மீண்டு முக்தாதம் வரவுஞ் செய்வாய் 
ஆசுவாய் பரித்த கட்டிற் குளிகையாக்கு 

யபிஷேகம் பூசை முடி தேவியார்க்கு 
வாசிகலை யுள்ளடங்கும் வசியமாகும் 

வாதமுதல் ஞானசித்தி வழங்குமப்பா 
தேசிகனார் சுப்பிரமணிய குருவெனக்குச் 

செப்பிய கோடாசூரி உரைத்தேன் முற்றே , 


(கஅய ) 


( த - பு . ) - 

இச்சிறு நூல், அகத்தியனார் இயற்றிய சாலம் ஆறுகாணடத்தில் அடங்கிய 
கொடுங்கோடாசூரி என்றும் ஓர் அருமை வாய்ந்த குளிகை யியற்று 
முறையைக் கூறும் சிறு பகுதியென இதன் தலையங்க வாக்கியத்தான் அறியக் 
கிடக்கிறது . இப்பகுதியில் அக்குளிகை யியற்றும் வகையும் , அதை யுபயோ 


1652 


Á DESORIPTIVE CATALOGUE OF 


கிக்கும் முறையும் , தீரும் வியா திகளும் செவ்வனே விளக்கப்பட்டுள்ளன . 
169 - ஆவது செய்யுள் முதல் 180 - ஆவது செய்யுள்வரை இப்பகு தியெனத் 
தெரிகிறது . ( w உ ) ( 12 ) செய்யுட்கள் உள . 


No. 1926. சட்டை முனிஞானம் நூறு . 

SATTAI MUNINANAM NURU . 
Pages , 10 , Lines , 6 on a page . 
Begins on fol . 70 a of the MS . described ander No. 1490 . 
Contains 10 stanzas only .. 

This is the original of the work described under No. 334 ( b ) of the 
Triennial Catalogue of Tamil MSS . Vol . III 
( த -4 .) - 

இந்த நூல் மூவருடக் காடலாக்கு 334 ( h ) நம்பர் பிரதியில் வந்த 
நூலுக்கு மூலப்பிரதியாகும் . இதற்குப் பூரணமான பிரதி டிஸ்கிருப்டிவ் 
காடலாக்கு 1941 - ஆம் நம்பர் பிரதியில் வந்துள்ளது . 


No. 1927. சட்டை முனி நிகண்டு ஆயிரத்திரு நூறு . 

ŚAȚTAI MUNINIGHANTU ĀYIRATTIRUNŪRU . 
Pages , 220. Lines , 8 on a page . 
Begins on fo11a of the MS . desoribed under No. 1880 . 
Complete. 

Same work as that described under R. No. 151 (b) of the Tamil 
Triennial Catalogue Vol . II . wherein see for the beginning .. 

By Šattaimuni. 


End : 


செ பினென் நீற்று முறை வரிசையாகச் 

செல்லாத கிழங்குக்குக் கிறாவனமுஞ் சொன்னேன் 
ஒப்பினேன் சிலாசத்து முதல் சிங்கு சொன்னேன் 

உயர்ந்து நின்ற ஞானத்தினாண்மை சொன்னேன் 
அப்பனே செயநீருந் திராவகமுஞ் சொன்னேன் 

அனைத்தனைத்தும் விடுவிக்கச் சாறணையுஞ் சொன்னேன 
நம்பினேன் மூலிகையும் பிறப்புஞ் சொன்னேன் 
நலமாக வுறவினமும் நாட்டினேனே . 

( உஉக ) 
நாட்டினேன் [ சி ] (ச )வசுரியும் வராக வித்தை 

நலமான வுப்போடு வுதகஞ் சொன்னேன் 
பூட்டினேன் வாதத்தில் பூநாகஞ் சொன்னேன 

புகழான விருபத்துமஞ்சு மஞ்சம் 


THE TAMIL MANUSCRIPTS 


1653 


ஆட்டினேன் பல நூலில் இல்லை யில்லை 

யாச்சரியம் நிகண்டினுடைத் ( தொகை ) , ( துறை ) யைக்கேளு 
நீட்டினேன் ஆயிரத் திருநூறுந் தான் 

நேராக நிகண்டினுடைக் கடைதான் முற்றே ( தஉாஉயஉ ) 
Colophon : 
சட்டை முனியார் சுவாமி நிகண்டு ஆயிரத்திரு நூறும் முற்றும் . 

குருவேதுணை . 
( கு - பு ) - 

இந்த நூல் மூவருடக் காடலாக்கில் 151 ( b ) நம்பர் பிரதியில் வந்துள்ள 
தே . இது சித்தர் நூலாராய்ச்சியாளர்க்கு இன்றிமையாத தாகும் . இது 
சித்தர் நூல்களில் வழங்கும் பொருள்கள் மூலிகைகள் முதலியவைகட்குப் 
பரியாயப் பெயர்களை உணர்த்துவதால் இப்பெயர் பூண்டதுபோலும் ; 
ஆயினும் இதிலே புடம் வைக்கும் வகை முதலியனவும் கூறப்பட்டுள்ளன . 
முற்றும் இருக்கிறது . அப்பிரதியில் இறுதிப்பாகம் இல்லை யாதலால் 
ஈண்டு அவ்விறுதிப்பாகம் எழுதிக் காட்டப்பெற் றிருக்கிறது . 


No. 1928. சதுஷ்கோண் மாலை பத்து 

CATUSKONA MALAI PATTU . 
Pages , 6. Lines , 5 on a page . 
Begins on fol . 19 - a of the MS . described under No. D. 1846 . 
Complete in ( 11 ) stanzas . 

A treatise in 10 stanzas in which the supplicant expresses his 
realisation of God Śiva through Yoga and states that those who realise 
Śiva in this manner will be free from re - births and attain salvation . 


Beginning : 

சதுஷ்கோண மாலை . 
உற்றதலம் பெருந்துறை நாடென்னுந் தேச 

முட்புகுந்து சங்குநதி தீர்த்தமாடி 
நித்தவ ( ண ) ( ள ) நாடணுகி வைகுந்த மேவி 

நெடியோனை யடிவணங்கி நினைவினாலே 
கத்தனையு மந்தி சந்தி யுச்சி மூன்றுங் 

காலமும் நீ பூசித்துக் கவலை தீரப் 
பெற்றனை யே நெஞ்சகமே யிந்தப் பேறு 

பெற்றவர்க்குப் பிறவியு முண்டென்னலாமோ . 
நீடு கதிர் சந்திரனு மாடும் பொய்கை 

நீர்தனிலே மூழ்கி மலர் கொய்தப்பாலே 
ஆடு மலர்ப்பாதமுட னழகன் கோயில் 

அ [ E ] ( னு ) கி யரன் திருமுடிமேல் அந்தப்பூவைச் 


( க ) 


1654 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


( 
.. 
) 


சூடி யிடம் வலமாக விழுந்தெழுந்து 

தொழுது கரங்குவித்திறைஞ்சித் துயரந்திர 
வீடு பெற்றாய் நெஞ்சகமே பிந்தப்பேறு 

விதித்தவர்க்குப் பிறவியு முண்டென்னவாமோ . 
ஊறல் வந்துபாயு மடைதன்னில் மூழ்கி 

யுச்சிமலை மீதேறி மடையிற் பூத்த 
நா று மலர்தனை யெட்டிப் பறித்துக்கொண்டு 

நடுவீதி சென்று மணி மண்டபத்துள் 
எறுமயிர்ப் பாலமதில் நின்று கொண்டு 

ஈசுவரன் மேல் அம்மலரை யெடுத்துச் சாத்திப் 
பேறுபெற்றாய் நெஞ்சகமே யிந்தப்பேறு 

பெற்றவர்க்குப் பிறவியு முண் டென்னலாமோ , 


( 1 ) 


( 
ச 
) 


நாற்சதுர கடத்து வாசற்சென்று 

நல்ல நீர்க்கடலில் அனுட்டானஞ்செய்து 
மேற்சதுரமான கொலுமண்டபத்துள் 

* மேவி மயிர்ப்பாலமதில் நின்றுகொண்டு 
தீச்சுடருமானதொரு வாற்றைத் தாண்டிச் 

சிவமிருந்த பெருவெளியைப் பார்த்துப் பார்த்துக 
காட்சி பெற்றாய் நெஞ்சகமே யிந்தப்பேறு 

கண்டவர்க்குப் பிறவியு முண்டென்னவாமோ. 
சிறப்புடைய வைகுந்தம் பிரம்ம லோகத் 

தேட்ரிய சிவலோக மகேசுவரலோகந் 
திறப்பறிந்து சென்று சதாசிவனார் லோகந் 

தேடிப் பராபரத்தின் அடிசேர்ந்து நாளு 
திறப்பறிந்து மயிர்ப்பால மீதிலேறிச் 

சொர்க்கலோகம் புகுந்து பராபரத்தைச் சார்ந்தால் 
இறப்பு முண்டோ நெஞ்சகமே யிந்தப்பேறு 

எய்தவர்க்குப் பிறவியு முண் டென்னலாமோ , 
தேடரிய திருமேனி யயனுமாலுந் 

தேடாத பழம்பொருளைப் பின்னுந்தேடித் 
தேடியறிந்தாடியக்கால் சிவந்தபாதந் 

தரிசித்துச் சதுட்கோணமாலைப் பார்த்து 
பாடியிட்டாய் நெஞ்சகமே யிந்தப்பத்தும் 

படித்தவர்கள் பழவினைகளொழிந்து மேவாய்ப் 
பாடியிடச் சுயவறிவு பெறுவரிந் நூ ( ல்ப் ) ( ற் ) 
பயனறிந்த மெஞ்ஞானத் தலைவராமே . 

( யக ) 
சதுஷ்கோண மாலை பத்தும் முற்றும் . 
( 5 - பு . ) -- 

இந்நூல் , சித்தர்யோச நூல்களிற் பிரசித்திபெற்ற சதுஷ்கோண மான 
தோரிடத்தில் அமர்ந்துள்ள சிவபிரானை யோகமார்க்கத்தான் பிரத்யட்சி 
கரித்து அவ்வாநந்த மேலீட்டால் சித்தர் பெரியார் ஒருவர் தந்நெஞ்சை 


( 
ய 
) 


THE TAMIL MANUSORIPT3 


1655 


. 


முன்னிலைப்படுத்தி விளித்து நீ இப்பேறுபெற்றாய் : இனி யுனக்குப் பிறவி 
யில்லைகாண் என்றுந் 

தேற்றும் முகத்தான் , “ யோகமார்க்கதிற் பயின் 
மார்க்கு மறுபிறவியில்லையாய் மற்று எல்லா வகை சித்தியும் உண்டாகும் 
என்று உணர்த்து வித்த இம்மெஞ்ஞானத்தை யறிவுறுத்துவது ; பத்துப் 
பாடல்களால் அமைந்துள்ளது , இறுதிச்செய்யுளான 11 - வது செய்யுளும் 
நூலாசிரியராலேயே இயற்றப்பெற்றதாய நூற்பயனுணர்த்துஞ் செய்யுளா 
கும் : நூலாசிரியர் சைவமதப்பற்றுடையவர் என்பது இதில் தெற்றென 
விளங்குகின்றது . 


No. 1929. சதுஷ்கோணமாலைபத்து . 

CATUŞKÖŅAMĀLAI PATTU . 
Pages , 6. Lines , 7 on a page. 

Begins on kol , 22 - a of the MS . desoribed under Nc . 1212 . 


Complete. 


Same work as the above 


( த -4 .) - 

இந்நூல் முன் பிரதியில் வந்துள்ள தேயாகும் : இப்பிரதியில் இந்நூலின் 
பதினோரு பாடல்களும் இருக்கின்றன : சிற்சில பதங்களில் பாட்பேதங்கள் . 
காணப்படுகின்றன . இறுதியில் ராமலிங்க சுவாமி கவிகள் பாதாரவிந்தமே 
கதி என்று எழுதப்பெற்றிருக்கிறது . பின்னர் , 


. 


கனவு கண்டேனே சுகாதீதக் காதல கொண்டேனே 
கனவு கண்டேனே கனவு கண்டேனே - கஞ்சன்மால் காணாத 
காலை தலை நீருங்கலந்த விடத்திலே 
மனது செல்லவும் வாசியிலேறவும் 
வன்னி நடுவணை தன்னிலே கூடவும் 
கனவு கண்டேனே உ என் 

ற ஒரு பாடலும் உள்ளது . 


No. 1930. சதுஷ்கோண்மாலைபத்து . 

CATUSKÕNAMĀLAI PATTU . 
Pages , 8. Lines, 9 on a page . 

Begins on fol . 8 - a of the MS . described under No. 1214 . 
Complete .. 

Same work as the above and with slight variations in the readings. 
( கு - பு ) - 

இதுவும் முன் பிரதியில் வந்துள்ள தேயாகும் ; இந்நூலின் பத்துப் பாடல் 
களும் இருக்கின்றன . இதில் ஆங்காங்குச் சில விடங்களில் பாடபேதம் 
காணப்படுகிறது . எழுத்துப் பிழையதிகம் ,, 


1656 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1931. சதுஷ்கோணமாலைபத்து . 

CATUSKOŅAMÅLAI PATTU. 
Size , 104x 1 inches . Pages , 9. Lines, 6 on & page . 

Begins on fol . 52 - a of the MS . described under No. 131 . 
Complete.. 

Same work as the above , The heading Catskonamalai Manikka 
vācakar. pādal , found in the manuscript leads to the inference that 
Māņikkavăcakar might have composed these stanzas. 
( கு - பு .) 

இந்நூலும் முன் பிரதியில் வந்துள்ளதே . முற்றும் இருக்கிறது ; இதன் 
தலையங்கத்திலே சதுஷ்கோணமாலை , மாணிக்கவாசகர் பாடல் 
தொடர் மொழி காணப்படுகின்றது ; ஆதலின் , இப்பத்துப் பாடலையும் 
மாணிக்கவாசகரே இயற்றி யிருக்கலாமோவென ஊஹிக்க இடம் உள்ளது . 


என்ற 


No. 1932. சுந்தரானந்தர் சூத்திரம் நூற்றுப்பத்து . 

SUNDARĀNANDAR SŪTTURAM NŪRRUPPATTU . 
Sabstance, palm - leaf . Size, 11+ x 14 inches . Pages , 52. Lines, 7 on a 

page : Character , Tamil . Condition fair . Appearanos old . 

Begins on fol. 1 - a. The other works herein are Sätarvâkkiyam 27 a 
( குழித்தைலமுறை ) , ( 93-100 ) Kulittailamurai, 51-0 . 

Complete. 

A work in 10 stanzs by Sundarānandar dealing with medicine and 
alchemy . 
Beginning : 

: 
சுந்தரா நந்தர் அருளிச்செய்த சூத்திரம் நூற்றுப்பத்து ; 
ஆதியந்த மிக நிறைந்த சட்டை நாதர்க் 

கன்பான சேயனென்றே பிள்ளையாகிச் 
சோதி யந்தத் துள்ளிருக்குஞ் சுடரைப் போற்றிச் 

சுந்தரமென்றே பேருமிட்டார் எங்கள் 
நாதாகத்தீசர் பிண்ணாகீசர் சட்ட 

நாதரெனும் பதஞ்சலிகள் போற்றியேதான் ? 
மேதினியி லன்புடனே வாதம் பார்த்தேன் 

வெவதாந்த சிற்பரையாள் பாதங்காப்பே 
கார்ப்பதுக்குச் சித்தரிடஞ் சென்றோர்க் கெல் வாங் 

கருணைபெறுஞ் சத்தியுண்டாங்கலை யெல்லாந்தான் 
கூர்ப்பறிந்து யோகவிதி யறிவானல்லால் 

கோடானு கோடிவித்தை வாதஞ் செய்வான் 
பேர்க்கையுடன் பூரணத்தை நோக்கஞ் செய்வான் 

பிறவாத தீட்சை விதிகற்க வே ( ணு ) ( ண்டு ) ம் 
ஆர்ப்பனத்துக் கழிவில்லான் சித்தனாவான் 
ஆகாசந்தனை யறிந்தோன் வா தியாமே, 

( - ) 


THE TAMIL MANUSCRIPTS, 


1657 


End : 

ரண்டல்லோ சத்திசிவ மான கூறு 

நாயகனார் நாயகிக்குமொ ( O ] ( N ) ந்தகூறு 
இரண்டல்லோ நந்தீசர் சொன்ன கூறு 

நாதர்கள் எல்லோரும் அறிந்த கூறு 
இரண்டல்லோ பொன்வெள்ளி நிலைத்ததப்பா 

நா.கவிடை வைத்து வித்தை யாடனாணும் 
இரண்டல் லோ வேணுமப்பா பூரத் தாட்டு 
ரஸவாதஞ் சவுக்காரத் தாட்டுத்தானே . 

( ள க ) 
தானென்ற மூலமிதை யறியவேணும் 

சத்திசிவ மிரண்டையுமே காணவேணும் 
தானென்ற கும்பிடு கல்லறியவேணுந் 

தருவான வண்டத்தைச் செய்ய வேணுந் 
தானென்ற கற்பமதை யுண்ணவேணுஞ் 

சாத்திரத்தைப் பார்த்தா ) க்காற் செய்யவேணும் 
தானென்ற வென்றனூல் சாத்திரந்தா ? 
னதில் நூற்றுப்பத்து முற்றே . 

( ளய ) 
Colophon : 

: 

சுந்தரா நந்தசுவாமி பாடல் முற்றும் : 
( த- பு .) 

இந்தநூல் , வைத்தியம் இரஸவாதம் இவைகளைக் கூறுவது 
தோற்றுகிறது : சுந்தரானந்தர் இயற்றியதாகவுள்ளது : நூந்றுப்பத்துப் 
பாடல்கள் இருக்கின் றன , பிழைகள் அதிகம் . 


V 


என்று 


No. 1933. சுந்தரானந்தர் தண்டகம் . 

SUNDARĀNANDAR DANDAKAM . 
Sabstance , palm - leaf . Size , 134 X 14 inches . Pages , 11. Lines, 7-8 on 

& page. Character , Tamil , Condition , fair . Appearance , old . 

Begins on fol . 1-a . The other works herein are Salliyanil 12 . 
Nanantl, 27 a , 

Contains 73 stanzas . 

Same work as that desoribed under R. No 278 - e of the Tamil 
Triennial Catalague , Vol . II . 
( த - பு ) 


இந்நூல் மூவருடக் காட்வாக்கு 278 ( e ) , நம்பர் பிரதியில் வந்துள்ளதே 
இதில் இடையே சில பாட பேதங்கள் காணப்படுகின்றன . அதிலே ( 38 ) 
பாடல்களே யுள்ளன : இதிலே ( 73 ) 
இதிலே (73) பாடல்கள் 

இருக்கின்றன . இது 
யோகம் ஞானம் இரஸவாதம் வைத்யம் அஷ்டகர்மம் இவைபோன்றவை 
களை விளக்குகின்றது . பிழைகள் இருக்கின்றன , 

110 


1658) 


À DBSORIPTIVE CATALOGUE OF 


No. 1934. சூதர்வாக்கியம் . 

SUTAR VAKKIYAM . 


Pages, 48. Lines , 6 , 7 on a page. 

Begins on fol. 27 - a , of the MS . described under D. No. 1932 . 
Complete in 104 stanzas . 
A treatise dealing with the preparation of medicines and medicinal 
powders from certain metals after purifying and converting them into 
powders ; from the note both in the beginning and end of the 
manuscript it is inferred that the author is Sūtar, 
Beginning : 

சூதாவாக்கியம் . 
சொல்லுகிறேன் பொன்வெள்ளி விரும்பு செம்பு 

தோலாத நாகங் காரியம் வெள்ளீயஞ் 
சொல்லுகிற மித்திரத்தின் வகையைக்கேளு 

கோமியமோர் காடியெண்ணெய் எருக்கம்பாலில் 
நல்லதோர் ரசம் பழச்சாறு காணச்சாற்றில் 

நலமாகப் பொன் முதலாய் நான்குந்தோய்க்க 
வெல்லரிய வங்கமொடு மூன்றுந்தீயில் 

வேகமுடனு ருக்கியதைச் சாய்க்க நன்றே . 
சாய்த்திடுவாய் ஒவ்வொன்றிற் காய்ச்சி முக்கால் 

தோய்க்கச் சாய்க்க வுள்ள நிறம் பேதித்துக் 
காய்ப் பேறி வலி வேறிச் சப்தலோகம் 

கன் மத்து நிசமான சுத்தியாகும் 
வாய்ப்பான சிந்தூரமாம் பற்பமாகும் 

வருப்பதற்காங் குழங்கு ? க்காங் குருவுக்காகுக் 
தீய்க்கிறுக்கு மௌடதங்கிளுக் கெல்லாமாகும் 

செய்திடுவாய் சத்திமுத்தி முறையிதாமே . 
End : 

செய்திடு முன்புபோவத் தீர்க்கமாய் மண்ணுள் செய்து 
பையவே முழங்கான்மட்டும் பாவிடுமெரு மேற்சட்டி 
ஐயமில்லாமல் லவத்து அதிகச புடத்தைப்போடு 
வெய்யவைங் கரனைப்போற்றி வேண்டியே யெடுத்துக்கொள்ளே . 


ப 


( 
உ 
) 


எடுத்தொரு பணத்துக்குத் தானிய திரிகடுகத்தூளில் 
அடுத்திரு பத்து நாளுண்ண உட்டகாசங்களீளை 
தொடுத்த மந்தாரகாசஞ் சுவாசகாசங்கள் பாண்டு 
விடுத்தோடுங் நாதம்போகு மென முனி விளம்பினாரே , 


( ச ) 


நந்தீசுவரர் வாக்கியப்படிக்குச் சூதர்வாக்கியம் மற்றும், 


THE TAMIL MANUSCRIPTS , 


1659 


( 5-4 .) - 

இந்நூல் , வைத்திய விஷயமாய்ப் பல லோஹங்களை நீற்றிப் பற்பங்கள் 
ஆக்கும் வகையையும் பல் வகைச் செந்தூரங்களைச் செய்யும் முறையையும் 
அவைகளான் வியாதிகள் நீங்கு மாற்றையும் விளக்கிப் போருகிறது ; நூற்று 
நான்கு செய்யுட்களால் அமைந்துள்ளது முதலிலுங் கடையிலும் இந்நூலை 
இயற்றியவர் ஸதர் எனக் குறிக்கப்பட்டிருக்கிறது , இந்நூல் முடிந்த 
பின்னர் , தசவாயுக்களுடைய பெயர்கள் எழுதியுள்ள ஓரேடுள்ளது ; அதன் 
பின்னர் பல்வேறு வியாதிகளைப் போக்கும் ஓர் அரிய குழித்தைலத்தினது 
முறையை யுணர்த்தும் ( 91--100 ) பாடல்கள் வரையிலான ( 8 ) பாடல்கள் 
8 பக்கங்களில் எழுதப்பெற்றுள்ளன : இப்பாடல்கள் இன்ன நூலைச் 
சார்ந்தன வெனத் தெளியவியலவில்லை . 


No. 1935. சூரியாநந்தர் சூத்திரம் . 
SÜRIYÁNANDAR SUTTIRAM . 


Page , 10 , lines , 7 , 8 00 & page. 


Begins on fol. 3 a . of the M8 . described nnder No. 1564 . 

A treatise on the practice of alchemy by one who has succeeded in 
Yoga . By Siryananda. 

Complete in 25 stanzas . 
Beginning :: 


சிவாய நம : சூரிய நந்தர் அருளிச்செய்த சூத்திரம் : 
பூரணமாம் மதியணிந்து எழுகடலை வாரிப் 

புகட்டுச் சடைக் குள்ளணிந்து வன்னிமழுவேந்திக் 
காரணமாங் கரியுரித்துப் புலியுரித்துப் போர்த்துக் 

காலதனை யாபரணமாக வினிதணிந்து 
ரணமா நால்வேத முடிவினுக்கு மெட்டா 

வாநந்த பெருவெளியதாகி யெங்குமாகி 
தாரண மாம் போ தமருள் தட்சிணாமூர்த்தி 

நாதாந்தப் பதமலரை நான் சிரசிற்கொண்டேன் . 


( 
க 
) 


கொண்டிரு பத்தைந்ததனிற் காயசித்தி வாதங் 

சுமுகவே யுரைப்பேன் நவகோடி சித்தர் 
கண்டு சித்திசெய்யும் வழிகொண்டார்கள் ) கோடி 

கவறாகப் பிரித்துரைத்தார் கருவதனிற்றோயா 
பண்டு செய்து காயசித்தி பண்ணும்போழ்து 

பார்க்கிறதோர் கருசொல்வோன் மவுனஞான 
முண்டு அந்தக் குண்டலிக்குள் நாசியினாற்பூரி 

யொடுக்கமந்தக் கண்டமதிலூணு அங்கென்றூணே . 


( 
உ 
) 


110AL 


1660 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


ஆமப்பா தினமேதான் ரசமுங் கெந்தி 

யருணனைப் போல் தேகமு மாத்தாளப்பன் 
காமப்பா வாத்தாள் தன் வாமம் திங்கள் 

கைமுறையாய்ப் பூசை செய்வாய் கழலுஞ்சட்டை 
வேமப்பா நல்வினையுந் தீவினையு மெல்லாம் 

வெந்துவிடுந் தணல் கண்ட விறகு போல 
நாமப்பா வுள்ள முறை சொன்னோஞ் சொன்னோம் 

நம் பேருஞ் சூரியானந்த ( மா )[ னா ) மே , 


( க ) 


End : 


ஆமப்பா காயசித்திப் பண்ணித் தீர்ந்து 

ஆடியல்லோ வாகையினால் மூலந் தன்னில் 
ஓமப்பா மேல் நோக்கி மவுனத்தாடி 

யொத்தசிவ விந்துவுண்டு வாதம் பார்த்துத் 
தாமப்பா மணிதனக்குச் சாரணையைத் தீர்த்து 

சாதகமா யறுவரையு மேறி யாட 
வேப்பா 

விரியாம லுரைத்துவிட்டேன் வித்திடு முற்றே . 


( உரு ) 


Colophon : 

1793 - ம் ஹ நவம்பர் 7s . 
சூரியா நந்தர் சூத்திரம் (இருபத்தைந்து ) 

வேங்கடாசலம் எழுதி முடிந்தது . 
( கு - பு . ) -- 

இந்த நூல் யோக மார்க்கத்தால் சித்திபெற்று இரஸவாத முதலியனவற் 
றைச் செய்யும் வழியைக் கூறுவது . இருபத்தைந்து பாடல்களால் அமைந் 
துள்ளது ; இப்பிர தியில் முழுமையும் உள்ளது . 

நூலாசிரியர் 

சூரியா நந் 
தர் என்பது இந்நூல் பதினோராஞ் செய்யுளால் அறியக்கிடக்கிறது . எழுத் 
துப் பிழைகள் உள . ஏடுகள் ஒரு சிறிது சிதைந்துள்ளன . இவர் இருநூற் 
றைந்து பாடல்கொண்ட ( மற்று ஒரு ) நூலும் இயற்றியுள்ளார் என்றும் 
தெரிகிறது . அஃது இங்கில்லை . 


No. 1936. ஞானக்குறள் ( ஒளவைக்குறள் ). 

NANAKKURAL ( AUVAIKKURAL ) . 
Substance , palm - leaf . Size , 10 x 1 inches . Pages , 46. Lines , 7 and 8 
on a page . Character,, Tamil.. 

Condition , mach injured . Appear . 


ance , old . 


Didactic stanzas dealing with the attainment of Salvation through 
Ñāna, which itself is the result of Yoga . The composition of the work 
is on the mode of the Tirukkural of Tiruvalluvar, and is attributed to 
the gifted poetess A uvai. 


THK TAMİL MANUSCRIPIS 


1661 


( க ) 


Beginning : 

ஞானக்குறள் ( ஒளவைக்குறள் ). 

வீட்டு நெறிப்பால் பிறப்புடைமை : 
ஆதியாய் 

நின்ற வறிவு முதலெழுத் 
தோதிய நூலின் பயன் 
பரமாகிச் சாத்தியுடன் பஞ்சமாபூதந் 
தரமாகித் தோன்றும் பிறப்பு 
ஓசைபரிசம் உருவஞ் சுவை நாற்றம் 
ஆசைப் படுத்து மளறு . 
தருமம் பொருள்காமம் வீடென நான்கும் 
உருவத்தா லாய பயன் . 
நிவமைந்து நீர் நான்கு நீடங்கிமூன்று 
வளியிரண்டு மொன்றாகும் விண் . 


( உ ) 


9 


( ங ) 


( ரு ) 


* 


* 


ஞானம் 


End : 

கற்கிலுங் கேட்கிலும் ஞானங்கருத்துற 
நிற்கில் அப்பர மாவை நீ . 

( நாய் ) 
ஞானக்குறள் முற்றும் . 
( கு - பு . ) - 

இந்நூல் திருவள்ளுவர் குறள் போன்று யோகவாயிலான் 
பெற்று வீட்டுநெறியைச் சாரும் வகையை உணர்த்துவது . ஞானவிஷய 
மாகும் ; இது , ( 1 ) பிறப்புடைமை , ( 2 ) பிறப்புடைமையின் பயன் , ( 3 ) கல்வியு 
ளுடம்பு ( நிலையாமை ) , ( 4 ) நாடிதாரணை , ( 5 ) வாயுதாரணை , ( 6 ) அங்கிதா 
ரணை , ( 7 ) அமுததாரணை , ( 8 ) அருளர்ச்சனை , ( 9) அருள் உள்ளுணர்தல் , 
( 10 ) பத்தியுடைமை , ( 11 ) அருட்பெறுதல் , ( 12 ) நினைப்புறுதல் , ( 13 ) தெளிந் 
துணர்வு காண்டல் , ( 14 ) கலைஞ்ஞானம் , ( 16 ) உருவின்றி நிற்றல் , 
( 16) சிந்தை காண்டல் , ( 17 ) தூயவொளி காண்டல் , ( 18) பிறப்பறுதல் , 
( 19 ) சதாசிவம் , ( 20 ) நிராதாம் , ( 21 ) தன்பால் அரனிலை - குருவழி , ( 22 ) 
அங்கியிற் பஞ்சு , ( 23 ) மெய்யகம் , ( 24 ) கண்ணாடி , 

( 24 ) கண்ணாடி , ( 25 ) திருவருட்பெற்ற 
பெருமை , ( 26 ) சிவயோக நிலை , ( 27 ) ஞான நிலை , ( 28 ) ஞானம் பிறியாமை , 
( 29 ) மெய்நெறி , ( 30 ) துரியோதயதரிசனம் , ( 31 ) பொன் ஞான தரிசனம் 
ஆய இச்சிறு பிரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் பப்பத்துக் குறளாய் அமைந்து 
( 310 ) முந்நூற்றுப்பத்துக் குறள் கொண்டிருக்கின்றது இதற்கு 

ஓளவைக் 
குறள் என்றொரு பெயர் இருப்பதால் இதை ஒளவையார் என்று பெயர் 
பூண்டார் ஒருவர் இயற்றியிருக்கலாமென்று தெரிகின்றதன்றி , கால முத 
லிய பிறகுறிப்புகள் ஒன்றும் தெற்றென விளங்கவில்லை . இந் நூலாசிரியர் 
சைவமதப்பற்றுடையார் ஆவர் : இந்நூல் அச்சிடப்பெற்றுள்ளது ; இது 
முடிந்த பின்னர் வாசிட்டம் , திருவருட்பா என்ற பெயர்களுடன் இரண்டு 
செய்யுளும் , கணபதி விஷயமான பாடல் ஒன்றும் எழுதப்பெற்று இருக்கின் 

பிழை யதிகமா யிருத்தலோடு எகெள் மிகச் சிதைந்திருக்கின் றன , 


. 


றன. 


1662 


Á DESORIPTIVE CATALOGUE OB 


No. 1937. ஞானக்குறள் ( ஔவைக்குறள் ) . 

KANAKKURAL (AUVAIKKURAL ). 
Pages , 62. Lines , 6 on a pags./ 

Begins an fol . 121 ( a ) of the MS . described under No. 1231 . 
Complete. 

Same work as the above, and with variations in the readings. The 
author seems to be Auvai. 
( சூ-4.) 

- 
இந்நூல் முன் பிரதியில் வந்துள்ளதே . ஆயினும் இது சில சில பாடபே 
தங்களுடனும் , அதிகாரமாய சிறுபிரிவில் சிவ முன் பின்னாகவும் இருப்பதோடு 
ஈற்றில் பாலாசிரியரையும் இந்நூலின் செய்யுட்களுடைய எண்களையும் குறிக் 
கும் ஒரு குறளையுங் கொண்டிருக்கின் றது . முற்றும் இருக்கின் றதென்றே 
தெரிகிறது : இந்நூலைப் பலவிடங்களில் ஆராய்ந்த விடத்து இந் நூலாசிரிய 
ராம் ஒளவையார் பரமசிவனையே தமக்கு வழிபடு கடவுளாகக் கொண்டா 
ரெனத் தெற்றென விளங்குகிறது . எங்கள் சிறிது சிதைந்துள . பிழை 
யதிகம் . 


No. 1938. ஞானவெண்ணிலா. 

NANAVENNILA. 
Pages , 2. Lives , Bon a page . 

Begins on fol. 93 ( a ) of the M8 , described under No. 1378 . 

A trsatise of a philosophical dature. Each line of this work ends 
with the expression Vennilārē , whereby it is clear that Ñána is 
compared to the moonlight which is white, 
Beginning : 

ஐந்து குறிப் பறியும் வெண்ணிலாவே 

சுழியாக் கையிற் சிக்கினேன் வெண்ணிலாவே 
நெஞ்சில் நினை வறியாய் வெண்ணிலாவே 

சுழி தேர்தலைக் காலறிவாய் வெண்ணிலாவே 
விஞ்சு புகழ் படைத்தாய் வெண்ணிலாவே 

உன்னை விரும்பி வருந்தினேன் வெண்ணிலாவே 
கொஞ்சு கிளி மொழியாள் வெண்ணிவாவே 

எங்கள் கோதைவல்லி தான்களித்த வெண்ணிலாவே . 


* 


End :: 


உல்லியென் தன் முன்னே வாராளோ வெண்ணிலாவே 

( எ ) ( இ ) இக்கண்ணிலை யறிவாய் வெண்ணிவாவே 
கண்ட விற்பன மிதாமல்லவோ வெண்ணிலாவே 
விண்ணாகப் போக லாமோ வெண்ணிலாவே 


THE TAMIL MANUSCRIPTS . 


- 1663 


வல்லி வீட்டிலுன்னைத் தேடாளோ வெண்ணிலாவே 

கண்ணாக்கு செவி மூக்கு வெண்ணிலாவே 
வாய்கண்டு சொன்னவா றேது வெண்ணிலாவே 

உன்னை மதியென் றிருந்தேன் வெண்ணிவாவே . 
( 5-4 .) 

இந்த நூலின் பெயரே இது ஞான விஷயம் என்று அறிவிக்கின்றது ; 
இதில் ஒவ்வோர் அடியின் ஈற்றிலே வெண்ணிலாவே என்ற சொல் 
பொருந்தி இருபது அடி கள் இருக்கின் றன வாதலின் இதற்கு இப்பெயர் 
காரணக்குறிபோலுங் காணப்படுகிறது ; இது ஞானத்தை வெண்ணிலா 
வென்று உருவகப்படுத்திக் கூறி ஞானம் பெறுவார் ஒருவர் அதை விளிப் 
பதாக அமைந்துள்ளது ; இஃது , இராமலிங்கசுவாமிகள் இயற்றிய 
“ திருவருட்பா ” என்ற நூலில் இரண்டாந் திரு முறையில் உள்ள " வெண் 
ணிலா 

என்ற சிறு பகுதியைப் போன்றது , 


No. 1939. நாதாந்ததரிசனம் . 

NĀDĀNTADARISANAM . 
Pages , 10. Lines, 6 on a page . 

Begins on fol. 35 (a ) of the MS . described under No. 1036 . 
Complete. 

Gives the mystic letters indicating the various deities presiding 
over the different parts of the human body. 
Beginning : 

நாதாந்த தரிசனம் : 
மூலமே மூன்றுவட்டம் முப்பொருண் முத்தியாகும் 
சீலமே மூலபாதஞ் சிலம்பொலி திருக்கூத்தாகும் 
ஆவயே யுண்டகண்டர் அருளது வகாரமாகும் 
ஏலவே யுச்சிவட்டம் எல்லையா மூலமாமே . 

( 
அவ்வென்றும் ஐயுமென்றும் ஆனதோர் மூலபாதம் 
உவ்வென்றுங் கிலியுமென்னு முறைந்திட வுபயபாதம் 
மவ்வென் றுஞ் சவ்வ தென்றும் மலரடி மதியமாகும் 
ஒவ்வென்ற யோனிதானே யுலகெலா முதித்தொடுங்கும் . 
மூலமே வாலையாகும் முப்பொருளுதயமங்கே 
சூலமா மிதயந்தானே திரிபுர சுந்தரித்தாய் 
காலமா முச்சிவட்டங் காரணி புவனத்தாயார் 

சீலமா மூன்றகண்டந் திருமூல பாதமாமே . 
End : 

முக்கண்ட மூன்றுகோண மூலாதி பாதமாகிச் 
சட்கண்ட மாறுகோணஞ் சத்தியுஞ் சிவமுமாகி 
விற்கண்ட மூன் றுவட்டம் விண்ணுடன் மண்ணுமாகி 
நற்கண்ட மூலபாதம் நாதாந்த சோதியாமே . 


( 
க 
) 


( 
அ 
) 


1664 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


மூலமே நடுவுமுச்சி மூன்றுடன் மூன் றுவட்டம் 
சாலவே யுச்சிமீதே சமைந்தது நாடிமூன்முய் 
ஞாலமே பெரியோரெல்லாம் நாடுவார் நாடிமூன்றை 
யாலமே மூலபாத மடி நடு முடிமூன்றாமே. 

நாதாந்த தரிசனம் முற்றும் ; 

ஸ்ரீ குருபாதமே நமக்குக் காப்பு . 
( த - பு . )- 

இந்நூல் யோகவிஷயமாய் அச்சாத்திரத்தே வழங்கும் நாதாந்தச் 
சோதியைக் காணுமாற்றைக் கூறுமுகத்தான் இன்னின்ன பீசாட்சரங்கள் 
இன்னின்ன தேவதைகளுக் குரியனவென்றும் , அவைகள் தாம் இந்த விந்த 
விடங்களில் உரைகின்றன வென்றும் விளக்குகிறது . ஒன்பது - ( க ) பாடல் 
களால் அமைந்துளது . முற்றுமுளது . இதை மூவருடக் காட்லாக் 979 - ஆ 
வது நம்பர் பிரதியில் எழுதிவைத்திருக்கிறது . 


No. 1940. பதஞ்சலியார் பாடல் . 

PATAÑCALIYÅR PADAL . 
Pages, 34. Lines, 6 on a page. 

Begins on fol . 94 ( a ) of the MS . described under No.1378 . 
Complete. 

A treatise on the Yöga and Nana of the Siadhars and on the 
sucoessful practice of alchemy after attaining Yoga and Ñāna . This 
work is attributed to Patañjali. 
Beginning :: 

பதஞ்சலியார் பாடல் : 


பரமெனும் பெருளேதோசாரண விபரமிருந்தது தானே சூசன 
பழுத விஷஞ்சொலி மாயாபிதையில் -- உறவாகிப் 
பழம் நிறைந்தபின் வேறேயோர்பொருள் கருவிலெழுந்தது போவே 

( வாய்வது 
பரிச நுழைந்தில் பூதாகாயமும் - அதுதானே 
கருவியநந்தமுள் ளானாள ரணவ மலமிதகந்தைகள் மேலாய் நால் 

( வதை 
கபடவலக் கிருதயோனி பேதமும்- எழுகூறாய்க் . 
கரையிலை யென்பது சீவான்மாவுகள் பசுசலனஞ்சுமே யாதியாகம 
கலகமெனுந் திரையூடே மூழ்கின - கதியாகி 
இரவிகள் சந்திரன் வானாகாயமுமுகமுடி யஞ்சனனாதியைக்கையில் 
இதுசகசந் தனிலேனோ பூருவம்- இதுகாணும் 
முகபரமிரண்டெனவே தானோதிய விருவகையுந் தன லாமோ ? 

[ ஞானமு 
மிதுவதுவென் றுணராதோர் மோனமும்-இனிதாகும் 


. 


1665 


THE TAMIL MANUSURIPTS . 


சருவமவஞ்செயல் நாமேயாகிய குருவையுணர்ந்தவர் தா ? மயோகி 

[ கள் 
தனையுமறிந்தவர் பேசார் ஞானிகள் -தவியாரே 
சருகுகிழங்குகள் பாலேகாய்கனி முடுகவருந்துவர் வீண்வாய் 

( பேசியே 
தடியின் முறண்ட தினாலே சடைகளை -- முடிவார்கள் . 
உருகு மறஞ்சனியாதே நாமொரு கவனமிடும் படித்தானே சாரணே 


End : 


காரஞ்சில சாரஞ்செய் நீரானது கட்டும் 
வீரஞ்சில பூரங்களும் மெழுகும்பல விதமாய்ச் 
சேருஞ்சில குருவும் பல ( பொருள் ) செந்தூரமுமுறவாம் 
ஊறுஞ்சில தைலங்களும் உப்பாமென வுரையே , 

( ருஉ ) 
ஆகும் பெரு வெளிமேலுட லாம்படிக்கே மனம் 
போகும்படி திடமாகிய பொருள் சேர் ரசமணியும் ? 
தேகஞ்சில நாள் நின் றிடவே செய்திடுந் திறமும் 
யோகம் பெறு மவுனங்களும் உப்பாமென வுரையே . ( ருகூ 

முற்றும் ; திருச்சிற்றம்பலம் . 
( கு - பு ) 

இந்த நூல் , யோகம் , ஞானம் என்னும் இவை வாயிலாகச் சித்திபெற்று 
இரஸவாதம் முதலியவற்றைச் செய்யுந் திறனுணர்த்துவதெனத் தோன்று 
கின்றது ; பிரதானமாய் இதில் யோக ஞானங்களே நுவலப்படுகின்றன 
வாதலின் சித்தர் நூல்களைச் சார்ந்ததாகும் : பதஞ்சலியார் இயற்றியதாகத் 
தெரிகிறது . இப்பிரதியில் “ ரு ” செய்புட்கள் இருக்கின் றன , முற்றும் உள்ள 
தென்றே தோற்றுகிறது இது , மூவரு - க்காடலாக்கில 981. ஆவது 

நம்பர் 
பிரதிக்கு மா துருகை பிரதியாகும் . 


No. 1941. பலபாடல் ( ஞானம் ) . 

PALAPADAL ( NANAM .) 
Pages , 6. Lines , 8 on a page . 

Complete. 
Begins on Fol . 112a of the MS . desoribed under No. 1157 . 

Nine stanzas of a philosophical nature . 
Beginning : 

ஞானப்பாடல்கள் : -- 

திருச்சிற்றம்பலம் . 
குலம்பொல்லேன் குணம்பொல்லேன் குறியும் பொல்லேன் 

குற்றமே பெரிதுடையேன் கோவமான 
நலம்பொல்லேன் நான்பொவ்லேன் ஞானியல்லேன் 

நல்லாரோ டிசைந்திவேன் நடுவே நின்ற 


1666 


A DESCRIPTIVE CATALOGUE of 


( 
க 
) 


விலங்கல்வேன் விலங்கல்லா தொழிந்தேனல்லேன் 

( வேறு ) ( வி ) ற்பனமுமிகப் பெரிதும் பேசவல்லேன் 
நிலம் பொல் வேனிரப்பதை யீயமாட்டேன் 

என் செய் வானறோன் றினேன் எழையேனே . 
வையா நின்ற பாழூரில் மனை வாசலுந் தீப்பட்டெரியக் 
கைகாலில்லா முடவனைப் போற் கலங்கா நின்றேன் கண்ணு தலே 
மெய்தானுளதோ வேறுளதோ மெய்க்குமெய்க்குமெய்ப்பொருளே 

ஐயா கண்டத்தம்பலவா வாதீவந்து தோன்றாயோ . 
தடத்தில் நின்ற பருமரத்தைத் தா ( ள ) ( ழ ) மிதித்துக்கொம் பொடிந்து 
தொடுத்த கொம்பே பற்றாகத் தூங்கா நின்ரேன் துணையில்லை 
உடுத்தபுலித்தோலுடன் றோன்று முமையாளுந்தன் வெண்ணகையும் 
தொடுத்தவரவம் பலமுடையாய் நற்சோ தீவந்து தோன்றாயோ . 
End : 
மூலத்தில் நின்ற குஞ்சரத்தை வாழ்த்தி முளரிநான் முகன்றன்னை முறையா 

வேத்தி 
ஞாலத்தை யுண்டமாலரியை வாழ்த்தி நலஞ்சிறந்த ருத்திரனை நயந்துபாடிச 
சீலத்தில் மயேசுவரனைத் தரிசித்தப்பால் சிறந்த சதாசிவன்றன்னைச் 

( சிந்தை செய்து 
கோலத்தில் நின்ற மாமகளை வாழ்த்திக் கும்பிட்டேன் என் பிறவி 

( பின் விட்டேனே . ( அ ) 
சந்திரரோ டாதித்தர் தயங்குமெல்லை தயவில்லாமுந்நான்கு வன்னி யோடே 
அந்திரமே யொரு நான்கு க [ O ] ( N ) ந்து போகும துக்குள்ளேயோ ரெட்டாய் 

( நின்றான் றன்னை 
மந்திரமாம் வாசிபென்னுமெழுத்தினாலே வான் பொருளைத் திருவரைனயச் 

( சிலையான் றன்னைக் 
கொந்துலவுங் குழலாள்சேர் குன் றில்வேந்தைக் கும்பிட்டேன் என் பிற 

( பின் விட்டேனே . 
திருச்சிற்றம்பலம் , முற்றும் , 
( கு - பு . ) 

இந்த நூல் , யோகநெறியில் நின்றார் ஒருவர் சித்திபெற்றுப் பரமசிவ 
னைத் தரிசித்துத் தன் பிறவியை நீத்ததாகவுள்ளதைத் தெரிவிக்கின்றது . ஒன் 
பது செய்யுட்கள் இருக் கன்றன , முற்றுப்பெற்றதென்றே தோற்றுகிறது . 
ஞானத்தை விளக்குவது . இயற்றியவர் இன்னாரென்று தெரியவில்லை . சில 
விடத்து எழுத்துப்பிழையுள . 


No. 1942. மெஞ்ஞானக் குறவஞ்சி . 

MEÑÑĀNAKKURAVAÑOI. 
I ages , 15. Lines , 6 on a page . 

Complete . 
Begins on Fol. 50 - a of the MS . described under No. 1675 . 


THE TAMIL MANUSCRIPTS .. 


1667 


A treatise dealing with Yoga and Ñāna of the Siddhars. The work 
is in the form of instructions on Yoga and Ñāna imparted by a wise 
woman of the Kuravar oaste to a man of the same caste . 
Beginning : 

மெஞ்ஞானக் குறவஞ்சி .- 
ஆதிக்கு முன்னே யனாதியு மென்னடி சிங்கி ! - அது , 

அந்தக் கருக்குழி முந்தியிருளரை சிங்கா ! 
ஆதியென்னாவதிற் சோதியுமென்னடி சிங்கி ! -அது , 
சோதி யுதிரத்திற் சுக்கிலம் பாய்ந்தது சிங்கா ! 

( 2 ) 
ஆதியாய்வந்த வரும் பொருளே தடி சிங்கி !-அது , 

சோதியிலாதி சொரூபமா யெழுந்தது சிங்கா ! 
ஆதியனாதியுஞ் சோதியுமென்னடி சிங்கி i- அது , 
ஆகி முதல் விந்து நாதவு திரத்திற் சோதியுருவடா சிங்கா ! 

(ச) 
சோதியிலாதி யுருவான தெப்படி சிங்கி - அது 

வேதமாம் முப்பொருளொன்றாய் முடிந்தது சிங்கா ! 


( ருஎ ) 


( ருஅ ) 


( சுய ) 


End : 
இரவும் பகலுமே யிருந்திட மெவ்விடம் சிங்கி ! - அது , 

எறுமெட்டங்குலம் இரு விழி நடுநிலை சிங்கா ! 
இரவும் பகலென்றென்னத்தைச் சொல்லலாம் சிங்கி ! - அது , 

இரவுபகலிடம் பிங்கலைவாசியே சிங்கா ! 
டைபிங்கலையென்று என்னத்தைச் சொல்லலாம் சிங்கி - அது , 

இடை தான் சந்திரன் பிங்கலை சூரியன் சிங்கா ! 
என்னத்தைச் சொல்லலாம் சந்திரன் சூரியன் சிங்கி ! - அது , இடம் 

வலமாகவே யெழுந் ( த ) தோடு ( முச்சுடர் ) ( மூச்சடா ) சிங்கா! 
சந்திரன் சூரியன் ஒன்றான தெவ்விடம் சிங்கி ! -அது , 

சகல கலையும் பொருந்து நடுச்சுழி சிங்கா ! 
என்னத்திலே பரம் ஏறியே ( நின்ற ) நின்றது சிங்கி ! -- அது , 

ஒன்றுக்குள் வாசி நடனம்புரவிதான் சிங்கா ! 
என்னவிதமாயெடுத்து நின்றாடலாம் சிங்கி , -- அது ! 

ஏற்றமும் மாற்றமும் இணங்கி நின்றாடிப்பார் சிங்கா ! 
மாறிப்பிடிக்க மருந்தென்ன சொல்வடி சிங்கி ! -- அது , 

மாளாமல் மாண்டு மறந்து இருப்பது சிங்கா ! 
உற்றவி சேஷம் மதித்துயர்ந்தார் சொன்னார் சிங்கி ! - இது , 

புத்தியாய்ப் பீறு முகம்மது சொன்னது சிங்கா ! 


( சக ) 


( கூஉ ) 


( ங ) 


(கச ) 


- 


மெஞ்ஞானக் குறவஞ்சி முற்றும் : - கடவுள் துணை : 


( கு - பு . ) 
இம் மெஞ்ஞானக் குறவஞ்சி என்னும் 

என்னும் நூல்தான் சித்த நூல்க 
ளைச் சார்ந்த தாய் யோக விஷயமான ஞானத்தை விளக்குகின்றது ; இது , 


. 


1668 


DESCRIPTIVE OATALOGU : Or 


ஞானம் பெற்ற வொருபெண் , ஞானம்பெறுவான் விழைந்த ஒரு ஆண் மக 
னுக்குச் சித்தர் நூற்களில் நூதலப்படும் மறைபொருளை அறிவுறுத்துவதாக , 
வமைந்துள்ளது . குறவஞ்சி என்னும் பிரபந்தங்களில் ஓர் உறுப்பாய் வரும் , 
ஒரு சிங்கன் சிங்கியைப் பார்த்தி வினவ , அவள் வினடயிறுத்தலுமாக உள்ள 
வப்பகுதியை இஃது ஒத்துள்ளதாதலின் இப்பெயர் பெறுவதாயிற்றுப்போ 
லும் , இதற்கான விலக்கணமும் மற்றைய உறுப்புக்களும் காணப்பெற 
வில்லை . இதன் ஆசிரியர் இறுதியில் முகம்மது சொன்னது என்று இருத் 
தலால் பொதுவகையால் ஒரு துருஷ்கர் என்றன் றிச் சிறப்புப் பெயர் ஒன்றுந் 
தெரியவில்லை . முற்றும் உள்ளதென்றே தோற்றுகிறது . 


No : 1943 : மெஞ்ஞானச் சிங்கி . 

MEÑÑĀNACCINGI 


Pages , 6. Lines, 6 on a page. 

Begins on Fol . 90a of the MS described ander No. 1378 . 


Complete . 
A treatise of a philosophical nature similar to the above . 


Beginning : 

கண்டுதொழுஞ் சிவாகாரமே தடி சிங்கி ! 
அது , கண்டு பர [ ] ப்பொ ருளொளி பெற்றிடுஞ் சிங்கா ! 
அஷ்டகர்மயோக மறிந்திடச் சொல்லடி சிங்கி ! 
அன்பான 

டுப்படாத மாசியினூடடா சிங்கா ! 
கற்பகவாசி கலந்திடமேகண்டு தொழுஞ் ? 
சிவகாரண மேதடி சிங்கி ! 
அது , உண்டு பரப்பொரு ளொளி பெற்றிடுஞ் சிங்கா ! 
அஷ்டாங்க யோக மறிந்திடச் சொல்லடி சிங்கி ! 
அன்புள மட்டும் படாதமாசியினூட்டா சிங்கா ! 
கற்பகவாசி கலந்திடு மெவ்விடஞ் சிங்கி ! 
அது , வுற்பன முக்கோணத்துள்ளே முத்தல்லவோ சிங்கா ! 


End : 


சாத்திரம் பேசிய தா ( டா ) ( ளா ) ண்மை ? யே தடி சிங்கி ! 
சிவகோத்திர ஞானங் குறியா திடமடா சிங்கா ! 
தானெனக்கெட்ட தலமினிச்சொல்லடி சிங்கி ! 
பொருள் தானல்ல வென்ற சத்தியக்கூறடா சிங்கா ! 
சோதியறு கன சூ சங்க . 

ண வாழ்த்திச் 
சிவனாதி யெழுந்த நமனையும் வெல்லு வாஞ் சிங்கா ! 
கந்தன் முருகேசனைத்தேடி நான்பாட வருள் 
கண்ட வுன் சவுபாக்கிய முந்தருவாறே . 


THE TAMIL MANUSCRIPTS . 


1669 


நாமினி வாழ்த்திவனை நல்லது சிங்கி ! 
அரன் தாமினி வாழுமத்தவந்தனிலாகவா சிங்கா ! 
சந்திரர் சூரியர் எவ்விடம் வாழ்கிறார் சிங்கி ! 
அந்தத்தற்பர வீட்டினில் நாமினிவாழுவோம் சிங்கா 

ஞானச்சிங்கி முற்றிற்று . 
( 5 - பு .) 

இந்த நூல் முன்வந்த நூலைப்போன்று ஞான நூல்களுடைய விஷயங்க 
ளைத் தெளிவிக்கின்றது . முற்றும் உள்ளது ; இயற்றியவர் இன்னாரெனத 
தெரியவில்லை . பிழைகள் இருக்கின்றன . எடுகள் சிதைந்துள்ளன . 


No. 1944 : மெஞ்ஞான நிலயம் . 

MEÑÑANA NILAYAM . 
Pages , 7. Lines , 12 on & page . 

Begins on Fol . 164a of the MS . desoribed under No. 344 . 
Nine stanzas of a philosophical nature . 

Complete. 
Beginning : 


மெய்ஞான நிலயம் : 
நினைவொன்று நினையாமல் நிற்கிலகமென்பர் 

நிற்குமிடமெய்துவர் நிட்டையருளோடுந் 
தனையென்று மறந்திருக்க வருள்வடி வானது வே 

தட்டியெழுந்திருக்கு பின்பாந்தன் மயமெய் துலாம் ? 
பினையொன்றுமில்லை யந்த வின்பமெனும் நிலயம் 

பெற்றாரே பிறவாமை பெற்றார் மற்றது வாம் 
மனையென்று மகவென் றுஞ்சுற்றமென்றும் சுத்த 

வாதனை யாமாசையொழிமன்னொரு சொல்கொண்டே . 
நில்லாத யாக்கை நிலையென்றெனவே கண்டாய் 

நேயவருண் மெய்யென்று நிலைமையதாய் நிற்கக் 
கல்லாயே படித்தாய் நீ கற்றதெல்லாம் மூடங் 

கற்றதெல்லா மூடமென்று கண்டனையுமன்று 
சொல்லாலே பயனில்லை சொன்முடிவைத்தானே 
தொடர்ந்து பிடிமற்கடம்போல் தொட்டது பற்றாய் 

நில் 
எல்லாரும் அறிந்திடவே வாய்ப்பறை கொண்டடி நீ 

இராப்பகலில்லாவிடமே யெமக்கிடமென்றறிந்தே . 


( க ) 


( 
ங 
) 


End :: 


வரும் போமென்பனவுமின்றியென்று மொருபடித்தாய் 

வானாதிதத்துவத்தை வளைந்திருந்தும் வெளியாய் 
இரும்போ கல்லோ மரமோ வென்று நெஞ்சகங்கனன் மேல் 

இட்டமெழுகாயுருகி யின்பவெள்ளமாகுங் 


1670 


A DESORIPTIVE CATALOGUB O) 


கரும்போகண்டோ சீனிசருக்கரையோ தேனோ 

கனியமுதோ வெனருசிக்குங்கருத்தமைந்தோருணர்வாம் 
அரும்டோ நன்மணங்காட்டுங் காமரசங்கன்னி 
யறிவாளோ வப்பக்குவர்க் கோவ ) யந்நிலை தான் 

விளங்கும் . ( அ ) 
தானேயிவ்வுலகமெல்லாம் ஒருமுதலுமாகத் 

தன்மையினாற் படைத்தழிக்குந் தலைமையவனான 
கோனாக வொருமுதலுண்டென்னவுமைம்பூதங் 

கூட்டியது செகமுடிவிற் குவவுமது ஞானம் 
வானாகவம்முதலே நிற்கு நம்மால் அறிய 

வளப்பரிதாமெனமோனம் வைத்ததுவும் மனமே 
யானாலும் மனஞ் செடமென்றழு ந்தாதே யுண்மை 
யறிவித்த விடங்குருவாமது வல்ல தொன் றிலையே . 

மெய்ஞான நிலயம் முற்றும் . 


( த - பு ) - 

இது சித்தர் நூல்களைச் சார்ந்து ஞான விஷயத்தையுணர்த்துவ 
விளங்குகின்றது ; ஒன்பது பாடலால் அமைந்துளது . இயற்றியவர் இன்னார் 
என்று தெரியவில்லை . எழுதின முறையத் துணைச் சிறந்ததன்று ; பிழைகள் 

நடை மாத்திரம் நன்றாய் உள்ளது . 


ள . 


No. 1945. தன்வந்தரி கலைஞ்ஞானம் ஐந்நூறு . 

DHANVANTARI KALAIÑÑĀNAM AINNURU . 
Sabstance , palm - leaf . Size , 124 x 11 inches . Pages , 256 . Lines , 7 
on a page . Character , Tamil . Condition , slightly injured . Appearance , 
old . 

Begins on fol . 48a. The other work herein is Bhaganayanar 
elunūra 1 a . 

Complete. 

Same work as that described under No. R. 191 ( a ) of the Tamil 
Trieanial Catalogue Vol . II . 
( 3-4 ) 

இந்நூல் மூவருடக்காடவாக்கு 191 8 நம்பர் பிரதியில் வந்துள்ள தே ; 
இது , யோகம் ஞானம் இரஸ வாதம் அஷ்டகர்மம் ஜாலம் இவைகளையும் , 
அவைகட்கு உரிய சில மந்திரசக்கிரங்களையும் , வைத்திய விஷயமான பவ 
மருந்துகளையும் தெளிவாகக்கூறிச் சித்தராதற்குரிய நெறியையும் நுவலு 
இன்றது . சித்த நூலாராய்ச்சியாளர்க்கு மிகவும் உயயோகமானது . அச்சிட் 
டிருக்கலாமோ என்னவோ தெரிந்திற்றிலது . இப்பிரதியில் இந்நூலின் 
ஐந்நூறு பாடல்களும் இருக்கின்றன . 


THE TAMIL MANUSCRIPTS . 


1671 


தன்வந்திரி வைத்திய சிந்தாமணி 

ஆயிரத்தைந்நூறு . 
DHANVANTIRI VAIDDIYA CINTĀMANI 

AYIRATTAINNURU . 
Pages , 74. Lines , 6 on a page . 
Incomplete.. 

An extensive treatise on medicine in 1500 stanzas based on the 
substanoe of several Sanskrit works on medicine, 


( 
க 
) 


Contains only the first 100 stanzas and this portion is called 
( Tatturanilai : 
Beginning : 

தன்வந்திரி வைத்தியசிந்தாமணி ஆயிரத்தை நூறு ; 
ஆனை முகன் றன்பாதம் முருகன் பாதம் 

அத்தியுரித் திடைதரித்த வையர் பாதம் 
வானை யுமையாள் பாதம் மாலின் பாதம் 

உயிரவன் றன்பாதம் மகாலட்சுமிபாதம் 
கானணையும் நாதர்கள் இருஷிகள் பாதம் 

கமலத்தில் வீற்றிருக்கும் வாணிபாதம் 
கோனனைய குறுமுனி தன்பாதம் போற்றிக் 

கூறுகிறேன் ஆயுர்வேதத்தைத்தானே . 
தானான நால் வேதத்தொப்பாய் நின்ற 

தாக்கான வாயுர்வேதத்தோடைந்தாந் 
தேனான சிருஷ்டி குலத்துத்பவித்த 

தேவனாந் தன்வந்திரி சொன்ன நீதி 
வானான வாகமத்தை மேதினிக்குள் 

மருவியே யுரைத்திடவே வண்மையாக 
வேனாக வந்திய சிந்தாமணிக்குள் 

விவரமெல்லாம் வெளியாக விளம்பிச் சொல்வாம் . ( 2 ) 
சொல்லிடவே தேவிக்குச் சதாசிவன்றான் சொல்ல 

சுருக்கியே தேவிதான் நந்திக்குச் சொல்ல 
நல்லடைவே நந்தி தன்வந்திரிக்குச்சொல்ல 

நலமான தன்வந்திரி யசுவினிக்குச் சொல்ல 
அல்லிடவே யசுவினியாந் தேவர்தாமும் 

அகத்தியர்க்கு வுரைத்திடவே யவரனைத்தும் 
புல்லிடவே புலத்தியர்க்கு உபதேசிக்கப் 

புலத்தியரும் தோனுக்குப் புகன்றிட்டாரே . 
புகன் றிட்டார் தேரன் மாமுனிவன் நானும் 

பூதலத்தில் யூகிமுனிக் குபதேசிக்க 
உகந் திட்ட யூகியென்ற முனிவன்றானும் 

உலகத்தோர் பிழைக்கவென்றுரைக்கலாக 


( 
ங 
) 


1672 


A DEA ORIPTIVE CATALOGUR OF 


வகுந்திட்ட வடமொழியைப் பிரித்துப்பார்த்து 

மகத்தான பெரியோரை வணங்கிக் கேட்டுத் 
திகந்திட்ட சூத்திரத்தின் சூட்சமம்பார்த்துத் 
துறையெல்லாஞ் சோதித்துச் சொல்லிட்டாரே , 


( 
ச 
) 


சொல்லியதோர் விபரத்தின் றய்மை கேளும் 

சூட்சமாம் பஞ்சபூதி யைத்தின் கூறும் 
தெவ்லியதோர் தசநாடி சத்ததாதுந் 

திரிநாடி தசவாயு சுரபேதங்கள் 
தல்லியதோர் சன்னியொடுகுன்மஞ்சூலை 

தாக்கான வாதமொடுயத்த சேத்துமம் 
மெல்லியதோர் மேக நீரிழிவுகுட்டம் 

மிக்கான பாண்டுவொடு காமாலைகேளே . 
கேளு மகோதரங்கிராணி பௌத்திரமூலம் 

கெடியான வசீர்ணங்கள் விசூசிவிக்கல் 
கேளுமே பலபலவாம் வியாதி நாயம் 

விளங்குகின்ற சாத்திய மசாத்தியந்தான் 
பாளுமே பண்டிதன் தன் குணமுமுரோகி 

பக்குவமுமி ரஸவாக்கம் மூலிகூர்க்கம் 
காளுமேகடைச்சரக்கின் குணங்கள் தானும் 

கஷாயமொடு சூரணங்கள் கலிக்கத்தானே . 
கற்கமொடு வடகங்கள் சாதனங்கள் 

கடினமாமிலேகியங்கள் கிருதங்கள்தானும் 
வர்க்கமொடு தைலங்கள் எண்ணெய்தானும் 

மாத்திரையும் பசுமங்கள் செந்தூரங்கள் 
புற்ப மாம் புடத்தைலத் திராவகங்கள் 

பகையோடு பொட்டணங்கள் பூச்சு நசியம் 
அற்பமா மஞ்சனங்கள் கண்ஷேக்கள் 

ஆகமாம் விரேசனங்கள்- அடைவுமாமே 


( 
எ 
) 


End : 


ஆமென்ற தடல் முரறெழு பலமாகும் 

அதிகமாம் வழுக்கை நாற்பலமுமாகும் 
தேமென்ற சீவுரித்தான் கண்களிரண்டும் 

சிறக்கவே நாலுகழஞ்சாகுங் கண்டாய் 
நாமென்ற நாக்கு நாற்கழஞ்சதாகும் 

நற்கந்த மூக்கதுதான் முக்கழஞ்சு 
காமென்ற கன்னஞ்சேர் நாற்கழஞ்சு 

கடிந்தெலும் பெலா தூற் றொருபத்தெண்பலமு மாமே . 


என்னவே யிறைச்சியலம் நூற்றறுபத்தைந்து 

எற்றமாம் முப்பலந்தான் மூளையாகும் 
பன்னு தாமரை மொட்டைங்கழஞ்சு 

பார்க்கவே சலப்பையு முழந்தானீனம் 


THE TAMIL MANUSORIPTS 


1673 


. 


கன்னவே கருவிகள் தான் தொண்ணூற்றாறும் 

கணக்காக வுடற்குறிப்புக் காயந்தானும் 
தன்னவே தத்துவங்களெல்லாஞ் சொன்னேன் 
சார்ந்த நாடியின் றன்மை சாற்றக்கேளே . 

( 1 ) 
தத்துவ நிலை முற்றும் : - வேலும்மயிலும் துணை . 

குருவே துணை :-சிவாய நம : 
( த -4. ) - 

இந்த நூல் சித்தர் நூல்களைச் சார்ந்து வைத்தியத்தை நுவல்வதென 
விளங்குகின்றது , இது வடமொழியிற் கூறிய வைத்திய நூல்களை யாதார 
மாகக்கொண்டு இயற்றப் பெற்றதென்பது பாயிரத்தில் நன்கு விளங்கும் 
( 1,500 ) ஆயிரத்தை நூறு பாடல்களால் அமைந்ததென்று தெரிகிறது . இப் 
பிரதியில் முதலில் உள்ள ஒரு சிறிய பிரிவாகிய தத்துவ நிலை என்ற பாகம் 
மாத்திரம் இருக்கின்றது . இப்பாசத்திற்கு நூறுபாடல்களே போலும் . இப் 
பாகத்தில் தத்துவ நிலை , என்ற பெயர்க்கேற்ப ஞானிகளுக் குணரவேண்டும் 
உடற்கூற்றினையும் அதற்குள்ளேயுள்ள பீசாட்சரங்களையும் , கர்ப்பத்தில் கரு 
உத்பத்தியாகும் திறனையும் , அது சனித்து நோயுறும்வகையையும் , இன்னோ 
ரன்னபல் வேறு விஷயங்களையும் , வியாதிகளுடைய பெயர்களையும் , அவை 
கட்குப் பரிஹாரமாகச் சொல்லப்புகும் மருந்துகளுடைய நாமாக்களையும் , 
உடம்பு , எலும்பு , மூளை , கண் , மூக்கு முதலிய பல உறுப்புக்களின் எடையினை 
யும் தெளிவாகக் கூறுகின்றார் இந் நூலாசிரியர் ; முதல் முதலில் இப்பூவுலகில் 
இம்மருத்துவ நூல் முறைதான் பரமசிவனாரி - த்தினின்றும் உண்டாய்ப் 
பார்வதி , நந்தி , தன்வந்திரி , அசுவினிதேவதைகள் , அகத்தியர் , புலத்தியர் , 
( தேரன் ) (சூதர்) யூகிமுனிவர், ஆகிய இவர்கள் வரையிலுமாக முறையாக 
வந்த வரலாற்றையும் விளக்கி யிருக்கின்றார் . இதை இயற்றியவர் இன்னார் 
எனப் புலப்படவில்லை ; தன்வந்திரியார் மருத்துவமுறையைப் பின்பற்றிக் 
கூறுவதால் " தன்வந்திரி வைத்தியசிந்தாமணி ( ஆயிரத்தைந்நூறு ) " என 
இதற்குப் பெயர் வைத்தார்கள் போலும் . 


No. 1947. தக்ஷிணாமூர்த்தி ஜாலம் ஆறுகாண்டம் ஆயிரத் 

திருநூறு ( சக்திஜாலம் ) . 
DAKȘIŅĀMŪRTTI JĀLAM ĀRUKĀNDAM 

AYIRATTIRUNURU ( SAKTI JALAM ). 
Substance , palm - leaf . Size , 11 x 1 inches . foll . 166. Pages, 332 
Lines , on a page . Character , Tamil . Condition , injured . Appearance , 
old . 

Complete . 

Same work as that described under No. R 259. This work appears 
to be known under the name of Saktijālam also . 
( கு - பு . ) 

இந்நூல் மூவருடக் கேட்லாக்கு 259 ஆவது நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . 
இப்பிர தியில் இது முழுமையும் உள்ளது ; இதற்குத் தட்சிணாமூர்த்தி ஜாலம் 

111 


1674 


A DESCRIPTIVE OATALOGUE OB 


ஆறுகாண்டம் சக்திஜாலம் என வாங்குப் பல பெயர்கள் உண்டெனத் 
தெரிகிறது . ஆயிரத் திரு நூறு செய்யுட்களான் அமைந்திருக்கிறது . முக்கிய 
மாய்ச் சாவத்தையும் இடையிடையே வல்லாரைக்கல்பம் , மந்திரம் , முதலா 
யினவற்றையும் விளக்குகின்றது . எழுத்துப்பிழை சொற்பிழைகள் மிகுந் 
துள்ளன . 


No. 1948. தக்ஷிணாமூர்த்தி ஜாலம் ஆறுகாண்டம் 

ஆயிரத்திரு நூறு . 
DAKŞIŅĀMÚRTTI JĀLAM ĀRUKĀŅDAM 

ÀYIRATTIKUNURU . 
Substance , palm.leaf . Size , 13 x 1 inches . Pages, 212. Lines, 7 and 
8 on & page . 

Character , Tamil . Condition , slightly injured . 
Appearance, old .. 
Same work as the above . 
Complete : 
( த -4 .) - 

இந்த நூல் முன் பிரதியில் வந்துள்ளதே . ஆறு காண்டங்களாய் ஆயிரத் 
திரு நூரு பாடல்களும் இருக்கின்றன . எழுத்துப்பிழை சொற்பிழைகள் 
மிகுந்துள்ளன , 


No. 1949. தக்ஷிணாமூர்த்தி ஞானவடுக்குநிலை போதம் . 

DAKŞIŅĀMŪRTTI ÑANAVADUKKUNILAI BÓDHAM . 
Pages , 18. Lines , 6 on a page. 

Begins on fol. 10 (a) of the MS . described under No. D. 1675 . 
Complete :; 

Same work as that described under No. R. 949. This work is print 
ed , but there are some stanzas in the manuscript which are not foupd 
in the printed edition , 


( கு - பு ) 

இந்நூல் மூவருடக் காடலாக்கு 949 ஆவது நம்பர் பிரதியில் வந்துள்ளதே 
யாகும் : இஃது அச்சிடப்பெற்றுள்ளது . அச்சுப்பிரதியில் இல்லாத சில 
பாடல்கள் இங்கு இருக்கின்றன . இது முடிந்த பின்னர் 14 ( 6 ) ஏடு முதல் 18 
( b ) வரையிலும் இந்நூலில் 

உள்ள பாடல்களின் அரும்பதங்களுக்குப் 
பொருளுரையொன்று அடுக்கு நிலை ( போத ) விவரணம் என்ற பெயருடன் 
விளக்கப்பட்டுள்ளது . யோகம் ஞானம் இவையிற்றைக்கூறுவது. முற்றும் 
உள்ளது , 


THE TAMIL MANUSCRIPTS 


1675 


No. 1950. தக்ஷிணாமூர்த்தி வாக்கியம் பதினாறு . 

DAKȘIŅĀMÜRTTI VÅKKIYAM PADINĀRU . 
Pages , 18. Lines , 8 on a page . 

Begins on fol. 1 ( a ) of the M8 . desoribed under No. D. 1675 . 
Complete ; 

Deals with Alobemy , Yaga and Nana of the Siddhars . In the 
heading it is stated that the work is Dakşiņāmürtti vākkiyam padināru , 
but there are actually 20 stanzas in the work . 

. 
Beginning ; 

தக்ஷிணாமூர்த்தியார் வாக்கியம் பதினாறு. 
வாரான மதியமிர்தம் பீரிட்டோடி 

வருமென்று சிறிதுசனம் மாண்டாரையோ 
நீரேது நீர்குடிக்க வாயங்கேது 

நினைவுகெட்ட தோஷிகளே நிறுத்திப்பார்க்க 
கூரான சந்திரனில் நாலோ மிச்சம் 

குடிக்கிறதும் பிடிக்கிறது மது தானையா 
சீரான மேல்வாசல் தமருக்குள்ளே 

சிங்கவையு நாலங் குலமுஞ் செலுத்துவாயே . 
செலுத்துவது முண்ணாக்கி வண்ணாக்கையா 

சென்றேறப் பிடரிவழித் தியானந்தோன்றும் 
வலுத்ததடா நாலுமுனக் கமிர்தமாகும் 

மௌனமென்ற நிர்விகற்ப வாழ்க்கையாச்சு 
சொலித்திருக்கும் பனிரண்டி லிருத்தியூது 

சோடசமாம் சந்திரகலை தேய்ந்து போச்சு 
பலித்ததடா யோகசித்தி ஞானசித்தி 
பருவமாய் நாடிவைத்துப் பழக்கம் பண்ணே . 

( உ ) 


( 
க 
) 


மூடாமல் சி( ரு ) ( P ) து சனம் வேதாந்தங்கள் 

முகப்பாடம் பண்ணியல்லோ பிரசங்கித்து 
வீடேது உடலேது யோகமேது 

வீண்பேச்சாய்ச் சொல்லியல்லோ மாண்டுபோனார் 
காடேறி மலையேறி நதிகளாடிக் 

காய்கிழங்கு சருகருந்திக் காமத் தீயாற் 
சூடேறி மாண்டார்கள் கோடாகோடி 

சுரூப முத்தி பெற்றவர்கள் சுருக்கந்தானே . 


( 
க 
) 


End : 


தாவுள்ளக் குழிதனிலே பீங்கானிட்டுச் 

சருகுசுட்ட சுண்ணாம்பதின் மேற்கொட்டிக் 
காவலிட்டுக் குழி மூடி மூன்று திங்கள் 

கடந்தெடுத்தால் விளைந்து நிற்குங் கற்பூரந்தான் 
111 - A 


1876 

A DESCRIPTIVE CATALOGUE OF 
பூவெல்லாந் தானெடுத் தண்ட நீரிற் 

பொடித் திட்டு சாவியில்வைக்க வுப்பேயாகும் 
ஊவல்லோ ஆவுக்கு உயிருமாச்சு 
உத்திபண்ணிப் பார்க்கவும் கற்பூரவுப்பே , 

( சு ) 
உப்பல்லோ பிண்டத்திற் சேர்ந்தபோது 

உடலுயிரு மொன்றாகித் தண்ணீராச்சு 
அப்பல்லோ முப்பூவுக்காணி யாச்சு 

அதைவிட்டாற் கிட்டாது வழவைமார்க்கம் 
செப்பல்லோ பத்துக்குள் மூடலாச்சு 

தீட்சணமாய் இந்த நூற் றெளிவோரென்ப 
முப்பொருளு மொன்றாக நின்ற சோதி 
மூலவட்டக் குருவாவே மொழிதான் முற்றே . 

( உள ) 
தக்ஷிணாமூர்த்தி கிருபை யுண்டாகவும் . 
(த - பு .) - 

இது சித்தர் நூலைச்சார்ந்து , யோகம் ஞானம் ரஸவாதம் முதலிய 
வற்றை நுவல்கின்றது ; தலையேட்டில் ‘ தட்சிணாமூர்த்திவாக்கியம் பதினாறு 
என்றிருப்பினும் இருபது செய்யுட்கள் இருக்கின்றன . முற்றும் உள்ளது . 


No. 1951 , திருமூலதேவர் வாலை பஞ்சாக்ஷர 

விளக்கம் இருபது . 
TIRUMULADĒVAR VĀLAI PAÑCĂ RŞARA 

VILAKKAM IRUPADU . 
Pages, 6. Lines, 6 on a page . 

Begins on fol. 35 ( a ) of the Ms .. described under No. D. 1378 . 
Seems to be complete 


A treatise on Mantra - śāstra explaining the Pañoāksara relating 
to the Goddess Bālā , by whose due worship it is considered possible 
to become a Siddha . 


Beginning 

வாலை பஞ்சாக்ஷர விளக்கம் ; திருமூலதேவர் அருளியது ; 
ஆதிகடந்த வரும் பொரும் மந்திரம் 

சோதி யுணர்ந்த வற் ........ சமதாகப் ? 
பாதி யுணர்ந்த பராபர மூலத்தில் 

வே ( த ) ( ழ ) முகமாம் வினாயகன் காப்பாம் . 
ஐயுங் கிலியும் அரன்வடி வாகும் 
ஐயுங் கிலியும் ஆத்தாளுமப்பனும் 
ஐயுங் கிலியும் ஆன பராபரம் 
ஐயுங் கிலியும் அகண்டாதி ரூபமே 


THB TAMIL MANUSCRIPTS 


1677 


( 
- 
) 


( யக ) 


சவ்வும் பராபரை தன் வடி வாயிடும் 
சவ்வும் பராபரை சகல வுருவமாம் 
சவ்வும் பராபமை தானான யோகமாம் 

சவ்வும் பராபரை சச்சிதானந்தமே . 
End : -- 

நகாரமாம் வாசியை நாட்டு நீர் மோகனம் 
மகாரமாம் வாசியை வைத்திடு மூலத்தில் 
ஒகாரமா மஞ்சையும் இயங்கிய வாசியும் ? 
அகாரமாய்க் கட்ட வானந்த வடிவதே . 
வடிவது வகாரம் வசிமநய வென 
அடியது மூலம் அரனது ருத்திரன் 
திருவடி தானவன் சேர்ந்து பயிரிட 
உருவது வகாரம் உடல் சக்கிரமே . 
சக்கிர வாலையைச் சார்ந்த அகாரம் 
சக்கிர வாலையைச் சார்ந்த உகாரம் 
சக்கிர விகாரந் தானமே பரைதான் 
சக்கிர உகாரஞ்சாத்து வ ( னா ) ( ம் நா ) மே 
நாமே நாம் பூசிக்க நயந்த கருமமாம் 
நாமெனும் பூசிக்க நாதாந்தங் கண்டிடும் 
நாமெனும் பூசிக்க நல்வாத மாயிடும் 
நாமெனும் பூசிக்க நலங்கொண்டசித்தியே , 


( 
உய 
) 


( உய ) 


( உக ) 


( உ ) 


( த-பு ) - 

இந்நூல் சித்தர் நூல்களைச் சார்ந்து மந்திர விஷயமானது ; இதிற் சொல்லி 
யபடி வாலையைப் பூசித்து வழிபட்டால் சித்தர்களாக ஆவார்கள் போலும் ; 
இதில் வாலைக்குரிய பஞ்சாட்சரங்களையும் , அவையிற்றின் பொருள்களையும் , 
ஐயும் கிலியும் கிரியும் என்றவைகளையும் விளக்கியிருப்பதால் இந்நூலுக்கு 
இப்பெயர் காரணக்குறியாக வமைந்திருக்கின்றது. முதல் எட்டில் திருமூல 
தேவர் அருளியது என்றிருப்பதால் அவரே நூலாசிரியராவர் . 34 - வது 
எட்டில் வாலை புவனை திரிபுரை என்ற தேவதையின் தியானமாகிய பாடல் 
கள் மூன்று நவராத்திரி பூசைதன்னில் சிவகாமி நடுவணையிற் தரிசிப்பாயே 
என்ற மகுடத்துடன் காணட்பெறுகின்றன . எடுகள் சிதலுற்றிருக்கின்றன . 
இருபத்திரண்டு பாடல் இருக்கின்றன . முற்றுப் பெற்றதென்றே தோற்று 
கிறது . 


No. 1952. திருமூலர் வைத்தியம் (திருமந்திரம் ) 

TIRUMULAR VAIDDIYAM ( TIRUMANTIRAM ) . 
Sabstance , palm -leaf . Size , 14 x 1 inches . Pages , 19. Lines , 7 on a 

page . Character , Tamil . Condition , slightly injured . Appearance , 


old . 


Begins on fol . 126 ( a ) . The other works herein are Vakatam 1-3 , 
Akattiyattirattu Vakatam136 ( a ) . 

Complete in 112 stanzas . 

This is a portion of " Tirumantiram " of Tirumular dealing with 
medioine . 


1678 


À DESCRİPTIVE CATALOGUE O 


Beginning : 

திருமூல சுவாமிகள் அருளிச்செய்த திருமந்திரம் . 

ஐந்நூற்றிரட்டில் ? வைத்திய நூற்றிரட்டு , 
உன்னிய கர்ப்பக் குழியாம் வெளியிலே 
பன்னிய நாதம் பகர்ந்த பிரிதிவி 
வன்னியும் வாயு மாயுறுஞ் சுக்கிலம் 
மன்னிச் சமனாய் வளர்க்கு முதகமே . 
உதக முதிர முறுங்கனல் வாயுவால் 
சிதகுற வங்கங்கள் செய்து முடித்திடும் 
பதகுறு ரோமமய காந்ததசைபத்தி 
நிதகுறு வொன்பது வாசலு நீங்குமே . 

( உ ) 
End : 

பொடியாக நோய்போகப் புகழ் சொன்னா ரென்னந்தி 
மடிவான சூத மகத்தான தங்கம் 
பிடியான கெந்தகப் பேறான சத்தும் 
குடியாய்ச் செந்தூரித்து க்குமட்டியே தின்றிடே 

( ளயாக) 
தின்றிட நோய்கள் திசை கெட்டே யோடிடும் 
பன்றிட வாயுவும் பக்கத்திற் சேராது 
தன் றிட லோகர்க்குத் தானாகச் செய்முறை 
மன்றினிற் சித்தியா மகாவியாதி போகுமே , 

( ளயாஉ ) 
முற்றும் , 
Colophon : 
திருமூலர் சுவாமியார் சொலலிய திருமந்திரம் ஐந்நூற்றிரட்டில் 

வைத்தியம் நூற்றிரட்டு முற்றும் . 


( கு - பு .) - 

இது திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்னும் நூலின் ஒரு 
பிரிவென்று தெரிகிறது . வைத்திய விஷயமானது . நூற்றுப்பன்னிரண்டு 
செய்யுட்களைப் பெற்றிருக்கிறது , இந்நூலின் முகத்திலும் இறுதியிலும் 
வைத்திய நூற்றிரட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது . இதில் பிழைகள் 
பொதிந்துள்ளன . ஆகையின் திருத்தமான பாடங்களை 

இயல 
வில்லை , 


உணர 


No.1953 . திருமூலர் வைத்தியம் . 

TIRUMULAR VAIDDIYAM . 
Sabstance , palm - leaf . Size , 16 ! x 1 inches . Pages, 5. Lines , 6 on a 

page . Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 

Begins on fol , 1 ( a ) of the MS. described ander No. D , 167. 
Incomplete. 

Earne work as the above , 


THE TAMIL MANCSOKIPIS 


1679 


( த - பு ) - 

இது முன் பிரதி போன்றது . பதின்மூன்று செய்யுட்களே உளவாதலின் 
முற்றுப்பெறவில்லை . 


No. 1954. திருமூலர் வைத்தியமுறை ( வசனம் ) . 

TIRUMULAR VAIDDIYAMURAI (VACANAM ) 
Substance , palm - leaf . Size , 11 x 1 inches . Pages , 124. Lines , 6 on a 

page. Character , Tamil , Condition , injured . Appearance , old . 

Deals with the desoription of various kinds of diseases and the 
method of preparing suitable medicines for caring those diseases . 
This work is written in prose, and is probably based on the work of 
Tiramilar . 
Beginning . 

பீனிச விரணத்துக்கு எண்ணெய் : 
அவிரியிலைச்சாறு , ( னா ) ( நா ) ய்வேளைச்சாறு , எருக்கம் பழுப்புச்சாறு , 
நல்லெண்ணெய் ஆக (விவைகளிலே ) உழக்குக் கலந்து அடுப்பிலே ( ற்றிக் } 
கொதிக்கச் ( செய்தே ) அதிலே இரஸசெந்தூரம் , மயில் துத்தம் , பால்துத்தம் 
( வகைக்கு ) விராகன் எடை . ( க ) ஒன்று பொடி பண்ணிப்போட்டுப் பதத் 
திவே ( யிருக்கச்சே ) ( இறக்கச்செய்தே ) பசுவின் வெண்ணெய் எலிமிச்சங்கா 
யளவு போட்டு இறக்கவும் :-மூக்கிலே நசியம் பண்ணவும் ; கபாவச்சூலை 
பீனிசம் தீரும் . 


பறங்கிச் சக்கைச் சூரணம் : -பறங்கிச்சக்கை வீசை ( கொண்டு ) 
கொட்டைப் பாக்குப்போலே சீவிக்கொண்டு அதையொரு குடுவையிலே 
போட்டுக்கொண்டு குடுவைக்குச் சீலைகட்டி 


. 


End : 

குளுமைக்குத் தலைநோவுக்கு நசியம் : 
சுக் ( கு ) ( கை ) வெந்நீர்விட்டு உரைத்துப் பன வெட்டுக்கூட இழைத்துப் 
பஞ்சில் ஊட்டி நசியம் பண்ணவும் , தலையிடிப்பு தீரும் , 


சிறமேற் சிலேஷ்ம சுரஞ் செய்யும் 

குணங்கள் தம்மை நீர்கேளீர் 
சுரமே யுழலைகுளிர் வெதுப்பாஞ் 

சுவாச முடனே முகங்கறுப்பாம் 
அரோசிக மாகக்கண் வெளுக்கும் 

அறவே தாகம் மிகப்போற்றும் 
இரு [ ம்ப ) ( ம ) லு மீளையுந் தலைவலியும் 

இரண்டு நாசியில் நீர்விழுமே. 


1680 


A DESCRIPTIVE QATALOGUE OF 


வியாதிக்கு விபூதிமந்திரம் - ஓம் இந்த ( விபூதி ) , ஓம் வீசுமல்லாயுதம் , 
ஓம் இந்த விபூதி ஓம் காலாயுதம் , ஓம் இந்த விபூதி மாலாயுதம் , ஓம் இந்த 
விபூதி சூவாயுதம் , ஓம் இந்த விபூதி ( னா ){ நா ) வாயுதம் , ஓம் இந்த விபூதி என் 
கையினால் பூச ஓம் ( நா ) லாயுதம் பட்டாப்போலே இந்த விபூதி யிட்டவுடனே 
சகல நோய்களும் சர்வ தோஷங்களும் ( ன ) ( நா )சம் நாசம் நாசனமாய்ப் 
போக சுவாகா : ஓம் ( ன ) ( நா ) ம் , ஓம் ; 


( ந -4 .) - 

இந் நூல் வைத்திய விஷயமாய்ப் பலவகை நோய்களையும் , அவைகளை 
நீக்கற்குரிய மருந்துகள் சூரணம் , இலேகியம் , தைலம் , கலிக்கம் , நசியம் 
கிஷாயங்கள் , இன்னோரன்ன பலவற்றையும் வசன நடையால் தெளிவாகத் 
தெரிவிக்கின்றது . இதற்குத் திருமூலர் வைத்தியம் எனப்பெயர் வைத்த 
தற்குக் காரணம் , அச்சித்தர் பெரியார் கூறிய - வைத்திய முறையைப் பின் 
பற்றி ஒருவர் வசனத்தால் இயற்றியதே போலும், இயற்றியவர் இன்னார் 
என்று தெரியவில்லை ; நூல் முடிவிலுள்ள செய்யுள் இன்ன நூலைச் சார்ந்த 
தென்று விளங்கவில்லை : ஆங்காங்குப் பிழைகளிருப்பினும் செப்பஞ்செய்து 
எழுதுவித்துக்கொண்டால் மிகவும் உபயோகமாகும் . முற்றுமுள்ளதென்று 
தோன்றுகிறது : இறுதியில் ஓர் மந்திரம் உளது . 


No. 1955. துவாதச லேகியம் ( கொங்கணர் கற்பம் நூறு ) : 

DITYADASA LESIYAM ( KONGANAR KARPAM NURU ), 
Pages , 12 , Lines , 5 on a page , 
Complete 


Begias on fol . 39 ( a ) of the Ms. desoribed ander No. D. 1898 . 
Complete as found in stagraSS to 25 of a big work entitled 
Koigagarkarpam “ nipu , ” Deals with the preparation of medicines for 
ouring twelve kinds of diseases . 
Beginning : 

கொங்கணர் கற்பம் நூமிலே துவாதச லேகியம் பாட்டு : 


செய்கையிலே சித்தரெல்லாம் இப்படிச் செய்வார் 

சிறப்பாக வென்னுடைய பிள்ளைகள் தான் செய்வார் 
மெய்யெனவே யிவளாவே சிவயோகத்தை 

மேவுவார் பூரகமாய் ரேசித்தே தான் 
செய்யோக மிதுவாச்சுக் கும்பித் தோங்கித் 

தம்பனமாங் குளிகை கொண்டு தாயைப் போற்றிப் 
பொய்யெனவே போகாமல் சோடசமாய்த் தீர்ந்து 


THE TAMIL MANUSCRIPTS 


1681 


பூட்டுவாய் மாத்திரைதா னே ழாய்த்தானே 
வரிசையாய்ச் சொல்லுகிறேன் ஆதிதொட்டு 

மகத்தான கற்பங்கள் கொள்ள வேண்டிப் 
பரிசமாய்வாத பித்தசிலேட்டு மந்தான் 

பேய்க்கூத்தாய்ப் பண்ணாமல் சூடேறாமல் 
பரிசத்தே யுட்டிணங்கள் பாய்ந்தேறாமல் 

பண்பான லேகியமொன்று சொல்வேன் கேளு 
உரிசைபெறச் செவ்விளநீர் படிதானெட்டு 

உத்தமனே கத்தாழஞ் சோறுதானே 


( யாக ) 


மாட்டுவாய் துவாதச லேகியஞ்சொல்வேன் 

மக்களே சீனிபலம் மூன்றுபத்து 
தீட்டுவாய் பனைவெல்லம் பலந்தான் பத்து 

செங்கருப்பம் வெல்லமது பலந்தான் பத்து 
மூட்டுவாய் கரைத்தேதான் அயத்தாளிக்குள் 

மோகமாய் வடிகட்டி யடுப்பிலேற்றி 
நாட்டுவாய் குழம்பான பாகு சேரில் 

நலமான வமிர்தசஞ் சீவிதானே 


End : 


அணுக வொட்டாவனுபோகப் பாகந்தன்னை 

யப்பனே மனமெங்கும் பாயமாட்டா 
தணுகவொட்டா தென்ன சொல்வே னாவாசைக்குள் 

ளாச்சரியம் வேகியத்தி வருமைமெத்த 
வணுகவொட்டா தெமனாளை வெட்டிச்சாடும் 

அயக்காந்த செந்தூரலேகியத்தைக் கொள்ள 
ணுகவொட்டா தொன்றையுந்தான் மனமொன்றாகும் 
அப்பனே யயக்காந்தஞ் சொல்லக்கேளே . 


( உரு ) 


( கு - பு . ) 

‘ துவாதசலேகியம் என்னும் இச்சிறுபகுதி , கொங்கணர் இயற்றிய கற்பம் 
நூறு என்ற நூலின் முதற்பகுதியென வறிய கிடக்கிறது . ( க ) ஆம் பாடல் 
முதல் . (உரு ) ஆம் - பாடல் வரையிலும் இருக்கிறது . இது சித்தராதற் கிடை 
யில் உண்டாகும் பல பிணிகளை நீக்கற்குரிய வேகியவகைகளை கூறுவதென 
விளங்குகிறது . இப்பாகத்திலுள்ள லேகியம் பனிரண்டு வகை பிணிகளைப் 
போக்குவதால் இப்பெயர் பெற்றது போலும் . அந்தாதித்தொடையால் . 
அமைந்துள்ளது . 


No.1956 . நயன வைத்திய விதி . 

NAYANA VAIDDIYA VIDHI. 
Pages , 10 , Lines , 8 on a page . 
Begins on fol . 37 ( a ) of the MS . described under No. D.1979 . 

Similar to the work desoribed under R. No. 413 of the Trievniel 
Catalogue of Mss ., Vol . IV Part 2 . 


1682 


A DESCRIPTIVE CATALOGUE O 


Beginning : 


நயனவிதி . 


மாதுமை பாகன் சொன்ள மாமறை முதலை யாய்ந்து 
தீதுகள் வாராதென்று திருவுளத் துணர்ந்தபோது 
ஆதிமா முனிதான் சொன்ன வாயுரு வெதத்துள்ளே 
நாதனார் தெரிந்துரைத்த நயனத்தின் விதியைச்சொல்வாம் . 


4 


இந்துனவ யொத்தவண்ணம் இயவது நயனங்கண்டீர் 
முந்திய வொளியினுள்ளே யுன்முகம் விளங்குமாகில் 
அந்தர வொளியாய் நிற்கில் அதனில் நோயில்லையென்று 
செந்திருவுமையாள் கேட்கச் சிவனிது அருளிச்செய்தார் . 


( 
2 
) 


வெள்ளையிற் சிகப்பதன்றி விளங்குதற் படிகம் போன்று 
தென்ளிய சோதிதன்னிற் றெளிதர வண்ணமாகும் 
உள்ளொளி பெற்றதங்கே யுன் முகம் விளங்குமாகில் 
ஒள்ளிய நயனமாகும் ஒப்பிது கண்டிடாயே , 


( k ) 


உயர்ந்ததோர் நயனந்தன்னி லுறும்பல வியாதிகேளிர் 
மயங்கிமெய் யிருளாயுற்று வருந்திடுந் தோஷத்தாலும் 
வியந்திட மேவி நிற்கும் விரவிய மருந்துதானும் 
தயங்கிடக் கிரிகை செய்யுந் தானது செப்பலுற்றேன் . 


( 
ச 
) 


கண்ணது நோகவேண்டுங் காரணமே தோவென்னில் 
நண்ணிய புனல் நீர் தன்னை நலமிகப் பருகையாலும் 
எண்ணிய மயிரிலங்கம் பிசைந்தெண்ணெய் போகாத்தாலும் 
பெண்ணிடை மருவ லாலும் பெருத்திடும் விழிக்குள் நோயே ( ரு ) 


End : 


மந்திரம் : 
இந்திரன் தோட்டத்திற் பூவில்லை 
சந்திரன் தோட்டத்திற் பூவில்லை 
கண்ணி வெழுந்தபூவே நீ நீரில் 
இறங்கி விழுந்து போகச் சுவாகா . 


உள . 


( த - பு .) - 

இந்த நூல் , கண்வைத்தியத்தைச் சார்ந்து கண்ணில் உண்டாகும் 
வியாதிகளுக்குக் காரணத்தையும் அவையிற்றுக்குரிய பல்வேறு மருந்துகளை 
யும் நன்கு ( ருஅ ) பாடல்களால் உணர்த்துகின்றது . செய்யுட்களில் பல 
வெழுத்துப்பிழைகள் இப்பாடல்கள் இன்ன நூவில் வந்துள்ளன 
வெனத்தெரியவில்லை . இறுதியில் வசனத்தான் கண்வியாதி தொண்ணூ 
முறுக்கு ( கசு ) ம் நீங்கும்வகை கூறப்பெற்றுள்ளது . இறுதியில் கண்ணிற் 
பூ நீங்கற்குரிய ஒரு மந்திரம் தமிழில் உள்ளது . ஏடுகள் மிகச்சிதைந்துள 
இங்கு ( ரு 4 ) ஐம்பத்தெட்டு பாடல்கள் உளவாயினும் இந்நூல் எத்துணைப் 
பாடல் கொண்டது என்ற விவரம் ஒன் றுந்தெரியவில்லை . 


THB TAMİL MANUSCRIPTS 


1683 


No. 1957. பதார்த்த குண சிந்தாமணி . 

PADĀRTTHA GUŅA CINTĂMAŅI. 
Sabstance , palm -leaf . Sise , 9x1- inches . Pages , 358. Lines , 6-10 
on a page . Character , Tamil . Condition , injured , Appearance, old . 

Begins on fol . 1 - a . The other works herein are .-- Vaidyanul 
130 - A , Tailavabai (different kinds of medicated oils ) 166 - a . 

Contains 780 stanzas. 

A very useful treatise describing the medicinal properties of 
various suhstances. Although this work has been printed , there are 
some stanzas in this manuscript which are not found in the printed 
edition ,, 


( 
க 
) 


( 
உ 
) 


( 
கூ 
) 


Beginning :: 

மண்ணின் குணம் ; தண்ணீர் குணம் . 
பூச விரணம் பொருமல் போம் போன முதலோ 
டாசையுள்ள பண்டமதிலுண்டாம் - நேசமதாய்த் 
திண்டிறபாண்டு சிரங்குமிகத் தன்மோழியே ! 
கொண்டரிந்து மண் குணத்தைக் கூறு 
கோசமதுந்தந்தங் கழலாது மேகமுதல் 
வீசுமனல் தணிக்கும் வீரியமாம் - வாசமாம் 
உந்திவளர் குன்ம மொழிக்குங் குளிர்ந்த தண்ணீர் 
தந்தகுணமின்னிடையிற் சாற்று 
மேகக்கடுப்புமிகவுண்டாம் மெய்யெங்குந் 
தாகந்தணலிழைப்பு சாந்தமாம் - போகத்தின் 
புண்ணோய்க்கும் பொல்லாது பூவையரேகாற்று 

கண்ணோய்க்கு மாகாது காண் 
End : 

கொடிமுந்திரிக்காய குணம் 
வாந்தியடக்கும் வாயினரோசிகமும் போம் 
சாந்தமாய்ப் பித்தந்தணியுமே - போந்த 
கடி [ பிணி ) (புளிப்புத்துதவர்ப்பாற் கட்டுங்கழிச்சல் 
கொடிமுந்திரிக்காயின் குணம் 

( எள அயங ) 
கலை மான்கொம்புத் தூள் , 
மார்பிற்பலன் கொடுக்கும் வாதபித்தசேத்துமத்தைர் 
சீருடனே தான் தணிக்கும் திண்ணமாய் - வார் பூண் 
முலைமானே நல்லுணவா மூப்பிளமையாக்குங் 
கலைமானின் கொம்பின் றூள் 

( எள அயச ) 
( சூ -4 . ) - 

பதார்த்தகுண சிந்தாமணி என்னும் இந்நூல் வைத்திய நூலைச் சார்ந்து 
உலகிலுள்ள பிருது வியப்பு தேயு வாயு ஆகாயம் முதலியவற்றின் குணங்களை 
யும் , அவற்றின் விகாரங்களாய காய் கனி கிழங்கு வேர் செடி கொடி விருட் 


1684 


A DESCRIPTIVE OATALOGUEo 


சம் முதலான தாவரப்பொருட்களுடைய குணங்களையும் , பசு முதலான 
எல்லா வகைஜங்கமட் பிராணிகளுடைய குணங்களையும் விளக்கமாகக் கூறு 
கின்றது ; இங்கனம் இது , எல்லாவகை பதார்த்தங்களுடைய குணாகுணங்க 
ளைச் செவ்விதின் விளக்குவதால் இந்நூலுக்கு இக்குறி காரணக் குறியாய் 
அமைந்துள்ளது : இந்நூல் , ஒரு குறிப்புரையுடன் அச்சிட்டிருப்பினும் 
அதில் இல்லாத பாடல்களும் , பாட பேதங்களுங் காணப்பெறுவதால் 
மருத்துவ நூலாராய்ச்சியாளர்க்கு மிகவும் உபயோகமானது , 784 பாடல்களே 
இப்பிரதியில் இருக்கின் றன . 


-- 


( 
க 
) 


No. 1958. பதார்த்த குண சிந்தாமணி . 

PADĀRT THA GUŅA CINTAMANI. 
Pages , 3I . Lines , 8on a page . 
Incomplete . 
Begins on fol . 16a of the MS . desoribed under No. D. 1870 . 
Similar to the above . 

Home stanzas not found in the printed edition are found in this 
Manuscript . 
Beginning : 

பதார்த்த குண சிந்தாமணி . 
ஆனதோர் பதார்த்தவர்க்கம் அருந்தியபலவுக்கெல்லாம் 
தேனுடனமிர்தம் போலத் தெரிவுடன் குணங்கள் சொல்ல 
வானமும் புவியுமற்ற வத்துவைப் படைத்த சோதி 
தான வாடியில் வீழ்ந்து சாற்றியகவிகள் தானே 

க 
காரரிசி மந்தங் கனக்கவுடல் பருக்கும் 
பாரியவாய்வுடலிற் பாரிக்குஞ் - சீரியரே 
கரப்பானுமுண்டாகுங்காரி ) (கயீர் கேளீர் 
இரப்பார்க்குதவுமிது 
பிசான வரிசி நல்லபல னுண்டாம் பின்னும் 
அசன மருந்தவ துருசியாம் - பிசகாத 
சம்பாவரிசி யெல்லாம் சாதம் நன்றாயிருக்கும் 
உண்பார்க்குச் சம்பாவுகப்பு 

கீழ்க்காய் நெல்லியின் குணம்வருமாறு : 
மெய்யும் விழியுமஞ்சனித்தால் 

மிகுத்த மோகம் நீர்க்கடுப்பு 
அய்யம்வயிறுதான் கடுத்தல் 

அசத்தியுறக்கந்தனையகற்றும் 
பொய்யேயல்ல கழிச்சல் நிற்கும் 

போதச்சரீரம் புளகிதமாம் 
மைய்சேர்விழியே கீழ்க்காயின் 
நெல்லி வகுக்குங் குணங்களி[ 5 ] { வை ) ( தானே ) 

( அவ ) 


( 
க 
) 


( 
e 
) 


THE TAMIL MANOBORIPTS 


1685 


End , 

பஞ்சமூலம் : பத்திரிமுன்று . 
சாதியைந்து செய்குணத்தைச்சாற்றக்கேள் தாழ்குழலே 
வாதம் பலகடுப்பை மாற்றுவிக்கும் --ஓதுங்கால் 
தீர்த்தோஷம் கண்ணோய்கள் நீக்குஞ்சுரம்போம் 
பாருமுட்டினங்களறும்பார் 

( ளகாய ) 
பத்திரிகளின் மூன்றின் பயிலுங்குணங் கேளீர் 
நித்தமலக்கடுப்பை நீக்கிவிடும்- சத்தமாய்த் 
தாகமறுக்குஞ் சாராது வாந்தி விக்கல் 
கோகிலமேயிக்குணத்தைக் கூறு 

( ள காயாக ) 
சிவமயம் : முற்றும் , சிவசுத்த கணபதி திருவடி சரணம் , 


( த-- .) 

- 
இந்நூல் மன்பிரதிபோன்று எல்லாப்பதார்த்தங்களுடைய நல்ல குணம் 
தீயகுணம் இவைகளைச் செவ்விதாக வுணர்த்துகின்றது . இயற்றியவர் 
இன்னாரெனத் துணிய வியலவில்லை . ( ளசுக ) 169 பாடல்கள் இருக்கின் றன . 
இதிலும் அச்சுப்பிரதியில் இல்லாத பாடல்களேயுள்ளன . 

No. 1959. போகநாயனார் எழுநூற்றறுபத்திரண்டு. 

BHOGANĀYANĀR ELUNURRARUPATTIRANDU . 
Substance , palm -leaf . Size 13 x 1 } inohes. Pages , 200. Lines , 12 
on a page . Character , Tamil . Condition , injured . Appearance, old . 

Complete. 

Same work as that described under R. No. 278 ( f ) of the Tami 
Triennial Catalogue Vol. II . 
( 5-4 .) 

இந்நூல் மூவருடக்காடலாக்கு 278 ( f ) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே 
யாகும் ; இது இரஸவாத வைத்தியங்களைக் கூறுவதென விளங்குகின்றது ; 
இதில் உப்புக்கட்டு , காரச்சுண்ணம் , இந்துப்புச் சுண்ணம . பூரம் வெடி 
யுப்புச்சய நீர் , சவுக்காரக்சுண்ணம் , உப்புச்செந்தூரம் , உப்பு மெழுகு , 
அண்டத்தைலமுறை , நாகக்கட்டு , நாகச்செந்துரம் , தங்கச்செந்தூரம் 
இன்னொரன்ன பலவகை மருந்துகளை இயற்றும்முறைகள் விளக்கப்பட் 
எள்ளன . எழுநூற்றறுபத்திரண்டு பாடல்களும் இப்பிரதியில் உள்ளன 
எடுகள்பல சிதைந்திருக்கின்றன . எழுத்துப்பிழைகள் இருப்பதால் தெளி 
வான பாடங்கள் புலப்படவில்லை . 


No. 1960. போகநாயனார் எழுநூற்று அறுபத்திரண்டு. 

BHÖGANÄYANĀR ELUNURRU ARŪPATTIRANDU . 
Substance , palm -leaf . Size , 101 x 14 inabes . Pages , 17. I.ines , 7 on a 

page . Character , Tamil . Condition , fair . Appearance , old . 
Incomplete. 
Same work as the above . 


{ 


1686 


A DESCRIPTIVE OATALOGUE OF 


( த - பு ) - 

இது முன்பிரதி போன் றுள்ளது . இந்தப் பிரதியில் 
முதல் அறுபத்தேழு பாடல்களே உள்ளன . பிழையுடன் காணப்படுகின்றது . 


No. 1961. போகநாயனார் எழுநூற்று அறுபத்திரண்டு, 

BHOGANĀYANĀK EĻUNŐRRUARUPATTIRANDN . 
Pages , 94. Lines , 9 on a page . 

Incomplete. 
Begins on fol . 11 , of the Ms. described under No. D. 1945 . 

Same work as the above . 
( கு -4 .) - 

இதுவும் முன் பிரதி போன்றது . இந்தப் பிரதியில் இந்நூல் பாடல்களில் 
முந்நூற்றைம்பதே உள்ளன . ஏடுகள் ஒரு சிறிது சிதைந்துள்ளன . பிழை 


யுள்ளது. 


No , 1962 , போகநாயனார் வழலைச்சூத்திர 

வெண்பா விருபது . 
BHOGANĀYANĀR VALALAICCUTTIRA VEŅPĀ 

VIRUPADU . 
Pages , 4. , Lines , 8 on a page . 

Complete.. 
Begins on fol . 1a . of the Ms. described under No. D. 1564 . 

Same work as that described under No. R. 197. ( i) of the Tamil 
Triennial Catalogue. Vol . II , 
( த - பு . ) - 

இச் சிறு நூல் மூவருடக் காடவாக்கு 197 ( i ) நம்பரில் வந்துள்ள போக 
நாயனார் வெண்பா என்ற நூலே யாகும் ; இந் நூலின் இருபது செய்யுட்களும் 
இப் பிரதியில் இருக்கின்றன . முதலில் " நரி விஷமுங் கந்தகமு நிர்மலமு 
மொன்றாக்கிக், குறியும் குணமுங் குறித்தே -- சிறிய , புடம் போட்டெடுத்துப் 
பொருளாகக் கொண்டு , திடம்போட்டு விடாதே " ? என்ற செய்யுள் ஒன்று 
அப் பிரதியில் இல்லாதது இருக்கின்றது . எழுத்துப் பிழைகள் உள , ஏகெள் 
நுனியில் சிறிது ஒடிந்துள , இது பெரும்பாலும் இரலவாதத்தைச் சார்ந்த 
தென விளங்குகிறது . 


No , 1963. போகர் வாலை பூசாவிதி பரிபூரணம் , 

BHOGAR VĀLAI PŪJĀVIDHI PARIPURANAM , 
Pages , 35. Lines, 6 on a page . 

Begins on fol . 19a . of the MS . described under No. D. 1676 .- 
Vol , IY . 


THR TAYIL. MANUSCRIPTS . 


1687 


Gomplete .. 

Same work as that described under R. No. 277. ( e .) of the Tamil 
Triennial Catalogue Vol. II . 
( த - பு . ) 

- 
இந்நூல் மூவருடக் காட்லாக்கு 277 , ( 8. ) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . 
நாற்பத்து நான்கு பாடல்களாலாகியது . முற்றும் உள்ளது . இப்பிரதி தன்ச 
யிருக்கிறது . எழுத்துப் பிழை முதலியன இல்லாமல் இருக்கிறது . 


No , 1964 , போகர் வாலை பூசாவிதி பரிபூரணம் . 

BHOGAR VĀLAI PŪJĀVIDHI PARIPŪRAŅAM . 
Payes, 44. Lines, 5 on a page. 

Begins on fol . la of the MS . described ander No. D , 1898 . 
Complete.. 

Same work as that described ander No. 277 ( 8. ) of the Tamil 
Triennial Catalogue of M88. Vol. II . 
( த - பு . ) 

இதுவும் மூவருடக் காடலாக்கு 277. ( e .) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே 
யாகும் . முற்றும் உள்ளது . இதில் எழுத்துப் பிழை முதலியன காணப்படு 
கின்றன . 

No , 1965. மகா கோடா குளிகை . 

MAHA KOTA KULIKAI . 
Pages , 10. Lines , 8 on a page . 
Begins on fol. 174 a . of the MS . described under No. D. 250. Vol . I. 

Deals with the preparation of a medical pill called Mabakota 
kulikai," and with the method of administering it to patients suffering 
from different kinds of diseases, 


. 


Beginning : 

சாதிலிங்க முக்கழஞ்சு சத்திரி நாபி முக்கழஞ்சு 
மாதேகெந்த முக்கழஞ்சு மற்றுந்திப்பிலியைங்கழஞ்சு 
போத நரி விஷமறுகழஞ்சும் பொன்னரிதாரமெழுகழஞ்சு 
மேதசுக்கு மெண்கழஞ்சு மிளகுமொன்பது தான் கழஞ்சே 


* 


மூலந்தனக்குக் குளிகையிடு முதிர்ந்த நெல்லிக்காய்ச்சாற்றில் 
சாலெரிகுன்ம முள்ளோர்க்குச் சர்க்கரைச்சீரகப் பொடியிலிடு 
கோலவழி குன்மமுள்ளோர்க்குக் குளிகையிஞ்சிச் சாற்றிவிடு 
ஆலமிடி நீர்க் கோவைக்கு அவிறிச்சாற்றில் உன்டையில் 


1688 


A DESCRIPTIVE CATALOGUE OB 


End :: 

கருது மருந்திட்டுள்ளோர்க்குக் கரந்தைச்சாற்றிற் குளிகையிடு 
பொருது மரணக்கட்டுள்ளோர்க்குப் பூவரசிலை கருப்பட்டியிற்கொள் 
அரிதாமேன் மூச்சுள்ளோர்க்கு ஆடாதோடை நொச்சியிலை 
பரிதாம் ( பு ) ( பி ) ட்டுப் போலவித்துப் பிழிந்தே யுண்டையிடத்தீரும் . 

( உட ) 
செறியும் வாயு வுள்ளோர்க்குத் திப்பிலியினுடன் மூவந்தான் 
உரியவிரண்டு முக்கழஞ்சு உண்டைமூன்றுங் கூட்டியிடு 
வெறியாம்போக மவுளியிலே வெற்றிலைச் சுருளிப்பாலை விதை 
அரியகுளிகைதனைவைத்து அப்போ கொடுக்கவே மோகிப்பன் 
தெரியும்வா ( னூ ) ( னி ) ல்யோகம்போ திக்தம்மகாகோடகுளிகையிதே ?. 

(உக ) 
மகாகோட குளிகை முற்றும் -- சிவமயம் , 
( கு- பு . ) - 

இந்நூல் , வைத்தியத்தைச் சார்ந்து ‘ மகாகோட குளிகை எனும் 
அரிய பெரிய மாத்திரையைச் செய்யும் முறையை விளக்கி ஷ மாத்திரை 
யை இன்ன வியாதிகளுக்கு இன்னன்ன அனுபானங்களில் கொடுத்தால் அந் 
நோய்கள் தீரும் என்று கூறிப்போருவது ; இது , மிகவும் அருமையானதெ 
ன்று தெரிகிறது . இருபத்து மூன்று பாடல்களால் அமைந்து முற்றுப் 
பெற்றுள்ளது . பிழைகள் உள . நூலாசிரியர் இன்னார் என்று விளங்க 
வில்லை : ஒரு நூலினது சிறு பகுதியாய் இருக்கலாம் என்று தோற்றுகிறது . 


No. 1966. மச்சமுனி நிகண்டு. 
MAUCAMUNI NIGHANTU ., 


Pages , 18. Lines , 9 on a page . 

Begins on fol . 111 a of the Ms. described under No. D. 1880 . 
Complete in 100 stanzas . 

A treatise dealing with medicine and alcbemy ; by Maccamuni 
The title given to this work is apparently due to the fact that in the 
course of this work the synonymous names of certain substances are 
given . 
Beginning : 

முப்பாமுக்கப்பால் முடிந்த முதலெந்நாளுந் 
தப்பாமல் பூரத்ணத்தே சாருவாய் - எப்போதும் 
வேகாச் சடகை முத்தி வேண்டுங்கோள் முக்கோணஞ் 
சாகார் கணேசனருள் தான் . 

( க ) 
பூரணத் தெய்வம் புகழ்பெற்ற தெய்வம் 
காரணத் தெய்வங் கருத்தஞ்சு ? பூதம் 


THB TAMIL MANUSCRIPTS 


1689 


( உ ) 


வாரணத் தெய்வம் வழங்கு மாமூலத்தான் 
தாரணைத் தொண்ணூற்றுஞ்சடலற்கே . 
சடலத்தினுள்ளே தனித்த சிவனொன்று 
உடலுக்குறுதியா யோடுந்தசவாயு 
திடலமாம்புரியட்டஞ் சீரணித்தே போகிற் 
கடலே கதிகாண் பின்னொன் றுங் காணோமே . 


நாதமாஞ் சத்தம் நல்ல புறவாயு 
நாதமாஞ் சுண்ணம் நல்ல சிவமாகும் 
நாதமாம் பூரணம் நந்தியாங்காரந்தான் 
நாதமாமூலத்தெழுந்த நடனமே . 


End : 


உரைத்திடு மந்திரம் மூலமவுனமாம் 
உரைத்திடு நந்தி வாசியில் வாலையாம் 
உரைத்திடக் கேளு வுறுகின்றதவ்வை 
உரைத்திடப் பிராணன் பிரதிட்டை யோதிடே , 


( ளச ) 


ஓதிடவாலை யுள்ளஞ் செழுத்தையும் 
[ அ ] ( ஆ ) தியுமந்தமுமாம் நடுப்பூரணம் 
சோதியில் நாதன் துரிய மிறந்திட 

நீதியாயின்பம் நிலைத்திடு முத்தியே . 
Colophon : 

மச்சமுனியார் நிகண்டு நூறு முற்றும் ; 

குருவே துணை : தேவிசகாயம் , 


- 


இந்நூல் சித்தர் நூல்களைச் சார்ந்து இரஸவாத வைத்திய விடயங்களை 
நுவல்வது , ஆங்காங்குச் சில பெயர்களுக்குப் பரியாயப்பெயரும் பொருளுக் 
கூறுவதால் நிகண்டெனப்பெயர் பெறுவதாயிற்றுப்போலும் . ஏறு செய் 
யுட்களால் அமையப்பெற்றது. முற்றுமிருக்கிறது . மச்சமுனிவர் இயற் 
றியதாகச் குறிக்கப்பட்டிருக்கிறது . 


No. 1967. மச்சமுனியார் பெருநூல் எண்ணூறு. 

MACCA MUNIYĀR PERUNUL EŅŅŪRU . 
Sabstance , palm - leaf . Siz8 , 11 , x 1 } ineles . Pages , 284, Tines , 8-10 

on & page , Character , Tamil . Cond tion , fair . Appearance, old , 
Complete in 800 stanzas . 

112 


1690 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


A treatise dealing with alchemy, with the eight magical arts or 
enchantments, and mostly with medicine. 
Beginning : 
ஹரி : ஓம் : நன்றாக . மச்சமுனியார் பெருநூல் எண்ணூ று. 
ஆதியந்த வேதவித்தாரத்தை யெந்தன் 

ஆதி குரு வென்றபொருள் பிடி நாக்கீசர் 
சோதிபர வெளியான சொரூபா நந்தம் 

சச்சடாதார பீடம் துரியாதீதம் 
ஓதும்பிரணவ சிரீங்காரபீட 

முன்மனைக்கே வெகு நூலாகரத்தைப் 
பாதிசார் சாரூப்ய விந்து நாதம் 
பரபிரம்ம மூலகணேசன் காப்பாமே . 

(க ) 
மூலரோடு பதினெண் பேர்பரநாதாக்கள் 

முத்திபெற்ற சப்தரிஷி தெட்சனாமம் 
ஞாலமிசை தெரிந்துரைத்தபாடல் தேர்ந்து 

ஞானமொடு வாதவ [ O ] (N ) சகச்சாலங்கள் 
தூலமது சூட்சுமமது ம 

மவுனபூசை 
சூட்டிவைத்த வ ( ள ] ( ழ ) லை சவுக்காரப்போக்கு 
பாலமது போட்டாப்போல் திரையைத்தாண்டிப் 

பானுமதி பிடிப்பதற்கிவ்வேணி பாரே . 
சீர்பெற்ற தகப்பெனெங்கள் பிடி நாக்கீசர் 

சிறந்த திரு மூவரெங்கள் சிறியதந்தை 
யார்பெற்ற போகருஷி யென் கண்ணாவி 

யவர்பெற்ற கொங்கணருங் கருவூராரும் 
பேர்பெற்ற ரஸவாதங் கைகண்டாரென் 

பெருநூலெண்ணூறு மிது பிசகாமற்றான் 
பார்பெற்ற கும்பமுனி பெரு நூலும்பார் 

பட்சம்வைத்தார் மச்சமுனி பதினெண்பேரே . 


( 
உ 
) 


( ங ) 


பாரப்பா பொதிகைமுனி பெரு நூவென்று 

பாடினா ராயிரத்திருநூறாக 
நேரப்பா யானுமிந்த வெண்ணூறு சொன்னேன் 

நேத்திரம்போல் தோன்றுமடா வித்தையெல்லாம் 
ஆரப்பா வவனியிலே கொடுக்கப் போறார் 

ஆதியிலே விட்டகுறை யிருந்தாற்கிட்டும் 
சீரப்பா பிசகாது இரண்டு நூலும் 

தேர்ந்தவனே மகாசித்துச் செய்வான் பாரே . 
மதந்தருக்கி மனந்திருகி யுபாயதந்திரம் 

மச்சனென்பேர் அதற்கு முன்பு மறைக்குலத்திற் 
பிறந்திருந்தேன் என் தேசம் மச்சதேசம் 

பிரமனுக்குத் தொண்டு செய்து பிறகுதானே 


( 
4 
) 


TAL TAMIL MANUSCRIPTS 


1691 


அரந்தழைக்க வோதிவைத்தார் வித்தையெல்லாம் 

அவருடைய புண்ணியத்தால் வரையிலேறி 
நிறைந்த சித்தராச்சிராமந்தன்னிற் சென்று 

நிஷ்டையிலே யிருந்து குரு நிலைகண்டோமே . 


( அ ) 


கண்டவுடன் பிடி நாக்கர் அமுதமூட்டிக் 

கண்மணிபோல் வளர்த்தென்னைக் கருணைகூர்ந்து 
அண்டரொடு முனிவர் சபைதன்னிற்கூட்டி 

யாட்படுத்தி யுருவாக்கி வைத்தாரய்யர் 
மண்டலத்தோர்க் கென்னூலைப் பாடச்சொன்னார் 

மவுன குரு தீட்சையொன்று முன்னே பாடிக் 
கொண்டபின்பு எண்ணூற்றெண்பதையும் பாடிக் 

குறியறிய நிகண்டுமொன்றுகூறினேனே . 


வசிய மூலிகை வருமாறு : 
தானென்ற வசியமினிச் சொல்லக்கேளு 

சகல ( தற்கு ( ருக்கு ) மொருமன தாய்த்தன தாய்ப் பண்ணும் 
மானென்ற வெள்ளிமதி திரண்டகன்னி 

வத்திரத்திற் ராமரை நூல் வளையமிட்டு 
ஊனென்ற கவசத்திற் சவமொண்டிட்டு 

உதயாதி தொடங்குகையிற் சூரிவேரை 
நானென்று பிடி ] ( 6 ) ங்கிவந்து கலசத்துள்ளே 

நா ( O ] ( N ) சலமளந்துவிட்டு வேரும்போடே 


போட்டவுடன் வெண்சீலை வேடுகட்டிப் 

புகழாக வெண்சாவலுதிரமூட்டி 
ஆட்டவுடன் அடுப்பின் மேற் கவுத்திவேட்டை 

யடுப்பிலிட்டு முன்வளையம் விளக்கேற்றிக்கொ ( ள் ) 
நீட்டவுடன் ஆவின் நெய்கொண்டெரித்து 

நீர்வற்று மளவுகண்டு நினை வாய்வேட்டை 
கூட்டவுடன் இறக்கி வேட்டையுற்றுப்பாரு 

குருவருளா ( ள் ) புத்துப்போலாடைமீதே . 


ஆடையென்ற புத்துமையை வ O ] (N ) த்து வாங்கி 

அதனுடனே வாசமுள்ள புனுகுசவ்வாது 
வாடையென்ற குங்குமப்பூவிட்டு ஆட்டி 

மகிழ்ந்த கோரோசனையுங் கூடக்கூட்டிப் 
பேடைமயிலாருடனே ( யாசர் சர்ப்பம் ) 

பிறசாதியுள்ளவர்க்கும் பின் னே துக்குங் 
கூடையிலே காரியங்கள் கொள்ளும்போது 

குறியானபிறை நுதலிற் றீட்டிப்பாரே , 
112AL 


1692 


A DESCRIPTIVE CATALOGUE OB 


பாரப்பா பிந்தமைக்குச் சாபமில்லை 

பகையில்ல பேயில்லை பிசாசுமில்லை 
ஆரப்பா திருஷ்டியில்லை யேவலில்லை 

அஞ்ஞானங்களில்லை பில்லியில்லை 
நேரப்பா சகலர்களும் வசியமாவார் 

நின்னுடைய வதனமதிலிட்டுச் சென்றால் 
காரப்பா வசிய மூலிகையைக் கேளு 

கருக்குருவாய் அட்டகர்மஞ் செய்யத்தானே . 


( யஎ ) 


End : 


எணியன்ன வென்றந்தை பிடி நாக்கீசர் 

ஈசரடி பணிந்தேத்தி நந்திகூறு 
வாணிகலை தெரிந்துரைத்த திவை யெண்ணூறு 

வழலையறிந்தெடுத்துரைத்த மச்சன்பாடல் 
காணிபிசகாதபடி கோடி மட்டுங் 

கருத்துள் வைத்துப் பொருடெரிந்து கண்டுதேறி 
ஆணியுரையாணி சித்தர் நூல்களெல்லாம் 

மாட்டுவித்தேனருள் பூமி நாதவித்தே , 


( அள) 


வித்தகத்தோன் பதத்தா ( னே ) ( ணை ) வெளிவிடாதே 

வேதாந்தமனோன்மணித்தாய் பாதத்தா ( னே ) ( ணை ) 
சித்தருக்காமிந்த வெண்ணூறும் பெருநூவப்பா 

சிவஞானந்தங்குகின்ற பெரியோர்க்காகும் 
மத்தொருத்தர் இந்நூலைப்பதனம்பண்ணி 

வைத்தாலும் வாதம் முத்திவாய்க்கும் வாய்க்கும் 
பத்தருக்கும்பாடிவைத்த சதமெட்டான் . 

பதிவாகும் பெரு நூல் ஞானமுற்றே . 


- 


( அளக) 


Colophon ; 

மச்சமுனியையர் பெருநூல் எண்ணூ றும் முற்றும் : தேவிசகாயம் . 


( கு.பு.) - 

இந்நூல் வைத்தியம் இரஸவாதம் அஷ்டகர்மங்கள் ஜாலம் முதலிய பல 
வகை விஷயங்களையும் அறிவுறுத்துகின்றது . இதில் பல்வேறுவகை இலேகி 
யங்களும் , அஞ்சனங்களும் , கண்ணின் வியாதி தொண்ணூற்றாறுக்கும் மரு 
ந்து வகைகளும் , சிலவிஷசிகிச்சைகளும் செவ்வனே விளக்கப்பெற்றுள் 
ளன . நூலாசிரியர் மச்சமுனிவர் என்று தெரிகிறது . இப்பிரதியில் இந்தது 
வின் ( 800 ) எண்ணூறு பாடல்களும் உள்ளன வாதலின் முற்றுமுள்ளது . 
எழுத்துப்பிழைகள் இருக்கின்றன . 


THE TAMIL MANUSCRIPTg 


1893 


No. 1968. மச்சமுனி விவரணம் : 
MACOAMUNI VIVARANAM ., 


Pages , 32. Lines, 6 on a page . 

Begins on fol. 100- ( a ) of the MS . desoribed under No.D. 1490 . 
Contains 3 Kandas, 
Same workas " Maocendra rhiankkalippa described auder No. 1804 . 
of the Descriptive Catalogae of Tanil MSS . Vol , IV . T bis work is 
also known as Macoamuni Kanam Minpukandam vide , R. No. 280 ( 0 ) 
of the Tamil Triennial Catalogue Vol . II . 
( கு - பு ) - 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக்கு 1804 - ஆம் நம்பரில் வந்துள்ள 
‘மச்சேந்திரர் ஞானக்கலிப்பா என்ற நூலேயாகும் ; ஆயினும் பெயர்வேறாக 
இப்பிரதியில் காணப்படுகிறது . இறுபது செய்யுட்கள் வரையிலும் ஒத் 
திருக்கின்றன . இப்பிர தியால் இந்நூலுக்குக் காண்டம் என்ற பிரிவினை 
யுணர்த்தும் விபாகம் ஒன்று உண்டெனத்தெரிகிறது . ஆகவே ( 1 ) தூவ 
காண்டம் , ( 2 ) சூட்சுமகாண்டம் , ( 3 ) காரணகாண்டம் என்ற மூன்றில் அப் 
பிரதியில் ‘ சூட்சுமகாண்டம் என்றும் பிரிவுவரையில் இருக்கிறது . இப்பிரதி 
யிலோ காரணகாண்டம் " என்ற பகுதி அதிகமாக இருக்கின்றது . எழுத்துப் 
பிழை சொற்பிழைகள் மிகஉள . ஏடுகள் 

எடுகள் மிகவுஞ் சிதைவுற்றுச் சில 
முறிந்தும் இருக்கின்றன . இந்தக் காரணகாண்டத்தில் ஞானவிஷயமான 
பிரணவம் கேசரி முதலாயினவற்றை விளக்கியுணர்த்தலால் இதற்கு இவ் 
விவரணம் என்ற பெயர் அமைந்திருக்கின் றது போலும் . இதற்கு “ மச்சமுனி 
ஞானம் மூன்று காண்டம் ” என்ற பெயரும் இருக்கிறது . இப்பெயரான் 
R. 2800. ( 1 ) நம்பரில் ஒரு பிரதி வருணித்துக் கூறியிருக்கிறது . 


No. 1969. ஒளஷத விவரணம் . 

AUŞADHA VIVARANAM . 
Substance , palm - leaf. Size, 10 X 54 inches Pages , 140 , Lines, 8 on 

a page . Character, Tamil . Condition , much injured . Appearance 


Very old . 


Incomplete .. 

Deals with the preparation of medicines for different kinds of 
diseases . Certain Mantras and Yantras (Mystic diagrams considered 
niseful in the practice of medicine) are also to be found herein 
Beginning : 

அம்புவிவக்கு . 
ஊமைப்புற்றுமேல் சிறு பூளையைக் காப்புக்கட்டிக் குளிசமாடிக் 
கச்சையில் இருக்க அம்புசாயும் . வெள்ளி மேல் 

கட்டி 


. 


1694 


A DESORIPTIVE OATALOGUE OF 


* 


செவ்வாய்ககிழமை நாள் காப்புக்கட்டிக் குளிசமாடிக் கச்சைப்புரையில் 
இரு ( று ) த்தவும் . அம்புசாயும் ., வெடி விலக்கு : - விழிமிக்கொழுந்து ஏழு 
கொழுந்து வாய்விடாக்கொழுந்து நாலைக்கச்சைப்புரையிலே போடவும் . 
முனைவாயிலே அடக்கிக்கொள்ளவும் . வெடிசாயும் , படைபண்ணச்செய்தே 
வாய்விடாமலிருக்கவும் : வாய்விட்டால் படும் . 
காய்ச்சலுக்குக்கஷாயம் : - துளசிவேர் ஒருபிடி , வில்வம்வேர் ஒருபிடி 
கஞ்சாங்கோரை சமூலமும் ஒருபிடி , பேய்ப்புடல் சமூலமும் ஒருபிடி , பற் 
பாடகம் ஒருபிடி , சிறுகாஞ்சோறிவேர் ஒருபிடி , நெருஞ்சில்வேர் ஒருபிடி , 
லிஷ்ணுகிராந்திவேர் ஒருபிடி , கடுகு ரோஹிணி இரண்டு விராகனெடை , 
திப்பிலி இரண்டு விராகன் எடை . 


சுரத்துக்கு மருந்து : -வட்டம் , எறும்பட்டைப் பீநாறி இவை இரண்டுங் 
கொண்டு வந்து துவைத்துச் சட்டியில் வறுத்து இரண்டுபடி தண்ணீர் 
வார்த்துக் கடுகு , சுக்கு , பாக்கு , கூடத்தண்ணீரில்போட்டு ஒன்றரைபடி 
தண்ணீராகக் காய்ச்சி மிளகு , சுக்கு , கடுகு , இந்த மூன்றும் அரைத்து 
அந்தத் தண்ணீரில் கூட்டிக்கொடுக்கவும் : இதுக்குப்பத்தியம் : பாலும் 
சோறும் . 


* 


-- நீர்க்கோவைக்கு : 
(5-4.) 

இந்நூலில் குழந்தைகட்கும் பெரியவர்கட்கும் உண்டாகும் மாந்தம் 
முதலிய பல்வகை வியாதிகளுக்குச் செய்யும் வைத்திய முறைகளும் சில 
மந்திரங்களும் யந்திரங்களும் எழுதப்பெற்று இருக்கின்றன . வைத்தியஞ் 
செய்கின்றார்க்கு இது மிகவும் உபயோகமானதென்று தெரிகிறது . ஏடுகள் 
மிகவும் ஒடிந்தும் சிதைந்தும் இருக்கின்றன . படித்தற்கு மிகவுங்கஷ்டமா 
யிருக்கிறது . பிழைகளும் மலிந்திருக்கின்றன . 


No. 1970. சுகபேதித் தைலம் . 

SUKHABHEDIT TAILAM . 
Pages , 2. Lines , 8 on a page . 
Begins on fol . 183 - a of the MS . described ander No. 250 . 
Complete. 

Describes the preparation of a purgative oil . 
Complete. 
Beginning : 

இரஸம் ( விராகனெடை ) 1 கெந்தகம் விராகனெடை 2 நேர்வாளம் 
விராகனெடை 3 வெட்பாலையரிசி விராகனெடை 4 

வை சேரக் கூட்டிக்கள ரிடாக விட்டு மூன்று நாள் நன்றாய் அரைத் 


* 


TAE TAMIL MANUSCRIPTS 


1695 


துக் கொட்டைத் தேங்காயிலிட்டு வெய்யிலிலே ஐந்து நாள் கிடக்கவிட்டு 
எடுக்கத்தைலம் வீழும் : 


End : 


இந்த மருந்து ( உபயோகிக்குமாறு) ; -- மல்லிகைப் பூப்பந்துகட்டி அதில் 
கால்பணவெடை தைலம் தடவிப் பத்து தரம் முசர்ந்தால் பத்து தரங் 
கழியும் : 
இதுவெகு சோதனைகண்டது . இராசாக்கள் மெச்சிய தைலமாகும் . 


முற்றும் , 
( த -பு . ) - 

இது வைத்தியத்தைச் சார்ந்து இரஸம் கந்தகம் முதலான பதினொருவகை 
மருந்து சாக்குகளால் சுகமாகப் பேதியாவதற்குத் தயாரிக்கும் ஓர் அற்புத 
தைலமுறையை வசனத்தால் உணர்த்துகின்றது ; முற்றும் உள்ளது : எழுத்துப் 
பிழையுள்ளது . 


No.1971 . சுரோணிதக்கட்டுக்கு விளக்கெண்ணெய் வைப்பு 

முறை . 


ŚUROŅITAKKATTUKKU VILAKKEŅŅEY VAIPPU MURAI 
Pages , 2. - Lines , 8 on a page . 

Begins on fol . 117 - a of the MS . described ander No. 1214 . 
Complete . 

On the preparation of a medicine for curing a certain kind of 
menstrual disorder . 


Beginning : 

சுக்கு , திப்பிலி , மிளகு, சாதிக்காய் , கிராம்பு , ஏலம் , அதிமதுரம் , இலவங் 
கப்பட்டை , கற்கடகச் சிங்கி , கடுகுரோகிணி தான்றிக்காய் 


End : 


நேர்வாளம் கருசிலாங்கண்ணிப்பாலிலே அவித்துக்கொள்ளவும் , புளித் 
தக்காடியில் சுத்திபண்ணிக்கொள்ளவும் , எலுமிச்சம் பழத்தில் சுத்தி 
பண்ணிக்கொள்ளவும் . 


( த-4.) - 


து மாதர்கட்குரிய வைத்தியமொன்றைக் கூறுவது . இரண்டேடுகளில் 
எழுதியுள்ளது . முற்றுமிருக்கிறது . 


1696 


A DESCRIPTIVE CATALOGUE Oİ 


No. 1972. பாலவைத்தியம் முதலியன . 

BALAVAIDDIYAM MUDALIYANA . 
Substance, palm -leaf. Size, 15 x 1 inches. Pages, 446. Lines , on 

page . Character , Tamil . Condition , much injared . Appearance, 


Very old . 


. 


. 


. 


. 


Complete. 

Deals with the preparation of certain medicines especially medicines 
for curing barrenness in women , for preserving the child in the 
womb, for preventing miscarriage and for curing certain diseases of 
elderly people.. 
Beginning : 
ய் வேர் ஸ்நாநதினம் பாலு . 

கொள்ளப் பிள்ளை 
யுண்டாம் . 

பாலுடன் கொள்ளப் பிள்ளையுண் 
டாம் , மணத்தக்காளிச்சாறு 

மலடி 
யானவள் ஸ்நாநதினம் கொள்ளப் பிள்ளையுண்டாகும் . 
நறுந்தாளியிலை எண்ணெயுடன் அரைத்து வெல்லங்கூட்டி , 

( அ ) த் திமேற்புல்லூறியாவது அரசுமேல் புல்லூறியாவது பாலு 
டன் 

ப்ரிம்மிகிருதம் , - பிரிம்மியிலைச்சாறு சிவதை 
( ச்சாறு ) ( வேர் ) விளங்கம் த்ரிபலம் கொன்றை வேர்ப்பட்டை , . 

இந்து 
திப்பிலி மூலம் இ [ து ]( வை ) பிரம்மிச்சாற்றில் அரைத்து 
க்கரைத்து 

பிசாசுவிடும் . பிள்ளையுண்டாகும் 

வஜ்ரக்ருதம் : -புத்ர ஜீவிப்பட்டை 
சீந்தில் கண்டு பொங்கி குறிஞ்சா- சிறுகுறிஞ்சா கழற்கோடி 
வேர் , சத்தி 

இடித்துக் கிஷாயமிட்டுத் 

தண்ணீர் 
விட்டான் சாறு கூட்டி பால் நெய் , 

பழச்சாறு கூட்டிக் 
கோமூத்திரம் கூட்டி அதிமதுரம் பஞ்சகோலம் மிளகு திரிபலம் , 


. 


. 


. 


. 


. 


. 


. 


. 


வாதபித்த சிவேஷ்மங்கள் கர்ப்பாசயத்திவேப்ரகோபித்துப் பூர்வஜந்மத்தில் 
செய்தபாபத்தினாலே , பிள்ளையுண்டானாலும் நாலு மூன்று மாஸத்தில் 
விழுந்து போம் , , 

மாஞ்சிஷ்டி அமுக்கிறாவேர் பெருங்குமிழம்வேர் பேராமுட்டிவேர் 
புத்ரசீவிவேர்ப்பட்டை திரிபலம் இவை கஷாயமிட்டுத்தண்ணீர் விட்டான் 
சாறுங்கூட்டி மாஞ்சிட்டி கோஷ்டம் தேவதாரம் வசம்பு இரண்டு மஞ்சள் 
அதிமதுரம் கருஞ்சீரகம் கடுகுரோஹணி திருகுப்பாலை செம்மரத்தம்பூ 
விளாமிச்சம் முடிவாழம் திராக்ஷா கர்ச்சூரம் நெய்பால் . 
ஷம் யோனிதோஷம் பிள்ளைவிழுந்து போகிறதும் உடம் பெரிப்பும் பிர 
மேகம் கூச்சரம் அஸ்திஸ்ராவம் (பிள்ளை ) வளர்ந்து செத்துப்போகிறது 
பிள்ளையுண்டானால் கைப்பிள்ளையிளைத்துச் செத்துப்போகிறதும் தீரும், 


End : 

சஞ்சீவிரஸம் : வா தசுரத்துக்கு : -நாவி க , சாதிலிங்கம் க, திப்பலி . , 
சுக்கு இவை எல்லாம் எலுமிச்சம் பழச்சாற்ற 

எலுமிச்சம் பழச்சாற்றில் அரைத்துச் சிறுபயறு 


THE TAMIL MANUSCRIPTS 


1697 


பிரமாணம் உண்டைபண்ணி வெந்நீரில் கொடுக்கவும் . இதுக்குப் பத்தியம் ; 
விளாவிலை தண்ணீர்ற் காய்ச்சித்த ( ளை ) ( ழை ) யெடுத்துப் போட்டு அதில் 
அரிசிபோட்டுக் கஞ்சி காய்ச்சிக்கொடுக்கவும் , தேன் ஈ கடியாமல் கஞ்சாங் 
கோறைச்சாறு உடம்புக்குத் தடவிக்கொண்டு 


( கு - பு .) 

இந்த நூல், மலடிளுக்குப் பிள்ளையுண்டாம் மருந்துமுறையையும் 
கருப்பத்திலே சிசுவைச் சரியாகக்காக்கும் விதத்தையும் , பிறந்த சிசுக்கள் 
இறக்காமல் காக்குமாற்றையும் , இன்னும் பெரியவர்கட்குண்டாம் பலவேறு 
நோய்களை நீக்கற்குரிய சிறந்த ஒளஷதமுறையையும் , சிலவற்றுக்கு இரட்சை 
யெழுதிக்கட்டுந்திறனையும் , இன்னும் இன்னோரன்னபல விஷயங்களையும் 
எளிய தமிழ் நடையில் வசனத்தான் அமைந்து விளக்குகின்றது , இது 
சிறந்த வைத்தியர் ஒருவர் தம்மனுபவத்திற் கையாண்ட முரையை எழுதி 
வைத்தது எனப்புலப்படுகிறது ; ஏடுகள் முழுமையும் சிலசெல்லரித்தும் 
முறிந்தும் , சிதைந்துமுள்ளன : பிழைகளும் மலிந்துள்ளன . 

சிவலிடம் 
படிக்கவும் முடியவில்லை . 


No. 1973. பாலசிகிச்சை (பாலவைத்தியம் முதலியன ) . 
BALACIKICCAI ( BALAVAIDDIYAM MUDALIYANA ). 
Sabstance , paper . Size , 13 } x 8 ; inobes . Pages, 173. Line8 , 23 on 

& page . Character , Tamil . Condition , fair . Appearance , old . 
Complete. 

Same work as the above ; it appears to have been copied from the 
previous manuscript. 
( த - பு .) 

இந்நூல் முன்பிரதியைப்பார்த்து எழுதிவைத்ததெனத் தெரிகின்றது ; 
ஆயினும் எழுதின முறையத்தணை நன்றாயில்லை ; பிழைகள் பொதிந்து 
கிடக்கின்றன ; அப்பிரதியில் முதலிலே இது பொழுதுகாணப்பெறாத சில - 
வாக்கியங்கள் இப்பிரதியிற் காணப்படுகின்றன : அவ்வாக்கியங்கள் அடங்கிய 
இரண்டொரு ஏடுகள் கிழிந்துவிட்டன போலும் ; அவை தவிர்த்து அதி 
லுள்ள பாகம் வரையிலும் இப்பிரதியிலும் இருக்கின்றது , 


No. 1974. தைல முறைகள் . 

TAILA MURAIKAL . 
Pages , 19. Lines, 7 on a page . 

Begins on fol. 166 a of the MS. described under No. D. 1957 , 
Incomplete. 

Similar to the work described under No. R. 203 ( a ) of the 
Tamil Triennial Catalogue Vol . II . Deals with the preparation of 
various kinds of medicinal oils together with their ourative properties. 


1698 


À DESORIPTIVE CATALOGUÉ OB 


Beginning : 

சீரகத்தைவம் . 
பாரப்பா சீரகமிரண்பெடியே வாங்கிப் 

பதமாகத் தானிடித்துப் பதக்குத் தண்ணீர் போட்டுச 
சீரப்பா வெட்டொன்றாய்ச் சிறுக்கக் காய்ச்சித் 

தெளிவாகக்கஷாயத்தி வெள்ளெண்ணெய்படி சரியாய்விட்டு 
காரப்பா கார்நெல்லரிசி பலந்தானிரண்டு 

கஷாயம் விட்டரைத்ததனை வாங்கிக்கொண்டு 
ஓரப்பா ( மிள ) ( மெழு ) குபதமாக வாங்கி 
இயல்பாக மு [ y ] ( ழு ) கிவரக் குணத்தைக்கேளு 

வில்வவேர் தயிலம் . 
சாந்தமாய் வில்வவேர் தைலங்கேளு 

தானான வில்வவேர் பலந்தான்பத்து 
பாந்தமாயிடித்ததனைப் பதக்கு நீரிற் 

பருவமாய்க்காய்ச்சி யெட்டொன்றாக்கி 
மொந்தையெண்ணெய் நாழிவிட்டுச் சந்தணமோ பலந்தான் 

புகழாகக் கிஷாயத் திவரைத்துப்போட்டு 
வாய்ந்தவொரு மெழுகுபொல் வடித்துக்கொண்டு 

( 
வாகாகிமுழுகிவர வளமைகேளே 
வளமையுடன் முழுகிவாப் பித்தம் போகும் 

வரிசை ( பிறமெய்புபு ) ( பெறமெய்யிலு ) ள்ள வுஷ்ணம்போகும் 
இளமைபெற வாக்குவிக்கும் மேகம் போகும் 

இருகண்ணுந்தெளிவு தரும் இரும்பல் தீரும் 


( 
உ 
) 


End : 

நிகழ்த்துகிறேன் மண்டையிடி சூலை வாதம் 

நிலைகெட்டபீனிசங்கள் போமெய்ப்பிளைப்பு 
களஞ்சிரென சூலையொடு வந்த வாய்வு 

கால்கடுப்பும் நெஞ்செரிவு மெய்நோயெல்லாம் 
தேகத்தில் நாடாமல் ஓடிப்போகும் 

செம்முள்ளியெண்ணெய்தனைச் செப்புவேனே . 
( கு-4. ) - 

சிறுபாகமாகிய இது , பல்வேறு நோய்களையும் வேரோ 
டொழித்தற்குரிய பலதைலங்கள் வைக்கும் முறையை நன்குதெரிவிப்பது . 
இதில் உள்ள தைலங்கள் .- ( 1 ) சீரகதைலம் , ( 2 ) மேகதைலம் , ( 3 ) வில்வவேர் 
தைலம் , ( 4 ) வேங்கைப்பட்டைத்தைலம் , ( 5 ) வேம்பின்தைலம் , ( 6 ) கொடி 
வேலி வேர், தைலம் ( 7 ) நத்தைசூரித்தைலம் , ( 8 ) கீழ்வாய் நெல்லித் தைலம் , 
( 9 ) சங்கவேர் தைலம் , ( 10 ) அமுக்கிராத் தைலம் , ( 11 ) செம்முள்ளித்தைலம் 
என்றிவைகளாகும் ; இன்ன நூலைச் சார்ந்ததென்றும் இத்துணைப்பாடல்கள் 
என்றும் ஆசிரியர் இன்னார் என்றும் சிறிதும் தெரியவில்லை . இப்பிரதியில் 
பாடல்களுடைய எண்கள் கூட எழுதப்பெறவில்லை . பிழையுள் . 


ஒரு நூலின் 


THB TAMİL MANOSCRIPTS 


1699 


No. 1975. விசுவாமித்திர வாக்யம் : ( வைத்தியக் களஞ்சியம் .) 
VIŚUVĀMITTIRA VĀKYAM (VAIDDIYAKKAĻANJIYAM ). 
Pages , 288. Lines, 6 on a page , 

Begins on fol . 1 - a . of the MS . described under D. No. 1917 . 

Explains, in prose , the process of peparing certain medioinal oils , 
powders, electuaries , etc. , and the diseases cured by them . This work 
is also called " Vaiddiyakkalanjiyam and is probably based on a 
medical treatise attributed to the sage Viśvāmitra . 

Complete.. 
Beginning : 

ஹரி : ஓம் : விசுவாமித்திரஸ்வாமி வாக்கியம் , 

சரக்கு வைப்பு நன்றாக : 
சுத்தி பண்ணின செம்பரைப்பொடி பலம் மரு , துருசு பலம் ரு , வெங் 
காரம் பலம் கூ . , சீனாக்காரம் பலம் ச , நவச்சாரம் பலம் உ , இந்துப்புப் பவம் 
உ , கல்லுப்பு பலம் உ , சுத்த ரஸம் பலம் உ , வெடியுப்புச் சுண்ணம் பலம் 
ங இவையெல்லாங்கூட்டிக் கலுவத்திலிட்டு மகாவன்னித் திராவகம் விட்டு 
நாலு சாமம் அரைத்து உலர்த்திக் காசிக்குப்பிக்கு மூன்று சீலை மண் செய்து 
அதில் அடைத்துக் குப்பியின் வாயை மூடி வாலுகேந்திரத்தில் பதினாறு 
சாமம் எரிக்க . ஆவாரம் விறகு கொண்டு நாலு சாமம் எரித்துச் சாங்க 
சீதளமானால் அதை யெடுத்துக் குப்பியைத் தட்டிப் பார்த்தால் தாம்பிரக் 
கட்டிபோலே உறைஞ்சு இருக்கும் . நல்ல செம்புபோலே இருக்கும் . 
தொழிலுக்காகும் . 


End :: 

மூலத்துக்கு இலேகியம் . 
கருஞ்சீரகம் , நற்சீரகம் , கோஷ்டம் , கொடிசைப் பாளைப் பாலை ப் பட்டை , 
சதகுப்பி , ஆனைத் திப்பிலி, இலவங்கம் , நாகப்பூ இவைகட்கு வகைக்குப் பலம் 
இரண்டு கொண்டு இவைகளைச் சூரணித்து இதுக்குச் சமன் சிவதை வேர்ச் 
சூரணங் கூட்டிச் சர்க்கரைப் பலம் 20 , தேன் படி கால் ( வ ) இவையெல் 
லாங்கூட்டியிழைத்து இலேகியமாக்கி வைத்து அந்திசந்தி வேளைக்கு வரா 
கன் எடை விஹிதம் பத்து நாள் கொடுக்கவும் , பன்னிரண்டு வகை மூலம் , 
பித்தவாய்வு , அக்கினிமந்தம் , அசீர்ணவாயு சுரங்கள் முதலியவை தீரும் . 
இச்சாபத்தியம் : இதுவும் , அந்நோய்க்கு மருந்தாகும் ; கருணைக்கிழங்கு 
பலம் 5 , மேல் பூரணி சீவிக் கல்லுரலில் இடித்து , நல்லவெல்வம் பவம் 5 
கூடப்போட்டு இடித்து இலேகியமான போது எடுத்து அந்தி சந்தி வேளைக்கு 
நெல்லிக்காயளவு பத்து நாட்கள் கொள்ள மூலந் தீர்ந்து மூலச்சூடு தணியும் . 
( சூ - பு ) - 
இந்நூல் வைத் திய விஷயமானது . இதில் சரக்குவைப்பு முறைகளும் , 

. 
பலவகை இலேகியங்களும் , தைலங்களும் , பல சூரணங்களும் வசந நடை 


1700 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


யால் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன . நூன் முகத்தில் லிசுவாமித்திர 
வாக்கியம் என்றும், வைத்தியக் களஞ்சியம் என்றுங் குறித்திருக்கிறபடி 
யால் இது விசுவாமித்திரரது வைத்தியத்தைத் தழுவி வசனத்தில் எழுதப் 
பெற்றதெனவும் , இதற்கு வைத்தியக் களஞ்சியம் , என மற்றொரு பெயரும் 
உண்டென்றும் விளங்குகிறது , முற்றுப் பெற்றதென்றே சொல்லலாம் . 


( 
க 
) 


No.1977 . வைத்திய நூல் . 

VAIDDIYA NUL . 
Pages, 72 , Lines , 8 on 8 page , 

Begias on fol . 130 - a , of the MS , described under D. No. 1957. 
A work in verge on medicine similar to the one described above . 

Complete. 
Beginning :: 

வாகடமே மகாமுனிவர் (வகு ) த்தபடியே பார்க்க 
தேகமழியாது செப்பினோமே - யூகம்போல் 
ஒன்று விட்டொன்னொன்றைக் கீழேறி விட்டாலாகாசி ? 
சென்றறிந்து பார்த்தால் செயம் . 
காசக்கிச்சை வைத்துக் கண்டபடியே மறிந் 
தாசைவைத்து செய்தக்காவாகுமே -- வேசையென 
வந்ததை வசமாக்கி மடிப்பாகப் பாராமல் 
சிந்தை வைத்துச் செய்தால் திறம் , 
திறமாகப் பண்டிதங்கள் செய்வதற்குப் புண்ணியமாம 
பரமபத முண்டு பலனுண்டாம் - கிருப 
ஆராகிலுஞ் செய்து அகத்தியமாய் நடத்து ? 
குருவே துணை யுண்டாகவும் : 

பூரிகாதைலம் : 
பூரியா தைலந்தன்னைப் புலத்தியா சொல்லக்கேளு 
வீரிய விலவம்பட்டை விளம்பினேன் பல நூறப்பா 
காரிய கண்டங்கத்திரி கறிமுள்ளி நொச்சியோடு 
சீரிய வமுக்கிராவுஞ் சித்திர மூலங்கட்டே . 

( க ) 
கூட்டு பாதிரி நன்னாரி கூவினஞ் சீந்திதூதி 
நாட்டுச்சாறணை ராமிச்சு நல்ல சிற்றாமணக்கும் 
பூட்டு முப்புரமெரித்தான் புகழ்வேம்பு எருக்கினோம் 

நீட்டு சிற்றாமுட்டிவேர் நிலக்குமிழ் முடக்கற்றானே . 
Fnd :: 


( 
4 
) 


( 
உ 
) 


. 


எத்திற்றி ) யதை மூன்று தீயை மூட்டி . 

யெடுத்தாறி தாலானாள் எடுத்துக்கொண்டு 
மாற்றியதில் நாயியொன்று திப்பிலியின் மூலம் 

வகைக்கொன்று பலமொன்று மூன்றுபலத்துக் ? 


THE TAMIL MANUSCRIPTS 


1701 


சேற்றியே செந்தூரங் கலுவத் திட்டுத் 

திறமான வெள்ளுள்ளி தைலத்தாட்டு 
ஆற்றியே குன்றியெடை குளிகை செய்து 

அப்பனே யனுபானந்துளசிச் சாறே . 


சாறுகொண்டு குளிகையிடச் சன்னி போகும் 

தளர்வாதஞ் சேத்துமமு முண்ணிமுட்சை 
வீறுகொண்ட தழல்வாதம் முகவாதசன்னி 

மகோதரமும் பீலிகையும் அகவை வேர்ப்பு 
வேறுகொண்ட மறைந்தோடும் பூபதியைக்கண்டால் 
மேலான பூபதி( 4 ] ( J ) ன்விபரந்தானே . 

( ளயாக : 
ற்றும் : 
( த - பு . ) -- 

இம்மருத்துவ நூல் , அநேக மருந்துகள் வைக்கும் . முறையை நன்றாக 
விளக்குவது . நூற்றுப்பதினாறு பாடல்களாவ் அமைந்துள்ளது . 

இதன் 
முகத்திலும் இறுதியிலும் இயற்றியவர் இன்னாரென்றுக் குறிக்கப்படாமல் 
இருப்பதால் இன்னாரெனத் தெரியவில்லை . இந்நூலின் பாடல்களும் இத் 
துணையனவெனத் தெரியவில்லை . 


No. 1976. வைத்திய நூல் . 

VAIDDIYANUL .. 
Substance , palm - leaf . Size, 141 x 1 ) inohes . Pages , 10 . Lines , 9 on 

a page . Character , Tamil . Condition , mach injured . Appearance , 
old . 
Incomplete. 

Similar to the work described under R. No. 942 (i ). The method 
of ouring diseases is described herein . The name of the author is 
not given . 
Beginning : 

: 


வந்திடுமந்தமில் ? வாதம் நாலும் அடுத்திடும் பித்தமாறும் , 
வந்திடுஞ் சிலேட்டுமம் பத்தும் அநாதியாய் வகுத்ததாமே . ( க ) 
பையரவல் குன்மாதே பாருள் ளோர் க [ ளி ] (N ) ந்த நீரில் 
கையிலே யெண்ணெய் வாங்கிக் க ( ழி ) ந்தநீர் தன்னிற்குத்தில் 
மையுற மேனி யொத்து வட்டஞ் செய்திருக்குமாகில் 
ஐயுறு நீர தாகும் அல்லதாய்ப் பித்தமரமே . 
மூளையும் நிணமும்போல முதிர்ந்த சுக்கிலமும் போல 
நீளிய நரம்புபோல நீரிலே தோன்றுமாகில் 
ஆளெறிவேலுங் கோலு ( ங் ) மனங்கனைக் காயுவீராய் 
வாளையும் வென்ற கண்ணாய் வாதமும் நான்கதாமே 

(கக) 


( 
ய 
) 


1702 


A DESCRIPTIVE OATALOGUE OF 


உதிரமுங் கடுப்பு முப்பு முவருடன் புளியுஞ்சாலச் 
சதிரழிந்துடலம் நொந்து தலை சுழன் றிருக்குமாகில் 
முதிரவே கிறுகிறுத்து மூர்ச்சி தமாகிப் பித்தம் 
பொதுமகள் அன்பு போலப் போவதும் வருவதாலே. 


( கடீ ) 


. 


ஈயங் காந்தமிங்குலிக மிவைதாம் நாற்கழஞ்சோரொன்று 
சேய சட்டிதனை வைத்துச் சிவக்கக்காய்ச்சி யகைவறுத்துச் 
செய்ய குளிகை யிருபத்தொன்ரைச் சிறந்தமோர் வார்த்தரைத்து 

( தவப் 
பையமோரில் ஓருண்டை பரிந்து குடிக்கவல்லீராய் 
நையமுட்டுக் காவேரி நடுக்கக் கட்டு மணையிது வே . 

( ருய) 
சமூலமோரி தழ்த்தாமரையுதாவுங் குளிர்தாமரை வித்தும் 

மூலம் நல்ல பிண்ணாக்குந் நத்தையிறைச் 

( துவரையொடு 
வமூவமான விவையைந்தும் மடங்கவுவத்திப் பொடி செய்து 
மமுலவிதான மிதிற்சேர்த்து மோரிற் குடிக்கவல்லீராக்க ? 

மமூலமான நீரிழிவு முடனேவற்று முண்மையிதே . (ருக) 
( கு - பு . ) - 

இவ்வைத்திய நூல் , வாதபித்த சிலேட்டுமக்களுடைய உட்பிரிவுகளையும் 
அவையிற்றின் குணக்குறிகளையும் அவற்றால் உண்டாம் பல்வேறு நோய்களை 
யும் அவைகளை நீக்கற் குரிய சில மருந்து முறைகளையும் நன்கு செய்யுள் 
வகையால் விளக்கிப் போருகிறது . ( 1--9 ) ஆன பாடல்கள் இப்பிரதியில் 
இல்லை , அவை யெழுதின எடுகள் கிழிந்து போயின போலும் ; இறுதியி 
லும் 51 - ஆவது பாடல் வரையுமே எழுதியுள்ளது ; முற்றுப்பெறவில்லை 
என்று தெரிகிறது . . இந்நூலுக்கு இத்துணைச் செய்யுள் என்றும் இன்னார் 
இயற்றினார் என்பதும் ஒரு சிறிதும் புலப்படவில்லை . முதல் எடு நூனியில் 
முறிந்து போயுள்ளது . பிழைகள் மலிந்திருக்கின்றன . மகடூஉ முன்னிலைத் 
தாய் அமைந்துள்ளது . 


No. 1978. வைத்திய நூல் வசனம் . 

VAIDYANUL VACANAM . 
Pages , 152. Lines , 6 on a page . 

Inoomplete . 
Begins on fol. 169a of the MS ., described ander No. 534 . 

Gives in prose the method of preparing suitable medicines for 
caring various kinds of diseases. 
Beginning : 

வைத்திய நூல் : 
தொப்பைய னருள் சிந்துரக் ( கு ) ( க )ண்டனே ] னைக் ) 
கப்பரைக் கையனைக் கபாலிதன் மைந்தனை 
முப்பழத் தோடுதேன் அவல் சர்க்கபிரக் ? 
கப்புவானைக் கை தொழாய் நெஞ்சமே . 


* 


THE TAMIL MANUSORIPTS 


1703 


. 


. 


. 


னெடை , 


மிளகாணைப்பட்டை , ( ஆயில் ] ( அகில் ) பட்டை , பொரிவிளாப்பட்ல ட , பேரா 
மூட்டிவேர் , குட்டிப்( பெரா ( பலாப்பட்டை , கொடிவேலி , காட்டு முருங்கைப் 
பட்டை , தூது வளைவேர் , உத்தாமணிவேர் , பூனைக்காஞ்சோரிவேர் , முக்கா 
வாளை , நிலவேம்பு , வேப்பம்பட்டை , மூக்கத்தாரிவேர் , முள்ளிச்சுண்டவேர் , 
முள்ளு முருக்கம்பட்டை , விசிறிவேர் , நீலிவேர் , ஆதொண்டம் வேர் , மாவிலங் 
கம்பட்டை , சிறுகளாவேர் , புங்கம்வேர் , சங்கங்குப்பி சமூலமும் , தூதுவளை 
வேர் , மூக்குரட்டைவேர் , சத்திசார்வளைவேர் , சிற்றாமணக்கம் வேர் , இலுப்பப் 
பட்டை , வட்டகிலுகிலுப்பைவேர் , 

வேர் , வில்வப்பத்திரிவேர் , 
முருக்கம்பட்டை , புலிதடக்கம்பட்டை , எருக்கம்பட்டை , சிறுநெருஞ்சில்வேர் , 
கொட்டைக்கரந்தை, சிகப்பு கொண்டுவந்து உலர்த்தியிடித்துக்கொண்டு 
வஸ்த்திரகாயம் பண்ணிக் கந்தகவகை ? பண்ணின பொடி ? மூன்று பங்கு 
செலவு ஓரு பங்குமாய்க் கூட்டவும் . தசாவர பலம் ஒன்று , திப்பிலி 
பவம் ( க ) , ஓமம் ( க ) , பலம் கஸ்தூரிமஞ்சள் ( க ) , பலம் ஒன்று , கண்டு 
பெரங்கி பலம் ( க ) , பறங்கிப்பட்டை பலம் ( க ) , ஆக வகை எழுங்கூட்டித் 
தின்னவும் . 

வெண்பனம் பட்டையைக்கொண்டுவந்து அரைத்து வெந் 
நீரிற் குடிக்கவும் . 

சகல சுரத்துக்கும் மருந்து . - கடுக்காய் வராகன் எடை , தானிக்காய் 
வராகனெடை , 

நெல்லிப்பருப்பு வராகனெடை , கடு ( க )ம்மூன்று வராக 

நாபி வராகனெடை , இரதம் வராகனெடை , கந்தகம் வராக 
னெடை , தாளகம் வராகனெடை , வெங்காரம் வராகனெடை , நேர்வாளம் 
இரண்டு வராகனெடை இவையெல்லாம் இஞ்சிச்சாற்றில் அரைத்துக் குன்றி 
மணிப் பிரமாணம் உண்டைபண்ணி நிழல் உலர்த்தலாய் உலர்த்திச் சகல 
காய்ச்சல்களுக்கும் சந்நிபாதத்துக்கும் இரண்டு ( மாத்தினர ) இஞ்சிச்சாற் 
றில் கொடுக்கவும் . பத்தியம்- தினையரிசிக் கஞ்சி வார்க்கவும் இந்தப்படி 
எழுநாள் கொடுக்க திரும் , 

சன்னிக்குக் கலிக்கம் ; - தானிக்காய்ப்பருப்பு , கடுக்காய்பருப்பு , சைந் 
தவ வவணம் , பெருங்காயம் , சுக்கு , மிளகு , திப்பிலி இவை சமம் கூட்டி 
கோவின் மூத்திரத்தில் அரைத்து உண்டைபண்ணி நிழல் உலர்த்தலாய் 
உலர்த்தி எலுமிச்சம்பழத்திலாவது முலைப்பாலிலாவது காடியிலாவது 
உரைத்துக் கண்ணிலிடச் சன்னி தீரும் . சகல தோஷம் திரும் . காய்ச்சல் 
விடும் : 
End :: 

குளிகை மிளகுப்பிரமாணம் பண்ணி 
உலர்த்தி ஒரு குளிகை உரைத்துத் தொப்புளிற் தடவப் பேதியாம் ; சீதம் 
விமும் ; நிற்கவேண்டும் என்றால் சந்தணம் உரைத்துப் பூசவும் . 
மருந்து .-- ஆடு தின்னாப்பாளை மூன்று சேர் . 

* . ? நாழியுப்பு ஒரு 
குடுவையிலேயிட்டு அடுப்புமேலே மூன்று நாள் இருக்கவிட்டுப் பிற்கு எடுத்து 
இடித்துத் தெள்ளிக்கொண்டு மிகுந்த கப்பியையும் அப்படித்தானே 
தெள்ளிக்கொண்டு இத்தோடே இரண்டு வராகனெடை . பெருங்காயம் 
பொடி செய்து உ [ r ] { p ) வுபண்ணி இரண்டு வராகனெடை பொடியும் 
தண்ணீரில் கொப்பிளித்து விழுங்கவும் . மேகச்சூலை , வாதச்சூலை , பக்கச் 
சூலைகள் ( வழித்தில்ளு ) ( வயிற்றில் ) உள்ள வியாதிகள் எல்லாம் தீரும் . 
அடுப்பில் மூன்று நாள் எரிக்கப் பஸ்மம் ஆம் . அந்தக்கிரியை இந்தப் 
படிச் செய்யவும் ? 


. 


. 


1704 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


சங்கம் வேர் உ ( பலம் இரண்டு ) கட்டுக்கொடி பலம் இரண்டு வெள்ளைக் 
( று )( டு ) கு பலம் இரண்டு. வெட்டிவேர் பலம் இரண்டு , கொத்துமல்லி 

* இவையெல்லாம் . 


. 


னுபவ 


( இ - பு ) - 
வ்வைத்திய நூல் 

வைத்தியம் போன்று 

வசனத்தான் 
அமைந்து பல பிணிகளுடைய பெயர்களையும் அவைகளுக்குரிய ஔஷதி 
முறைகளையும் எளிய நடையில் நன்கு விளக்குகின்றது . அதிக எழுத்துப் 
பிழைகளுடன் காணப்படுகிறது . இதனை எழுதிவைத்தவர் இன்னார் 
என்று விளங்கவில்லை . ஏடுகள் பல செல்லரிப்புண்டும் முறிந்தும் இருக் 


கின்றன . 


| 


No. 1979. வைத்திய ஸங்கிரகம் . 

VAIDDIYASANGIRAHAM . 
Substance , palm - leaf . Size, 16 x 1 , inches . Pages , 108. Lines , 8 on a 

page . Character , Tamil . Condition , mach injured , Appearance, 
old .. 
Incomplete. 

Begins on fol. la . The other work herein is Nayanavidhi or 
Kaņvaidyam 37a . 

Similar to the work described above. The ahtedotal medicines 
and Mantras for curing certain poisonous bites and the medicines for 
caring 96 kinds of eye -diseases are also desoribed herein . 
Beginning : 

வைத்தியஸங்கிரஹம் வசனம்.. 

பாலக்கிரி ( கை ) யை , 
பிள்ளைபிறந்த யஉ நாளி ( ல் ] ( லும் ) , யஉ மாத( தையி ( த்தி ) லும் , உ வரு 
ஷத்தி [ J ] லும் அ ( க ) ம்படி யென்னும் பேய் அணையும் . அதின் குணம் 
நாய்கடிக்கும், வயிறுகழியும் , வெதும்பும் , குளிரும் , கண்குத றிநோம் , பல 
காலும் விடும் கண் விழியாது , வயிறுகழியும் . அதுக்குப்புலி -உளு 
த்தஞ்சோறும் , தயிரும், (ரு ) உழக்கு அரிசி பொங்கி ( ரு ) கறி , பிண்ணாக்கு 
இவைகள் புத்தகலிலிட்டு ஐயனார் காடு காள ? தோட்டத்திலே மாலை நேரம் 
வைக்கத்தீரும் ; யந்திரம் கோ பலியிட்டுக் கட்டவும் . யந்திரம் - 


. 


* 


கு [ N ] ( O )தோஷத்தின் குணம்.-- பிள்ளை யிளைத்துப் போகும் , வாந்திபண் 
ணும் , உச்சிக் குழிவிழும் , வயிறு தண்ணீராகக் கழியும், கண் வளையமிட்டு 
இருக்கும் , உள் விழுந்திருக்கும் . பிள்ளை மெத்தவும் இளைத்துப்போம் . இது 
கு [ N ) ( ளி )தோஷத்தின் குணம் ஆகும் , இதற்குப் பரிமாரம்- முடக்கற்றான் 
வேர் பி ( டி ] ( 6 ) ங்கிக் குளிசமாடிக் கட்டவும் , சங்கிலை , விடத்தேர் இலை , சிறு 
புள்ளடியிலை , விளாவிலை, பலாவிலை இந்த ஐந்து வகை இலையுங் காடிவார்த்து 


THE TAMIL MANVSURITIS 


1705 


அரைத்துக் குளி தோஷமான பிள்ளையின் உடம்பிவே 

நங்கிட்டு 
வெந்நீர் வார்க்கவும் . ( பின்னர் ) எருமைக்கொம்பைச் சீவிப் புகையிடவும் , 
கோழி பலியிட்டுக் காட்டு மல்லிகை வேர் பிடுங்கிக் குளிசமாடிக் கட்டவும் , 


* 


பேய் நாய்கடிக்கு மருந்து , --விளி? விரை அரைத்துப் பழம் மோரில் குடிக் 
கவும் , வேறு - முதளைப் பல்லும் நாயின் எலும்பும் உரைத்துக் கண்ணி 
லிட மேலே துவலை விட 


. 


பாம்பு விஷம் தீண்டினால் மருந்து.- பச்சைப்பாம்பு உலர்த்திப் 
செய்து கூட கழற்சிவேருங் கூட்டி வைத்துக்கொண்டு பாம்பு விஷமானால் 
உள்ளே கொள்ளவும் ) மருந்து விழுந்தால் நாசியில் குழல்வைத்துத் 
மீளும் . வேறு - எருக்கம்பாலில் பனைவெல்லங் குழைத்து விழுங்க 
மீளும் . வேறு -- பசுவின் நெய் காய்ச்சி மிளகு பொடிசெய்து போட்டுத் 
தூவிக்குடிக்க மாறும் . வேறு -- இலுப்பைப் புண்ணாக்குப் பொடிசெய்து 
பசுவின் நெய்யில் கொடுக்க மாறும் . 


End : 


வெறிப்பைத்தியத்துக்கும் ஞானப்பைத்தியத்துக்கும் மருந்து .-- கத்தா 
மூஞ்சாறு ( ச ) , நரிப்பயிற்றினிவைச்சாறு , எருமையல் குற்சாறு ( உ), தண்ணீர் 
விட்டான் கிழங்குச்சாறு ( ச ) , நிலப்பாதிரிச்சாறு ( உ ) , கார்ப்பு ( புளிப்புத் 
தவிர்த்து முழகவும் . 

முசுமுசுக்கைச்சாறு ( உ ), பொன்னாங்காணிச்சாறு ( ச) , சிறுகீரைச்சாறு 
{ 2 ), கீழாநெல்லிச்சாறு ( உ ) , கழற்கோடி யிலைச்சாறு ( ச ) , பிரமியிலைச் 
சாறு ( உ ) , 

பர்ப்பாடகம் அரைத்தசாந்து நார்த்தங்காயளவு , ஓரிதழ்த் 
தாமரைச்சாறு ( உ ) , குமிழம்பழச்சாறு ( உ ) , பழம்பாசிச்சாறு (உ ) , வேரில் 
லாக்கொத்தான் சாறு ( உ ) , முலைப்பால் படி (க ) , வட்டத்துறுத்திச்சாறு ( உ .) 
.ெ . , ம்பு நெருஞ்சிற்சாறு ( உ ) நறுந்தாளியிலைச்சாறு ( 2 ) , பாதிரி 
யிலைச்சாறு { c } , நன்னாரி சமூலமாகவும் ( 2 ), ஆவின்பால் ( 5 ) , கழுதைப் 
பால் ( 2 ), எலுமிச்சம்பழச்சாறு ( உ ) , தேத்தாங்கொட்டை யரைத்த சாந்து 
நாரத்தங்காய் அளவு , சாதிக்காய் கூய ) , எலம் உழக்கு , , கோரோசனை 
நாற்கழஞ்சு செண்பகப்பருப்பு ( உ ) , கழஞ்சு , திராம்பு ( ச ) நாற்கழஞ்சு 
தானிக்காய் ( 2.0 ) , கல்நார் நாற்கழஞ்சு , கருங்குங்கிலியம் உழக்கு , சந்தணம் 
நாரத்தங்காயளவு , இவைகளிலே கடை மருந்துண்டானவையெல்லாம் பசு 
வின் பால் வார்த்தரைத்துக் கொள்ளவும் , மற்றும் பச்சிலை மருந்துகள் உண் 
டானவை யெல்லாம் சமூலங்கொண்டுவந்து சாறுகொள்ளவும் . சாறுகள் 
எல்லாம் ( கஷாயமேற்றிப் ) ? பசுவின் நெய் குறுணிவிட்டுக் கடைச்சாக்குகள் 
எல்லாம் அரைத்துக் கரைத்து நெய் சிறுன லா ( லூ } சாறே. ( சாத்திர 
வேதி ) ( சகச்ர பேதி ) ? யுங் கருஞ்சீரகமும் , கருங்குங்கிலியமும் ( நொருங்கள் ) 
பொடிசெய்து வேருகிற மருந்துள்ளே தூவி மெழுகு பதத்தில் வடித்து ராள் 
ஒன்றுக்கு ஒரு கரண்டி நெய் கொள்ளவும் . சர்க்கரையும் நெய்யுங் கலக்க 
கொள்ளவும் . நெய்கொண்ட நாலு நாழிகைக்கு மேல் ஒரு சிரங்காய் பனித் 

113 


1706 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


தண்ணீர் குடிக்கவும் . பத்தியம் - பொன்னாங்காணிச்சாறு , பூசனிக்காய் , 
வெள்ளாட்டு உப்புக்கண்டம் , சிறுகீரைச்சாறு , காடைக்குருவி கழுத்துங் 
கருவாடும் , மீனும் , ஆவின்பாலும் , நெய்யும் ஆகும் . 
( த - பு ) 

இந்த வைத்தியக் கிரந்தம் வசனத்தால் அமைந்து பலபிணிகளுடைய 
பெயர் வகைகளையும் , அவைகட்குரிய பல நன் மருந்துகளையும் பாம்பு விஷ 
மாதிய சில விஷங்களுக்குச் சிறந்த ஒளஷதங்களையும் , சில மந்திர யந்திரங் 
களையும் , கண் வைத்தியத்திற்குரிய சிவ கலிக்கம் முதலியவைகளையும் , இன் 
னும் நசியம் முதலான பல்வேறு மருந்துகளையும் விரிவாக உணர்த்துகின் 
து . நடுவில் கண்ணோய் ( கசு ) தொண்ணூற்றாறுக்கும் மருந்துகள் கூறப் 
பெற்றுள்ளன . அதன்சார்பாக நயனவிதி என்ற பெயரான் 37 - வது எடு 
முதல் ஐந்தேடுகளில் ( ருஎ ) பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன . இன்ன எலைச் 
சார்ந்தன எனப் புலப்படவில்லை . பிழைகள் மிகுந்துள்ளன . ஏடுகளிற் பல 
தொடர்பில்லாமல் இடையிடையே இல்லாமல் இருக்கின்றன . ஆயினும் 
உள்ளவரையில் உபயோகமாகும் ; அதிசிதிலம் . 


No. 1980. மாட்டு வாகட சாஸ்திரம் . 

MATTU VAKATA SASTIRAM ,, 
Pages 22. Lines, 25 . 
Begins on fol . 49 -a of the MS . described under No.73 . 
Complete . 

Describes the “ mantras ” and medicines for curing cattle diseases . 
Beginning : 

மாட்டு வைத்தியம் , 
சிரகிரி மருவிய கரிமுகன் இருகழல் 
பரவினர் கருதுதல் விரைவினில் வருமே . 

( க ) 
புல்லும் தண்ணீரும் ஓதிக்கொடுக்க மந்திரம் : -- 
ஆளுங் கணபதியே யடியே ( ன் ) ( ம் ) நின் றன்னை 
நாளு மலர்கொண்டு நாம் பணிவோம் 
ஓம் மாதங்கி ஓம் பரமேசுவரி பார்வதி லக்ஷ்மி . 
கொம்போடேவந்த கோமாரியதள் வெக்கை 
சீதவெக்கை தோன்றும் எப்பேர்ப்பட்ட 
வியாதிகளெல்லாம் நானோதிய புல்லோடுந் 
தண்ணீரோடும் போக போக சுவாகா . 

மாட்டுக்குத் தேளேரிக்கு மந்திரமும் மருந்தும் : -- 
எண்ணெயும் எருக்கம்பாலுங்கலந்து சூரிய உதயத்துக்கு முன்னே 
இடது முன்னங்காலிலும் , முழங்காலுக்கு மேலிலும் இடவேண்டும் ; பின்பு 
இதை ஓதவேண்டும் ; 


THE TAMIL MANUSCRIPTS 


1707 


ஏகதன் வாழ்க , ஏகதனுசாரிவாழ்க , குரு , மூக்கைப் பற்றிய வெப்படைய 
ப்பன் , நெஞ்சுபற்றிய விடையப்பன் , எர்மாலைபற்றிய விடையப்பன் , கார்வா 
யிற்பற்றியவிடையப்பன் , சற்றே இடது காலில் பெயர்ந்திறங்கிப்போந்து 
முஞ்சுப்போகப் போக சுவாகா . இப்படி மந்திரித்தபின் சூட்டுக்கோலினாற் 
சூடவேண்டும் , 
End : 

புல் முதலியவைகளைத் தின்னாமலும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் 
மயங்கித் தியங்கியிருக்குமாகில் மந்தமென் றுபெயர் , மருந்து : -- வாழக்கட் 
டை ( க ) , பச்சைமிளகாய் பலம் ( 5 ) , பிரண்டை பலம் ( க ) , கருஞ்சீரகம்பலம் 
( க ) , ஓமம் பலம் ( 2 ) , காயம் பலம் ( வ ) சேராங்கொட்.ை பத்து , இவையெல் 
லாம் ஒன்றாய் அரைத்து மூன்று சிறு தேங்காய் ப்ரமாணம் உருண்டை செய்து 
கொடுத்துச் சாமத்துக்குமேல் வைக்கோலும் தண்ணீருங் கொடுத்து மறுநாட் 
காலையில் பச்சையரிசியும் பச்சைப்பயறும் கலந்து கஞ்சி காய்ச்சி வார்க்க 
வேண்டும் . 

வாய் காந்தியினால் இரையெடாமன் மயங்குமானால் பக்குவம் : - அளிந்த 
வாழைப்பழம் , நெய் , சர்க்கரை இம்மூன்றையுங்கூட்டிப் பிசைந்து கொடுக் 
கச் சொஸ்த்தம் ஆகும் ; மாட்டு வைத்யம் முற்றும் , 
( கு - பு ) - 

மாட்டு வைத்தியத்தைச் சார்ந்து அவைகட்குறும் மாந்தம் , கோமாரி 
வெக்கை , விஷசடி முதலிய பல்வேறுவகை நோய்கட்கு மருந்தையும் அத் 
தோடுடன் ஓதும் மந்திரத்தையும் விளக்குகின்றது ; இது அச்சிடப்பெற்ற 
தாகத் தெரியவில்லை . முற்றும்உள்ளது , வசனத்தால் அமைந்துள்ளது . 
நடையில் பிழையுளது . 


No. 1981. அஷ்ட கர்ம யோகம் . 

ASTA KARMA YOGAM . 
Pages , 6. Lines , 7 on & page , 

Begins on fol . 57 a of the MS . described under No. 250 ante . 
Complete. 

Deals with certain mystic letters which are considered useful in 
connection with the different ways of causing harm to one s 
enemies. 
Beginning : 

அரிந்த சடைச் சிவனுடைய வெழுத்தினாலே 

பூட்டுகிறேன் அஷ்டகர்மம்புக ( ள ) ( ல ) க்கேளு 
மரிந்து நின்று வசி மசி நீயென்று மோத 

மாரணமாஞ்சக மனைத்து மகத்தான வித்தை 
பரிந்து நின்ற நசி நசி நீ யென்று மோதப் 

பார்க்கையிலே ரசஞ்சாகும் பாரு பாரு 
விரிந்து நின்ற வசி வசி நீ யென்று மோத 

மகத்தான மோகனழாம் வரிசை பாரே . ( க ) 
113A 


1708 


A DESORIPTIVE CATALOGUE OF 


வரிசையுடன் வங்கு சிங்கு வென்று சொல்ல 

வளம்பெறு முச்சாடனமா மாட்டியமது 
பரிசையுடன் வா வா வென்று வாங்கப்பா 

வசியம் சகவசியம் பாரு பாரு 
வரிசையுடன் சிவ சிவா வென்று வாங்க 

விழுமிளு சோமிளு வேனுங் கோபம் ? 
கிரிசையுடன் மாவாவா வென்று ஆட்டக் 

கயிலையுள்ளோன் சகமேழங்காணு மோகோ , 


( உ ) 


End ; 


உன்னிப்பார் அண்டாண்டந் தீயாய்க்காணும் 

உன்னுடம்பு விளக் கொளியா மொன்று மில்லை 
பேணிப்பார் சந்திரனுஞ் சூரியனு மாண்டார் 

பேசாதே சுழிமுனையில் பேசிக்கூடு 
ஆணிப்பார்மூன்று மொன்றாய் விதியொடுங்கும் 

ஆகாகா நாலுக்குள் அடங்கும்பாரு 
பேணிப்பார் பமுவாய்க்காணு மேறையிலே ? 
தடத்தோடும் எழுத்தும் பாரே . 

( அ ) 
வெற்றி வேல் உற்ற துணை . 
கு - பு . ) 

இந்நூல் , சித்தர் நூலைச்சார்ந்து யோகசித்தியாய்ச் செய்யும் உச்சாடனம் 
ஆகர்ஷணம் வித்வேஷணம் வசியம் தம்பனம் மோகனம் பேதனம் மாரணம் 
ஆகிய ஆபிசாரிக கர்மங்களுக்கு உரிய பீசாட்சர மந்திரங்களை நுவல்கின்றது . 
இயற்றியவர் இன்னாரென் றுவிளங்கவில்லை . எட்டுப்பாடல்களால் அமைந் 
துள்ளது . முற்றும் உள்ளது . எழுத்துப்பிழை மிகப்பொதிந்துள , 


No. 1982. சித்தராரூடம் ( நொண்டி ). 

SIDDHARARUDAM ( NONDI )) 
Substance , palm - leaf . Size, 111 x 1 inches . Pages , 74. Lines , 7-80 }} 
a page . Character , Tamil . 

Condition , fair . Appearanoe , old . 
Complete. 
Same work as that described under No. 174 ( b ) of the Triennial 
Catalogue of Tamil MSS . Vol . II . 
( கு - பு . ) 

சித்தராரூடம் என்னும் இந்நூல் , பலவகை நாகங்கள் இன்னும்பலவகை 
விஷசந்துக்கள் முதலியவற்றால் உண்டாகும் விஷங்களுக்குப் பல்வேறு மூலி 
கைகள் பச்சிலைகளிவைகளைக் கொண்டு மந்திர பூர்வகமாய் இயற்றும் வைத் 
திய முறையை உணர்த்துகின்றது :இயற்றியவர் இன்னாரென்று விளங்கவில் 
லை . இதில் பாம்புகளின் சாதிகளும் அவை உறையுமிடங்களும் விளக்க 
மாகக் கூறப் பெற்றுள்ளன . அடி முதலிய பாத பாடு இன்றியே டூடே 
விருத்தம் என்று கூறித்தண்டாகாரமாய்ப் பவபிழைகளுடன் எழுதப்பெற்றி 
ருக்கிறது . முற்றுமிருக்கிறது . மூவருடக்காடலாக்கு 174 b நம்பர் பிரதியில் 
வந்துன் தேயாகும் . 


THE TAMIL MANUSCRIPTS 


1709 


No.1983 . சிவஜாலத்திரட்டு. 

ŚIVAJĀLATTIRAȚTU . 


Substance , ralm - leaf , Siz8 , 124x1; inches , Pages , 90. Lines , 8 cm 

a page . Character , Tamil . Condition , good . Appearance , cld . 


Incomplete. 


Gives details for the performance of various kinds of magic . 
Deals also with the " mantras " and medicines for curing different diseason 
and for counteracting witchcraft eto . It appears that the work is 
divided into 4 kāņdas and the portion coutained in this MS . is the 
4th kanda . 
Beginning : 


ஹரி : ஒம் : நன்றாக 
சிவஜாலத்திரட்டில் நாலாங் காண்டம் மாந்திரீக வித்தை. 


மூன் றானே முப்பாழே யா தியந்தம் 

முடியான பொதிகை வனரக் கடிவாரத்தில் 
தோன்றாத மூலிகையுந் தோன்றுந் தோன்றுஞ் 

சுருதி முடித்திட மதுதான் சோதியாரு 
வான்றாய வளர்ந்து நின்ற விருட்சமுண்டு 

மருந்துபல மூலிகைக ள னேக முண்டு 
குன் முளுங் கும்பசோரி மனோன்மணித் தாய் 

இருந்திந்த மாந்திரீகம் இயம்பினாளே . 


( காக ) 


ன ) 


னாலே 


நாளிலே யனுபோக வாசியாவே 

நசன்மமான கனிவாழையாலே 
பாழிலே பொன் சுழினையளி . 

பதியிருந்தவண்ட சராசரங்களாகி 
எழிவே விட்டகுறை நாதவிந்து 

இந்திர சாலங்களா யிந்திரியமாகிக் 
கோளிலே யிலங்கு நவக்கிரகமாகிக் 

குவலயத்தோரிக் கருவைக் கொண்டவாறே , 


( கள உ ) 


கொண்டவனே விட்ட திரோதாயி காப்பு 

குமரி திருவாலை பரமேசுவரிதான் காப்பு 
விண்டவனைப் பலியாத வேதங் காப்பு 

விநாயகனைக் கெணியாத ? மேலோர் காப்பு 
கண்டவனை நெஞ்சில் வைத்த குருவே காப்பு 

காரணமும் பூரணமுமாய்க் காண்ட காப்பு 
புண்டரீக மலருதித்த பிரமன் காப்பு 

புராதனமே கந்தன் குருபரன் காப்பாமே . 


( காக ) 


1710 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


End : 

மதமேருஞ் சித்தருக்குச் செய்தி சொல்லி 

மால்விடையோன் திருவுளத்தாற் சாபந்தீர்ந்து 
இதமாக விந்நூல்தான் ஆயிரத் திரு நூறாகும் 

இதிற்சேர்ந்த பூரணசூத்திரமும்பாடிச் 
சதமாக நிகண்டு இருநூறுஞ் சொன்னேன் 

தப்பாமற் பாடின வெண்ணாயிரமும் பார்த்து 
விதமாகக் காண்ட நாலாகச் செய்து 

விளம்பினேன் வைத்தியமும் வாதந்தானே . ( தாகா ) 
வாதமுடனிந்திர மாஞாலவித்தை 

மாந்திரீக மான துறையிது முந்நூறு 
போதமுடன் மூன்று முந்நூறு மூன்று காண்டம் ? 

புலத்தியனேயாக வாயிரத் திருநூறு 
ஆதரவாய் வகைகாண்டம் நாலுஞ்சொன்னோம் 

ஆதிதொடுத்தந்தம் வரைக் கோவை நூலாய்ச் 
சாதகஞ் செய்திருந்த பெரிய வர்கள் பாதந்தன்னிற் 
றெண்டனிட்டு நின்றுதானே வாங்கே . 

( காகவு ) 
வாங்கினாற்பின் பொருவர்கை கொடாதே 

வரைமுனிவ ரீசனுனம சவிப்பாரப்பா 
ஏங்கி நீ யலைவாயடா பிறவிதோறும் 

இதனிலுள்ள கருவுனக்குப் பலியா தப்பா 
சாங்கமாயுள தேகம் நரகில் வீழ்வாய் 

தலை தெறிக்குமிந்த நூல் வெளியிற் போட்டால் 
தீங்குவரும் முக்காலு முனக்குச் சொன்னேன் 
சிவனுரைத்த சால நூற்சித்தி முற்றே . 

( காகக ) 
சித்திபெறுந் தேவருஷி குகைகடோறும் 

திருவருளா வடக்கிவைத்தா ரிந்த நூலைப் 
பத்தியுடன் பூசைசெய்து வரைகள் தாண்டிப் 

பலன் பெற்றோர் மேன்மேலு மவுனமப்பா 
முத்திபெறுஞ் சிவயோகி யானாலிந்த 

மொழி தப்பா தலகினிலே நடந்தாயானாற் 
சத்தியருள் சகலசித்துங் கைக்குள்ளாச்சு 
சத்தியந்தா னிந்த நூற் காண்ட முற்றே . 

( தஉா ) 
முற்றும் ; பரிபூர்ணம் முன் நிற்கவும் . 
சிவஜாலத்திரட்டு நாலுகாண்டம் ஆபிரத்திரு நூற 

எழுதி முடிந்தது முற்றும் . 
( 5.பு. ) 

இந்தக் கிரந்தம் , சித்தர் நூல்களைச் சார்ந்த தாய் அநேக ஜாலவித்தை , 
செப்பிடுவித்னத , அஷ்டகர்மவித்தை , மல்லிகைப்பூச் செண்டுவித்தை ,, 
சலாலகத் தொழில் , சத்சருவின் நாவடக்கம் இன்னும் இன்னோரன்ன 
பலவகை வித்தைகட்குரிய கருக்களையும் மந்திரங்களையும் பிரயோகிக்கும் 
முறையையும் நன்கு விளக்குகின்றது . இடையிலே பில்லி சூன்னியங்களைத் 


THE TAMIL MANUSCRIPTS 


1711 


தடுக்குஞ் சில மந்திரங்களையும் , பல்வேறு பிணிகளைப் போக்கும் மந்திரங் 
களையும் மருந்துகளையுங் கூறுகிறது . இந்நூலுக்கு நாலு காண்டங்கள் உள் 
ளனவெனத் தெரிகின்றது . அவைகளில் இச்சிறு பாகம் இறுதியான நாலாங் 
காண்டமாகும் . (காக) ஆவது பாடலிலிருந்து தொடங்கப்பெற்றுள்ளது ; 
தொளாயிரத்தோராவது பாடல் முதல் ஆயிரத் திரு நூறாம் பாடல் வரையி 
லும் இருக்கின்றனவாதலின் இப்பிரதியில் முற்றும் இல்லை . நூலாசிரியர் 
இன்னாரெனத் தெரியவில்லை . இதற்கு முந்தியுள்ள பகுதி , மூவருடக் காட 
வாக்கில் 250 - a நம்பரிலே அகத்தியர் ஜாலத்திரட்டு ஆயிரத்திருநூறு ( முதற் 
காண்டம் முந்நூறு ) என்னுமதுவாயிருக்கலாமென்று தோன்றுகிறது . 


No. 1984. ஒட்டிய நூல் உரையுடன் . 

OTTIYA NUL WITH COMMENTARY . 
Pages , 19. Lines , 10 on a page . 
Begins on fol , 26 - a of the MS . described under No. 1692 . 
Complete.. 

Same work as that described andar No. R. 927-0 , but different 
from the one described under R. No. 353 ( a) ante . 


கருவில்லா மந்திரமில்லை கருது மந்திரத்தையன்றி 
யொருகருத்துலகத் தில்லை யுரைக்குமோ ரெழுத்துமில்லை 
வரையுஞ்சக்கிரமேயன்றி வழங்கிய கருவுமில்லை 
திருவருள் தெய்வமன்றிச் செகத்தினில் தெய்வமில்லை . (உஎ ) 
இல்லமும் பிறப்புமாகி யெங்குமாய் நின்ற தேவி 
சொல்லிய கருவுமாறுஞ் சூத்திரமாட்டுந் தேவி 
யெல்லம்மையான தேவி யிகத் தினிற் கைகண்டத்தைப் 

புல்லியகட்டையொன்றிற் புதுவுருச் செய்ய வேண்டும் . ( உ.அ ) 
உரை: - இரும்பிலிமரம் நிற்கிறவிடத்தில் போய் அந்த மரத்தைச் சுத்தி 
பண்ணி 

கம்பண்ணி நிவேதனஞ்செய்து புஷ்பஞ்சாத்திச் சாம்ப 
ராணிப் புகை காண்பித்துப் பாமான்னம் , தேங்காய் :: 
இந்தச் சிலையை எல்லம்மாளாக நியமித்துக்கொண்டு 
தொழிலுக்குத் தொழில் மந்திரம் செபிக்கவும் 

இன்ன 
படி இத்துணை நாளையில் செய்யவென்று சீட்டை எழுதிக்கூட வைத்து மயா 
னத்தில் வைக்கவும் . நோக்கு முன்னே தூக்கியடிக்கும் . 


. 


( த - பு .) - 

இந்நூல் ஒட்டியமுனி இயற்றியதென்று தெரிகிறது . இது மூவருடக் 
காடலாக்கு 353-4 நம்பர் பிரதியினும் வேறாகவும் ஷ காடலாக்கு 927-0 
நம்பர் பிரதியில் வந்துள்ளதாகவும் இருக்கின்றது . மந்திரவிஷயமானது . 
வசியம் முதல் மாரணம் ஈறாகத்தொழில் செய்யும் வகையை விளங்கக் கூறு 
வது , இருபத்தெட்டுச் செய்யுட்களாலானது . ஆங்காங்கு அட்டகர்மங்கட் 
குரிய சக்கிரங்கள் காணப்படுகின்றன . எடுகள் செல்லரிப்புண்டுள்ளன , 


1712 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1985. ஒட்டிய நூல் உரையுடன் . 

OTTIYANUL WITH COMMENTARY . 
Pages , 20. Lines , 20 . 
Begins on fol . 89 -a of the MS . described under No. 1180 . 
Complete.. 

Same work as that described above, from which this appears to 
have been restored . 


இந்நூல் முன் பிரதியில் வந்துள்ள தே . அதைப்பார்த்து எழுதியதென்று 
தெரிகிறது . இறுதியில் மூலப்பிரதியில் உள்ள இரண்டொரு சக்கிரங்கள் 
இதில் எழுதப்பெறவில்லை . மிகுதியான பகுதி முற்றும் உள்ளது . எழுத்துப் 
பிழையுடன் உளது . 


No. 1986. சல்லிய நூல் உரையுடன் . 

ŚALLIYANUL WITH COMMENTARY . 
Pages , 50. Lines , 10 on a page . 
Begins on fol. 1 - a of the MS . desoribed ander No. 1692 . 

Same work as that described under R. No. 353 ( b) of the Tamil 
Triennial Catalogue Vol . III . 

Complete.. 
கு - 4. 

இந்நூல் மூவருடக்காட்வாக்கின் 353 - b நம்பர் பிரதியில் வந்துள்ள தே . 
ஆயினும் சிற்சில விடத்துப் பிரதிபேதங்களுடன் காணப்படுகிறது , வடமொழி 
யிலுள்ள ‘சவ்லியம் என்ற நூலின் மொழிபெயர்ப்பென்று மாத்திரம் அறியக் 
கிடக்கிறது . இது , கருவிஷயங்களையும் , விஷக்கடி களுக்குப் பலமருந்துகளும் 
மந்திரங்களுங்கொண்டு இயற்றும் வைத்திய முறைகளையுங்கூறுகின்றது 
அஷ்டகர்மங்களுக்குரிய தேவதை மந்திரம் சக்கிரம் இடம் காலம் முதலிய 
வற்றைச் செவ்விதாகவிளக்குகின்றது . சித்தர் நூலைச்சார்ந்தது , நூறு 
செய்யுட்களான் முற்றுப்பெற்றுள்ளது . 


No. 1987. சல்லிய நூல் . 

SALLIYA NUL. 
Pages , 27. Lines , 7 on a page . 

Begins on fol. 13 -a of the MS . described under D. No. 1933. 
- Incomplete. 

Same work as the above . 
( த - பு . ) - 

இந்நூல் சித்தர் நூலைச் சார்ந்து கருவிஷயங்களையும் அஷ்டகர்மத்திற் 
தரிய தோதை இடம் காலம் மூலிகை முதலியவற்றைக் கூறுகின்றன . 


THE TAMIL MANUSCRIPTS 


1713 


பிரதானவிடயம் மந்திரமும் சக்கிரங்களுமாம் . ஒரு சிறிது வைத்தியத்தை 
யுங் கூறுகிறது . இது முன்பிரதியில் வந்துள்ளதேயாயினும் அதில் உள்ள 
உரைப்பாகம் இதில் காணப்பெறவில்லை . இறுதியில் சில செய்யுட்களும் 
இல்லை . இறுதியில் ஓரேட்டில் உரை நடையாகச் சில வாக்கியங்கள் காணப் 
படுகின்றன . நிற்க , இடையிலே ஐம்பது செய்யுட்களுக்கு மேல் ஓட்டியம் 
என்ற தலையங்கங் கொடுத்து இருக்கிறது , அது தவறென்று தெரிகிறது . 


No. 1988. பிள்ளைகட்குத் தண்ணீரோது மந்திரம் , 
PILLAIKAȚKUT TAŅŅIRODU MANTIRAM . 


Pages, 2. Lines , 6 on a page. 

Begins on fol . 15 -a of the MS . described under D. No : 1457 . 

Describes a • Mantra , the due repetition whereof is considered 
efficacious in curing the ailments of children . 


Beginning : 

சுவாமி குருவே ! மேலப்பட்டுப் பொய்யாத பிள்ளையீரே ! உன் பாதம் நான் 
மறவேன் ( க ) ஒன்றாங்கடல் , ( உ ) இரண்டாங்கடல் , ( க ) மூன்றாங் கடல் , ( ச ) 
நாலாங்கடல் , ( ரு ) ஐந்தாம் கடல் , ( சு ) ஆறாங் கடல் , ( எ ) ஏழாங் கடல் , ( அ ) 
எட்டாங் கடல் , ( கூ ) ஒன்பதாங் கடல் , (க 0 ) பத்தாங்கடல் , பத்தாங்கடலில் 
பாற்கடல் பாற்கடலில் வக்கிரகுஞ் சிட்டு வரைவுங் கொசுவும் வவாகாந்திப் 
பொய் ? கையிலே ஒக்கிட்டுச் சுக்குமாறி , தாய்குற்றம் தகப்பன் குற்றம் 
அத்தோஷ சமத்தோடே நிற்க . நடுவில் அத்தமிறுவில்லு அத்தோஷ 
சமத்தோடே நிற்க சுவாஹா 


( த - பு ) - 

இச்சிறு வாக்கியம் , பிள்ளைகட்குண்டாகுந் தோஷங்களை நீக்குதற்குரிய 
தாய் ஓதும் மந்திரம் எனச்காணக் கிடக்கிறது . இரண்டு பக்கங்களில் 
எழுதப்பெற்றது . இங்குக் காட்டப்பெற்றிருக்கும் ஒரு சிறு பகுதியேயுள் 
ளது . மிகப்பிழையுடன் உள்ளது . 


No. 1989. சிதம்பர கருமம் , 

CIDAMBARA KARUMAM . 
Pages, 9. Lines , 5 on a page . 

Begins on fol, 25 - a of the MS . described under No. D. 1211 


Incomplete . 

A fragment of & work on Mantra Sastra. 


1714 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


Beginning :: 

முத்தியிது மோட்சமிது சித்திகோடி 

முக்கியமிது சித்தருக்குக் காட்டொண்ணாது 
சத்தியிது சம்புவிது வொன்றாய்ச் சொன்னேன் 

சகல நூற்கெல்லாந்தான் குரு நூலப்பா 
எத்தினார் சாபத்தை நிவர்த்திசெய்து , 

எத்தினார் தீட்சையது வெண்ணியாகப் 
பூத்தியுடனிந்நூறான் ஆர்க்குக்கிட்டும் 

புண்ணியர்க்கு விதுகிடைக்கும் பொருளைப் பாரே . 
பொருளான சாபங்கள் நிவர்த்தியாகப் 

பூட்டுகிறேன் சாபமது பொய்யாய்ப்போக 
அருளான சிவாய நம அங் உங் கென்று 

அப்பனே சீங் கிலீம் ஓம் ரீம் ஐம் என்று 
மருளாமல் லட்சமுரு மாட்டு மாட்டு 

மைந்தனே சாபங்களெல்லாந்தீரும் 
இருளான சாபங்கள் நிவர்த்தியாக 
ஏகமாய்ச் சொல்லிவிட்டேன் இயம்பத்தானே . 

( உ) 
ஆயகலைஞ்ஞானமாகி இதமாகி தமிரண்டுக்கு முன்னே தோன்றி 
எதிரில்லாத் தோற்றத் தொடுக்க மெழுவகையுமாகி 
ஏகமாய் வெவ்வேறே யியல்புமாகி யெதிரில்லா வஞ்செழுத்தின் 

( மகிமைதன்னை 
எத்துறேன் ஒவ்வொன்றிற்கு மிருபத்தைந்தே 

அஞ்சுமுக மொவ்வொன்றுக் கிருபத்தஞ்சம் 
அறுபத்து நாலு முகமாடி நிற்கும் 

பஞ்சமுக மேலிருந்த பூரணத்திற் சேர்க்கும் 
பாராளு வாழுமாறுதலமும் பாயும் 

துஞ்சாது சோராது இறைந்திடாது 
சுத்தருக்கும் உடன்சித்தி சொல்லக்கேளு 

பிஞ்சாகுங் காயுங் காணியுமாகும் 
பேசரிய பலகோடி யண்டமாமே . 

( ) 
End :: 

ஆமப்பா மாயாத வட்சரத்தைக்கேளு 

அப்பனே ஹ்ரீம் நமசிவாயமோதி - 
நாமப்பா வெப்பதத்தைக் கேட்கவேதான் 

-நயமாக வப்பதத்தைத் தருகுங்காணுந் 
தாமப்பா ஈயும் நமசிவாயஞ் சொல்லில் 

சாதகமாம் புத்திவித்தை யிரண்டுமுண்டாம் 
போமப்பா வமுத பஞ்சாட்சரத்தைக்கேளு 

புகழாக கிலீயும் நமசிவாய வென்னே . 
( கு - பு. ) - 

இந்நூல் மந்திர சாத்திரத்தைச் சார்ந்ததாயுள்ளது . அஷ்டகர்மங்களை 
நுவலுகின்றது எனத் தெரிகிறது . மிகப்பிழையுடன் உள்ளது . முதலில் 
தனித்த இரண்டு பாடல்களும் பின்னர் இந்நூலில் ஐந்து ( 5 ) பாடல் 
வரையுமே யிருக்கிறது . இத்தணைத்தென்றும் இன்னாரியற்றியதென்றும் 
ஒரு செய்தியும் விளங்கவில்லை . எடுகள் மிகச் சிதைந்திருக்கிறன . 


THE TAMIL MANUSCRIPTS . 


1715 


சோதிடம் : Astrology : Samudrikam and Svarasastram , 

No. 1990. இருது சாஸ்திரம் , 

IRUTU SASTIRAM . 
Pages, 30. Lines, 7 

on a page . 
Begins on fol . 154 ( a ) of the MS . described under No. D. 1918 . 
Complete. 

Similar to the work described under No. R. 238 ( i ) of the Tamil 
Triennial Catalogue , Vol . II . 
Beginning : 
( இருது சாத்திரம் ) இருதுவாகிற பெண்களறியும்படி : 

மாதப்பலன் வருமாறு : 
சித்திரை மாதம் பெண்கள் இருதுவானால் புருஷனுக்கு ஆகாது . 
வைகாசி மாதம் ஆகில் சுகமாய் இருப்பாள் . ஆனி மாதமாகில் யோகியா 
யிருப்பாள் . ஆடிமாதமானால் பல பெயர்களை இச்சிப்பாள் . ஆவணிமாத 
மானால் புத்திரசம்பத்துண்டாயிருப்பாள் , புரட்டாசி மாதமானால் புத்திர 
சம்பத்துண்டாயிருப்பாள் . ஐப்பசிமாதமாகில் விதவையாயிருப்பாள் . கார்த் 
திகைமாதமாகில் பலபேரைத் தூஷிப்பாள் . மார்கசீர்ஷமாகில் நல்ல பிள்ளை 
களைப் பெறுவாள் . தைமாதமாகில் புண்ணியவதியாய் இருப்பாள் . மாசி 
மாதமாகில் தர்மம் உடையவளாயிருப்பாள் . பங்குனிமாதமாகில் அதிகப் 
பிள்ளைகளைப் பெற்று வாழ்வாள் என்க . மாதப்பலன் முற்றும் : 

நட்சத்திரப்பலன் அறியும்படி , அசுவினி நக்ஷத்திரமானால் தர்மம் 
உண்டாய்ப் புத்திரன் உண்டாய்ப் புண்ணியவதியாய் இருப்பாள் . பரணி 
யாகில் அசல்வீடு வாழப் பொருந்தாள் . துர்ச்சனியாயிருப்பாள் . பல புரு 
ஷர்களாலே இரண்டு பிள்ளைகளைப் பெறுவாள் .. கார்த்திகையாகில் மிடிய 
ளாய்த் துர்ச்சினியாய் மலடியாய் இருப்பாள் . உரோகிணியானால் ஆசாரம் 
உள்ளவளுமாய் உறவுக்கு நல்லவளுமாய்ப் பர்த்தாவுக்கும் நல்லவளு 
மாய் வீடு வாசல்களைச் சிருங்காரிக்கவல்லவளுமா யிருப்பாள் . 
இரேவதியானால் தனவதியாய்ச் 

சம்பத்துண்டாய்த் 
திருத்தமுடையவளாய்ச் சீராட்டுடையவளாய்ப் பிள்ளைகளைப் பெறுவாள் . 
என்க . 
End : 

இருக்கையிலே கண்டால் நன்றாய் வளர்ந்துகொண்டிருக்கவும் போக 
பாக்கியமுமாய் ஐசுவரியமும் 

புத்திர ஸம்பத்தும் 
பூஷண வஸ்திரமும் அலங்காரமு முண்டாய் இருப்பாள் . குதிரையின்மீது 
இருக்கச் செய்தே கண்டால் வாகன யோகமுமாய் ஐசுவரியமும் போக பாக் 
கியமும் ஏவற்றொழில் செய்வாளுமாய் இருப்பாள் . குளக்கரை ஆற்றங் 
கரைகளிற் கண்டால் வெகு யோகமும் வெகு திரவியமும் உண்டாயிருப் 
பாள் . கொல்லைத் தோட்டங்களில் கண்டால் காணி கரை வெகு போக 
பாக்கியங்களுடனே இருந்து வாழ்வாள் என்ப : இருது சாத்திரம் 
முற்றும் .- 


1716 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


அஸ்த்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் திருவோணம் அவிட் 
டம் சதயம் அசுவதி உத்திரம் உத்திராடம் உத்திரட்டாதி மூலம் பூசம் 
உரோஹிணி இரேவதி மிருகசீர்ஷம் இந்த ( கஎ ) பதினேழு நட்சத்திரங்க 
ளும் மஹா உத்தமம் . மகம் திருவாதிரை கிருத்திகை கேட்டை புனர் 
வஸு இந்த ( ரு ) ஐந்து நட்சத்திரங்களும் ஒரு பரியாயம் . ஆயிலியம் 
பூரம் பூராடம் பூரட்டாதி பரணி இந்த ( ரு ) ஐந்து நட்சத்திரங்களும் சாமான் 
யம் என்றறிக . - 


. 


இச்சிறு நூல் சோதிடத்தைச் சார்ந்ததாய்ப் பெண்கள் தாம் பிரதம 
ருதுவாகுங் காலத்திலே இன்னன்ன காலத்திலே இருது மதிகளானால் இன் 
னன்ன சுபாசுப் பலன்கள் உண்டாகும் என்று அறிந்து கொள்ளும் 
வகையை வசனத்தான் உணர்த்துகின்றது . இதில் மாதம் , நட்சத்திரம் , 
வாரம் , திதி , யோகம் , கரணம் , இராசி , குறிகள் , வஸ்திரம் ஆகிய அநேக 
பிரிவுகள் கொண்டு சுபாசுப்பலன்கள் தெளிவாக விளக்கப்படுகின்றன . 
இது பிழைகளுடன் காணப்படுகிறது . இறுதியில் 169 - ஆம் ஏடு முதல் 
173 - ஆவது எடு வரையில் வைத்திய விஷயமாய் இரண்டொரு மருந்து 
முறை எழுதப்பெற்றிருக்கின்றன . ஏடுகள் ஒரு சிறிது சிதைந்திருக் 
கின்றன . 


No. 1991. இலக்கின பலன் . ( ஆரூடம் ) . 

ILAKKINAPALAN . ( ARIDHAM ) . 
Pages, 4. Lines, 7 on a page.. 

Begins on fol. 76 - a of the Ms. described under No. D. 578 , 
Vol . II . 


Similar to the work described under No. 243 ( c) of the Tamil 
Triennial Catalogue, Vol . II . 


Beginning : 


இலக்கின பலன் பாட்டு பனிரண்டு . 
மேடத்தில் வந்து நின்று விரவிய கருமங்கேட்கில் 
காடுற்ற கறுவலென்னுங் கையிலேதழும் புண்டென்றும் 
தேடுற்ற பொருள் சிகப்பு திடனுடன் வந்து சேரும் 
காடுற்ற குழலின்மாதே கைவலஞ் சொல்லுந்தானே . 
கருதிய கருமம் நன்றே கலைமகள் துணை யுண்டென்றும் 
பெறுவதோர் லாபஞ்சேரும் பெருமையும் மிகவேயுண் டாம் 
உரியவன் கருஉல் நீளல் உண்மையாய் நம்பு நீயும் 
தருமெனச் சிகப்புமேவுந் தாழ்வில்லா ருஷபந்தானே . 


( 
உ 
) 


THE TAMIL MANUSCRIPTS 


1717 


திங்கள் மும் மாரிபெய்யும் தெருவெலாங் கன்னல் 

செந்நெல் 
அங்கொரு வினையுமில்லை யானதோர் மனையெடுக்க 
செங்கையிற் குழவியுண்டாம் செல்வுழி செயமேயாகும் 
பொங்கிய பொருளும் சேரும் பொருந்திய கடகந்தானே . 


End : 


பிணியது விட்டுப்போகும் பிறந்ததோர் விசேடம் பொய்யாம் 
அணிமலர் கையாள் சேர்வள் ஆனதோர் பயிரும் வாய்க்கும் 
மணிபல பொன்னும்முத்தும் வாள்பணி பூணலாகும் 
தணிபுமே மனமுந்தோளுந் தாழ்வில்லாக் கும்பந்தானே . 


( க்க) 


ஆனதோர் கருமமாகா வகவிலை குறையுங்கண்டாய் 
சேனையும் பபையுமாகச் செல்வழி தீதேயாகும் 
ஊனமாய் ஒருவன்சென்று வொண்டொடி வரவுமில்லை 
போனவர் வருவாரிப்போ பொருந்திய மீனந்தானே . 


( கஉ ) 


* 


* 


** 


* 


* 


* 


** 


இந்த நூல் சோதிஷத்தில் ஆளுடவகையைச் சார்ந்து பிரச்நை 
யில் மேடம் முதல் மீனம் வரை இன்னன்ன இராசியானால் ( இலக்கினம் ) 
ஆனால் இன்னன்ன பலன்கள் உண்டாம் எனக் கூறுவது . இது மகடூஉ 
முன்னிலையதாய் அமைந்துள்ளது . பன்னிரண்டு இலக்கினங்களுக்கும் 
பன்னிரண்டு பாக்களாய்ப் புலன் கூறப்பெற்றுள்ளது . முற்றுப்பெற்ற 
தென்றே தோன்றுகிறது . இயற்றியவர் இன்னாரென்றறிய இயலவில்லை 
இப்பிரதி படித்தற்கு அரியதாய் அத்துணைச் சிதைந்துள்ளது . இறுதியில் 
சோதிட விஷயமாய்ச் சில வடமொழிச் செய்யுட்கள் இருக்கின்றன . இது 
மூவருடக்காட்லாக்கு 243 ( c ) நம்பர் பிரதியின் நூல் போன்றது . 


No. 1992. உள்ளமுடையான் உரையுடன் ( பீமேசுவரம் ). 
UĻĻAMUDAIYAN WITH COMMENTARY (BHĪMĒŠUVARAM ). 

Substance , palm - leaf . Size , 13 } x 1 inches . Pages . 251 , Lines , 6-9ont 
page . Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 

Begins on fol. 1 a . The other works herein are Tāndavamālai 
with commentary 126 a . Grahaspatam with commentary 162 a . 
Jatakalaikaram 1950 . 

Complete. 

Same work as that clexoribed undar No. 31 c . of M. Seshagiri Sastri . 
yar s Report No. 1 . 


1718 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


இந்நூல் சேஷகிரி சாஸ்திரியார் ரிபோர்டிலே 31-0 நம்பரில் வந்துள்ள 
நூலாகும் . இது சோதிடத்தைச் சார்ந்தது . ஆக்குவித்தோன் பெயரான் 
பெயர் பெற்றது . முந்நூற்றெழுபத்து மூன்று பாடல்களால் அமைந்திருக் 
கின்றது . இதில் நட்சத்திர உரிச்சொல் நிகண்டு கிரக உரிச்சொல் நிகண்டு 
இராசி உரிச்சொல் நிகண்டு என்னும் இவைபோன்ற பல பிரிவுகள் கொண்டு 
பல விஷயங்களும் விளக்கப்பட்டிருக்கின்றன . தசாபலம் வரையும் முற்றும் 
உள்ளது . சிலர் இதனை “ உள்ளமுடையான் சூடாமணி நிகண்டு ” எனவும் 
வழங்குவர் . இது , முதலில் நட்சத்திரம் , இராசி , கிரகம் , முதலாயவற் 
றுக்கு உரிய பலபெயர்களையும் அடைவே நுவலுவதால் அங்ஙனம் பெயர் 
பெறுவதாயிற்றுப்போலும் . இதன் உரையை “ பீமேசுவரம் ” என வழ்ங்கு 
வர் . ஏடுகள் மிகவும்சிதைந்திருக்கின்றன . பிழையதிகம் . 


No. 1993. உள் ளமுடையான் உரையுடன் (பீமேசுவரம் ) . 
ULLAMUDAIYAN WITH COMMENTARY (BHĪMĒŚUVARAM ). 

Substance , palm - leaf . Size , 12x14 inches . Pages , 354. Lines , 6-8 on 
& page . 

Character , Tamil . Condition , slightly injured . Appearance , old . 
Complete .. 


Same work as the above . 


இந்நூல் முன் பிரதியில் வந்துள்ளதேயாகும் ; இப்பிரதியில் இது உரை 
யுடன் முன் பிரதியிற்போல தசாபலன்வரை முற்றும் உள்ளது . பாடபேதம் 
ஆங்காங்குக் காணப்படுகிறது . எழுத்துப் பிழைகள் மிகவுள , நூலுக்கு 
முன்னரே , இந்நூலில் வந்துள்ள நாளூரிச்சொல் கோளூரிச்சொல் , இராசி 
யுரிச்சொல் ஆட்சி யுச்சம் நீசம் பகை முதலிய சில சிறுபிரிவுகள் இரண்டாம் 
பிரதியாகத் தனியே 1-8 வரையிலான எடுகளில் எழுதப் பெற்றுள்ளன . 
ஏடுகள் ஒரு சிறிது சிதைந்திருக்கின்றன . இதற்கும் முன் பிரதிக்கும் 
செய்யுளெண்ணிக்கையில் மாறுபாடு உள்ளது . 


No. 1994. உள்ளமுடையான் உரையுடன் . 

ULLAMUDAIYAN WITH COMMENTARY . 
Substance , palm - leaf . Size , 11 + x14 inches . Pages , 290. Lines , 8-9 
on a page . Character , Tamil . Condition , much injured . Appearance , very 
old . 


Complete . 


Same work as the above , 


THE TAMIL MANUSCRIPTS 


1719 


கு 4 

இந்நூல் முன் பிரதியில் வந்துள்ளதேயாகும் . இப்பிரதியில் முற்பிரதி 
களில் வந்துள்ளவரையிலும் இருப்பதோடு நாஎச ஆம்பாடலிலிருந்து 
அவைகளிலே இல்லாத சோதிட விஷயமாகிய பல்வேறு விஷயங்களைக் 
கொண்ட தொரு பாகம் ( சாசுயஅ ) ஆம் பாடல்கள் வரையிலும் உள்ளது ; 
அது இதைச் சார்ந்ததென்றே தோற்றுகிறது . செய்யுள் எண்களும் தனி 
யாக வாரம்பிக்காமல் தொடர்ந்தே குறிக்கப்பட்டிருக்கின்றன . அதிலும் 
சிலப்பாக்களுக்குக் குறிப்புரையும் சிலவிடத்துப் பொழிப்புரையுமாகவுமோர் 
உரையுமுள்ளது . நூல் முடிந்த பின்னர் (9 ) கிரகங்களுக்கும் உறவும் 
பகையும் ஆட்சியும் சாதிவகையும் , இன்னும் இவைபோன்ற பல்வேறு 
விஷயங்களும் வசன நடையான் விளக்கப்பட்டுள்ளன . ஏடுகள் மிகவும் 
சிதலுற்றுஞ் சிலவேடுகள் முறிந்து மிருக்கின்றன . எழுத்துப்பிழை 
மிகவுள . 


No. 1995. உள்ளமுடையான் சூடாமணி உரையுடன் . 

ULLAMUDAIYAN CŪDĀMAŅI WITH COMMENTARY . 
Substance , palm - leaf . Size , 174 x 13 inches . Pages , 120. Lines , 7 on & page . 
Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 

Complete in 226 Stanzas only . 


Same work as the above. 


Beginning:: 


கணித நூல் , 


விளம்பிய சகாத்த வாண்டாயிரத்திருநூற்றின் மிக்க 
வளம் புகழ்ப்பாண்டிமங்கை மாதவனரியவன் சேய் 
இளங்கொடி மடவார்காமன் இயற்றிருக்கோட்டி நம்பி 
உளம்புக [ ள் ] ( ழ் ) கணித நூலை யுரைத்தனனுலகுக்கெல்லாம் . ( க ) 


கு -4. 

இந்நூல் முன் பிரதியில் வந்துள்ளதேயாம் . இப்பிரதியில் இருநூற்றிரு 
பத்தைந்து பாடல்வரையுமேயுள்ளது . சில பாடல்கள் உரையின்றியிருக் 
கின்றன . அப்பிரதிகளிற் காணப்பெறாத வொரு மேற்காட்டிய " விளம்பிய 
சகாத்தவாண்டாயிரத்திருநூற்றின்மிக்க ” என்கிற பாடல் காணப்படுகிறது . 
உரையிலும் மூலத்திலும் பல வித்தியாசங்கள் உள . ஷை பாடல் 2000 ஆம் 
நம்பரில் வந்துள்ள கிரகஸ்புடம் " என்ற நூலின் இறுதியிற் காணப்பட் 
டுள்ளது . இதனால் பாண்டி மங்கையில் உதித்தவரான " அரியவன் " 
என்பவரது மகனாராய " திருக்கோட்டி நம்பி " என்பவரால் இந்நூல் ஆக்கப் 
பட்டதென்று ஊகிக்க இட முளது . பிழையுள . 

நடுவில் 21 வது ஏடு இல்லை . எடுகள் மிகச் சிதைந்திருக்கின்றன . 


1720 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 1998. கப்பல் சாஸ்திரம் உரையுடன் . 

KAPPALSASTIRAM WITH COMMENTARY . 
Substance , paper . Size , 111 x 8 inches . Pages , 79. Lines , 18 on & 

page . 
Character , Tamil . Condition , good . Appearance , old . 


Begins . -on fol . 1. A. The othar works harein are - Terurnda . 
puranavacanam . 81. Alakeswararajan kathai 131 . 


Complete. 

Contains astrological matter relating to ships; at the end prog . 
nostication about ship3 , with " the Fve Birds for symbols , is also 
explained . 
Beginning : 

கப்பல் சாஸ்திரம் . 
கப்பல் சாஸ்திரத்தை எஜமான்கள் உத்தரவுப் படிக்குத் தயங்கம்பாடியில் 
முத ( ன் ) மையாக சூசளய தினமாரக்காது பாசியான ? காலங்கியராய 
பிள்ளை வீட்டில் அவர்கள் வர்க்கத்தார் கையில் இருந்து மன்றாசி பண்ணி 
வெளிப்படுத்தி வாங்கின கப்பல்கள் வைப்பிக்கிற சாஸ்திரத்தைப் பார்த்துச் 
சரியாகத் திருப்புகிற புத்தகம் . 

தோத்திரம் . 
ஆயகலைகளறுபத்து நான்கினையு 
மேய வறிவித்த வெள்ளம்மை - தூய 
உருப்பளிங்கு வாராமல் உள்ளத்தினுள்ளே 
யிருப்பளிங்கு வாராதிடர் . 

(க ) 


வெள்ளைக்கலையுடுத்து வெள்ளைப் பணிபூண்டு 
வெள்ளைக்கமத்தில் வீற்றிருப்பாள்- வெள்ளை 
யரியாசனத்தி லரசரோடெம்மைச் 
சரியாசனத்தில் வைத்ததாய் . 


( 
உ 
) 


துவக்கத்தில் தேங்காய் உடைத்துப் பூசைபண்ணித் தேங்காய் உடைக் 
கையில் அது உடைந்த குறிப்பறிந்து பின்வருகிற (நற்பயன் ) அறியச் 
சொல்லுகிற சாஸ்திரம் அதாவது; 


முடிபெருத்து வட்டமிடில் திருவே சேரும் 

மூன்றுபங்கி லொன்றுடைந்தால் சேடந்தோடம் 
நெடிய பங்கில் ஐந்திலொன்று தொலையாச் செல்வம் 
நீங்கிய .. 

பை பிடி நிதான வாய்ப்பாய்க் 
கடிந்து கனிலுள்ளானால் இரத்தினஞ் சேரும் 

கரத்தினாலிரண்டறிந்த கனத்த பூசை 
அடியவர்க்கு முன்னிலங்கும்கம .... மேனடே 

அருந்தியகாயின் சமனுமறிந்துகொள்ளே . 


( 
ங 
) 


THE TAMIL MANUSCRIPTS 


1721 


* 


. 


ஏராவின் 

ஆராயும் அசுபதி பரணி முதலாக வெண்ணி 
யறிந்து கொள் வங்கநாளே என்பது . ஏராவின் நீளத்தையளந்து ஒரு 
முழத்துக்கு இருபத்து நாலு அங்குலமாகப் பெருக்கிக் கண்டதொகையை 
இருபத்தேழிற் கழித்து நின்ற சேடத்தை இத்தனையென்று அசுபதிதொட்டு 
எண்ணிக்கண்ட நாள் வங்கநாள் எனறறியவும் . 


End : 


கப்பல் வைக்கிற சாஸ்திரம் இருந்த புத்தக ஏடுகளில் அதனுடந்தையாய்ச் 
சொன்ன மனையடி சாஸ்திரமும் இந்த விரண்டும் சுருக்கமாய்ச் சொல்லப் 
பட்ட பாட்டுகளையும் (அவையிற்றின் ) அர்த்தங்களையும் எழுதியும் , அதற்காகத் 
தானே அந்தச் சாத்திர்க்காரர் எடுத்துக் காட்டின பஞ்சபட்சி கிரியைகளையும் 
காலங்களையும் நன்மை தீமை ( களையும் ) அறியும்படி அதிலிருந்தபடியே 
எழுதினதுமல்லாமல் இதிலிருந்த பஞ்சபட்சி சாஸ்திர சுருக்கத்தில் விளக்க 
மாய்த் தெரியாதது கண்டு பஞ்சபட்சி சாஸ்திரம் விளக்கமாய்த் சொல்லு 
கிறதைத் தேடி விவரப்பட எழுதியிருப்பவைகளையும் மேலெழுதியிருக்கிற 
( 78 ) பக்கங்களில் சொல்லப்பட்ட சாஸ்திர முறைகளை இந்தச் சாஸ்திரம் 
அறிந்தவர்களைப்பற்றி இன்னும் விவரமாய் இதன் ஒழுங்குகளை வாடிக்கை 
களால் அனுபவிகள் கேள்விகளில் பிரத்யட்சமாக வறியவேண்டியிருக்கும் . 
ஆகிலும் இன்னும் ஜ்யோதிஷ சாஸ்திரிகளைப் பற்றியாவது சில ( துகள் 
விளங்கும் . கப்பல் சாஸ்திரங்கள் இன்னும் இருப்பவைகளைத் தேடிச் சில 
வற்றைச் சோதிக்கையில் இதிலிருக்கிற சாத்திர வேற்றக் குறைவுகளைக் கண்டு 
பிடிக்கலாம் என்றும் தோற்றுகிறது . 


கப்பல் சாத்திரம் முற்றும் 


கு - 4. 

இந்த நூல் மரக்கலங்களுக்குரிய சோதிட விஷயங்களை நுவலுகின்றது . 
செய்யுளும் பொழிப்புரையும் ஆகவமைந்திக்கின்றது .. செய்யுட்களிலும் 
உரை நடையிலும் பல எழுத்துப்பிழை முதலியன உள்ளன . ஆகையின் 
அத்துணைச் சிறந்ததன்று இறுதியில் மரக்கல விஷயமாய்ப் பலன் அறிய 
பஞ்சபட்சி சாத்திரமும் விளக்கமாக வெழுதப்பட்டிருக்கிறது . செய்யுட்கள் 
இத்துனையென தெற்றென விளங்கவில்லை . 

114 





1722 


A DESORIPTIVB CATALOGUL 01 


H 


No. 1997. கப்பல் சாஸ்திரம் உரையுடன் . 
KAPPALŠĀSTIRAM WITH COMMENTARY . 


IS 


+ 


Substance , paper . Size , 134 - 8 inches . Pages . 62. Lines , 26. on a page . 
Character , Tamil Condition , muah injured . Appearance, very old . 

Complete 

Same work as the above. This manuscript seems to be the 
original of that described under the previous number . 


கு - பு . 


இந்நூல் முன் பிரதியில் வந்துள்ளதேயாம் . அதற்கு இது மூலப்பிரதி 
யாகும் : ஏடுகள் மிகவும் சிதைந்து இருத்தலோடு பல 

பிழைகளும் 
மலிந்துள்ளன. 


T 


No. 1998. கரிநாள் விளக்கம் . 

KARINAL VILAKKAM .. 


2 on a page . 


Substance , palm - leaf . Size , 3. + 1 inches . Pages , 16. Lines, 
Character , Tamil . Condition , fair . Appearance , old . 

Complete . 
Similar to the 

work described 

described under No : 195 
Triennial Catalogue, Vol . II. 


Tamil 


Beginning :: 


மாதம் பன்னிரண்டுக்கும் ஆகாதநாள் அறியும் விதம் : 
சித்திரைம் 

மரு தேதி இரண்டும் கரிநாள் . 
வையாசின 

மஎ இவை மூன்றுங் கரிநாள் . 





சு 


End : 


மாசியரு w சு யஎ தேதிகள் கரிநாள் , 


பங்குனி யக 


யாக என்ற தேதிகள் கரிநாள் . 


( கு -4 .) - 

இச் சிறு நூல் மூவருடக் காட்லாக்கு 195 C. நம்பர் பிரதியில் வந் 
துள்ள நூலேபோன்று , சித்திரை முதல் மாதம் பன்னிரண்டுக்கும் இன் 
னின்ன நாட்கள் கரிநாட்களாம் என்று வசனத்தில் உணர்த்துவதாகும் . 
முற்றும் உள்ளது . 


1 


THE TAMIL MANUSCRIPTS 


1723 


No. 1999. கருப்பத்துவாரவான்மீகம் ( ஆரூட சாஸ்திரம் ) . 

KARUPPADDUVARAVANMIKAM ARUDAŠASTI RAAM . ) 
Pages, 14. Lines , 6 on a page . 

Begins on fol. 7la . of the M.S. desoribed under No. 578. Com. 
plete. Same work as that described under No. 195 ( f ) of the 
Tamil Triennial Catalogue , Vol II . 


Beginning : 


மீனம் மிதுனங்கன்னியுடன் விளங்குதனுசு கர்ப்பமதாம் 
மானதுலாமே மகரநண்டு ஆடுதுவார மாமென்பர் 
கானகருவுஞ் சங்கமுடன் கதித்த ரிஷபந்தேள் கும்பம் 
வான ( வர் ] ( ம் ) புகழும் வான்மீக மடைவார் பாதவா ...... யரே ( க ) 
ஒருவன் கைதனி லொன்றை யெடுத்துமே 
இருகைதன்னிலு மெக்கையிலென்றால் 
மருவு கர்ப்பம் துவாரம் வலக்கையே 
பெரிய வான்மீகம் பேசிலிடக்கையே 


End : 


கள்ளர் தம்மை வரவு கருதினால் 
மெள்ள வந்தனர் கெர்ப்பமாம் 
உள்ள வாசலி லுள்ளவராமென 
மெள்ள வான்மீகம் வாரார்கள் மீளவே 


( ய ) 


ஒருவர் பொருளது [ H] ( பெ ) றவே யுரைத்திடில் 
வருவதில்லையாம் கெர்ப்பமதாயிடில் 
தருவன் சிலபொருள் தள்ளில் துவாரமே 
அருளுவான் முற்று மடங்கல்வான் மீகமே 


( ஙக ) 


முற்றும் 
( கு.பு .) 

இது சோதிடத்தில் ஆருடவகையைச் சார்ந்ததாகும் : (12 ) பனிரண்டு 
இராசிகளையும் கர்ப்பம் துவாரம் வான்மீகம் என்ற மூன்று 

பிரிவாகப் 
பிரித்துப் பலன்களை நுவல்வதெனத் - தெரிகின்றது ; ( நக ) பாடல்களைக் 
கொண்டிருக்கின்றது . எடுகள் மிகவுஞ் சிதலுற்றிருக்கின்றன- இறுதியில் 
" மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நாலும் கர்ப்பராசி ( களாம் ) ; 
துலாம் மகரம் நண்டு ஆடு ஆய இந்த நான்கும் துவார ராசி ( களாம் ) ; 
சிங்கம் இருஷபம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கும் வான்மீக ராசிக 
ளாம் ” என்ற தொடர் மொழிகள் எழுதப்பெற்றுள்ளன . 

இது மூவருடக் காட்லாக்கு 195. (f ) நம்பர் பிரதியில் “ ஆரூட சாஸ்தி 
ஈம் ” என்ற பெயரான் வந்துள்ளதேயாம் : மிகவும் பிழையுடன் உள்ளது ; 
அதற்கும் இதற்கும் மிகப்பாட - பேதங்கள் காணப்படுகின்றன . 

114 - a 


1724 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No.2000 . கிரகஸ்புடம் உரையுடன் . 

GIRAHASPUTAM WITH COMMENTARY . 
Pages. 85. Lines , 7 on a page. 

Begins on fol. 152 a . of the M.S. described under No. 1992. 
Complete.. 

Same work as that described under No. 31 ( d ) on page 267 of 
M. Seshagiri Sastriyar s Raport No. 1. This is the original of that 
described under No. R. 340 of the Tamil Triennial Catalogue, Vol. III ; 
by Tirukkõțținambi, son of Ariyan of Caturvēdamangalaro. 
( கு.பு . ) -- 
இது , சேஷகிரிசாஸ்திரியாரது ரிபோர்ட்டில் 

267 - வது பக்கத்தில் 
31 ( d ) நம்பரில் வந்துள்ளதேயாகும் ; மூவருடக் காட்லாக் R. 340 - ம் 
நம்பரில் வந்துள்ள பிரதிக்கும் இதுமாத்ருகையான பிரதியாம் : இந்நூல் 
375 - வது பாடலிலிருந்து தொடங்கப்பெற்றுள்ளது ; இது " உள்ள முடையான் 
என்ற நூலின் ஒருபெரும் பகுதியென வறியக் கிடக்கிறது : * ஒரு பிரதி 
யிற் போல தனித்தில்லாமல் தொடர்ந்தே செய்யுட்களடி எண்கள் இடப் 
பட்டிருக்கின்றனவாதலின் , இப்பிரதியின் ஏடுகள் மிகவும் கிழிந்திருக்கின் 
றன . எழுத்துப் பிழை சொற்பிழைகள் மிகவும் அதிகமாயிருக்கின்றன . 
நூலாசிரியர் சதுர்வேதமங்கலம் " ஆரியன் ” என்பவரின் புதல்வரான 
திருக்கோட்டிநம்பியாவர் என்று அறியக் கிடக்கிறது . 


No. 2001. குமாரசுவாமீயம் உரையுடன் 

KUMĀRASWAMĪYAM WITH COMMENTARY . 
Substance , paper Size , 134 x 1 inches . Pages , 86 : Lines, 26.on a page . 
Character , Tamil Condition , much injured . Appearance , old . 

Incomplete. 

This is a work on astrology by Tiruccendur Kumāraswāmi, a 
devotee of God Kumaraswami (Subrahmanya ). This copy contains also 
a commentary on the work . 
Beginning : 

குமாரசுவாமீயம் பாயிரம் . 
போதிடமாகிய வேதியனாதி புராதனன் மான் முதலோ 
ரீதிடமாய் வருவாரெனில் யாவும் விடாதியல் பாகச் 
சோதிடமே திடமாக நடாவு குமார சுவாமீயம்யா 
னோதிடவே யெனதுள்ளிடம் வாழ்வதோராணை சகோதரனே . ( 1 ) 


உரை : 


என்பது , செந்தாமரைப்புட்போதயனாகிய பிரமதேவனு. சத்தாடம்பாருப 
வனாதியான உருத்திர மூர்த்தியும் விஷ்ணுவும் இவர்கள் முதலாகிய மகேசு . 


THE TAMIL MANUSCRIPTS 


I725 


வரர் சதாசிவராதியரானாலும் இந்தப் பூமியினிடமாக வருங்காலம் இவர்களு 
டைய ஆயுர்த்தாய முதலாகிய கிரியாகமனம் யாவும் விடாதியல் பாகச்சொல் 
லுஞ் சோதிட திருடசத்தியமாக நினைத்து நடத்திய குமாரசுவாமீயம் என் 
னும் இப்பிரபந்தமதை யான் சொல்லவேண்டி என்னிதயாசனத்தை நீங்கா 
மலே எழுந்தருளியிருப்பவன் விக்னேசுவரர் சகோதரரான சுப்பிரமணியக் 
கடவுள் என்றவாறு . 

( 1 ) 
ஆதிமுதற்குபதேச சத்குரு தேசிகன் 


* 


* 


மாத்திரங் கற்றிவ்வுலகிலிவர் முதல்வர் சொன்னதபரிமிதமே ( 2 ) 


உரை : 


என்பது ஆதிமுதலாகிய சிவனுக்கு உபதேச சற்குருதேசிகனான சுப்பிர 
மணியக்கடவுள் முன் அகத்திய மாமுனிக்காகத் திருவுள்ளம்பற்றியருளிய 
சோதிடத்தியல்பு அந்நாளிற் படித்தவர்களாகிய பதினெண்மரானவர்கள் : -- 
வசிஷ்டர் , கர்கர் , யவனர் , உரோமசர் , பராசர் , மனு , நாரதர் , வியாசர் , போத 
கர், அங்கிராமர் , அத்திரி , மரீசி , பிருகு , குத்ஸர் , புகர் ,? சவுனர் , சௌனகர் , 
காசியபர் என் ( ன ] பவர் ஆவர் - இவர்கள் தாம் தத்தமக்குப் புத்திக்கானது 
மாத்திரங்கற்று இவ்வுலகில் [ இவர்கள் முதலானவர் ) செய்த பிரபந்தங்கள் 
அபரிமிதங்களாம் : என்வாறு . (இவர்கள் உரைத்த சாத்திரம் ) 1 ஒராசாரம் , 
இரத்தினகோசம் , இந்துவணியோரை , ஞானப்பிரதீபிகை , யோகார்ணவம் , 
யோகசதமஞ்சரி , லீலாவதி , சாத கபாரிஜாதம் , அஷ்டகவர்க்கம் , காலசக்கிரம் , 
நாசசக்கிரம் , நவ நிதியம் , அரிஷ்டநவநீதம் , வராகம் , ..... 
கிருஷ்ணீயம் , சித்தாந்தம் , வாக்கியம் , பாகிதம் , சௌரிய பராக்கிரமம் ..... 
காலமறிதல் , காலப்பிரகாசிகை , ஸ்ரீமதி என்பன என்றவாறு . ( 3 ) 
End : 


* 


மூலகாண்டம் முற்றும் . 
என்னிதயத்துள் 

உனப்பெற்றவர் 
தாமில்லையே 


.உரை 


என்பது சுவாமிதான் இதன்மேற் சொல்லவேண்டுவது ஏதென்று திரு 
வுள்ளம் பற்றாமுன்னம் அகத்திய மாமுனி தாம் சொல்லும் உத்தரம் ; 
அடியேன் உள்ளத்தில் உள்ளதும் இல்லதும் உன் திருவுள்ளத்தில் அறியா 
தது ஒன்றும் இல்லை ; ஆதலினால் இதன்மேல் பலத்தியல்பு சொல்லவேண்டு 
வது திருவுள்ளத்தில் இருக்க , அடியேனை கேட்பது எவ்வாறு ; ? தேவரீர் 
காப்பு முதலாக நாழிகைத்திறம் வரையில் நடத்திய சகல விருத்தாந்தமும் 
தெளிவினையுடைய தேவாமிருதத்தின் பதமாக ஊறிய கரும்பினது சுவை 
சுரந்து துளிதுளிப்பனபோற் சிறிதுசிறிதாக அடியேன் அறியும்படிக்குத் 
தேவரீர் திருவாய்மலர்ந்தருளிய அதிருசி வசனத்தை யடியேனுக்குப்பயிற்றி 
வைத்து அடியேன் புன்சொல்லாய்க் குழறிய வசனத்தைத் திருச்செவியிலே 
யேற்றுச்சித்தங்களிகூரவின்புற்று இன்னமின்னம் சொல்லுவாயாகவென்று 


1726 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


அடியேனை யடுத்தடுத்துக் கேட்பதால் சுவாமீ ! அன்பருக்கும் அன்பனாகிய 
யான் பெற்றபேறு என்னைப்பெற்ற வுன்னைப்பெற்ற உருத்திரமூர்த்திக்குங் 
கிடைத்ததல்லவென்றவாறு 

( 1 ) 
பெற்றவனுக்கொரு குருவே சொற்றிடெனத் தாழ்ந்த 

பிரமன் மகற் கவறு .. 
கு.4. 

இந்நூல் , சோதிடத்தைச்சார்ந்தது ; குமாரசுவாமியின் இன்னருளால் 
திருசெந்தூர் வீரையன் மரபிற்றோன்றிய சுமுக - குமாரசுவாமி யென்னும் 
சோதிடப் புலவரால் இயற்றப்பெற்றதாகும் . அச்சிடப்பெற்றுள்ளது . இப் 
பிரதியில் இந்நூல் உரையுடன் உள்ளது . முற்றுப்பெற்றதாகத் தெரிய 
வில்லை . மிகப்பிழையுடன் காணப்படுகிறது . 


No. 2002 : கேரளாலங்காரம் 

KERALANKARAM . 
Substance , palm - leaf . Size , 134x11 inches . Pages , 200. Lines 

5on a page . 
Character , Tamil . Condition , injured . Appearance , old . 

Incomplete. 

Same work as that described under Nos . 6 and 79 ( b ) , Tamil 
Triennial Catalogue, Vol. I. 


வரை 


கு . 4. 

இது , மூவருடக்காடலாக்கு 6 , 79 ( பி ) ஆகிய இந்நம்பர்களில் வந்துள் 
ளதேயாகும் . இது நானூற்றுச் சொச்சம் பாடல்களால் அமைந்ததென்று 
தெரிகிறது . இப்பிரதியில் முந்நூற்றெழுபத்துநான்கு பாடல்கள் 
கொண்ட " களத்திரபாவம் ” என்றதான பகுதி வரையுமேயுள்ளது . மிகுதி 
யான பகுதியில்லாததோடு நடுவிற் சில பகுதியும் ஏடுகளில் எழுதாமல் விடப் 
பட்டுள்ளது . இதன் எடுகள் மிகவும் சிதைந்திருக்கின்றன . மிகவும் பிழை 
யுடன் உள்ளது . 

No. 2003. கேரளாலங்காரம் . 

KERALALANKARAM . 
Substance , palm - leaf . Size , 11 } xl } inches . Pages , 96.Lines , 7 on a page . 
Character , Tamil . Condition , much injured . Appearance , very old . 

Incomplete .. 

Same work as the above . 
End : 


! 


ஆயுர்ப்பாவம் : -- 
சனிக்கெட்டிற் பாபரில்லாச் சலிப்பில்லார் கூடப்பார்கக 
இனிமட்டிலிவர்க்கு நாலாயிருந்திடப் பாபரன்றி 
முனித்தொட்டுக் கெட்டுக்கேழின் முன் சிவனின்றானாகில் 
செனித்திட்டு வருமோர் பாலன் சிரஞ்சீவியாகி நிற்கும் ,, { காஎடு ) 


THE TAMIL MANUSCRIPTS 


1727 


எட்டுடன் எட்டில் நிற்கவதுக்கிருபக்கஞ் சாங்கன்ராசன் 
விட்டுடன் உதயஞ் சோமன் வெள்ளிக்கேழாகி நிற்க 
மட்டுடன் சனிக்கு நாலில் மன்மகனிரவியன்றி 
கட்டுடன் உதித்தகாளை கண்டிடான் எமபுரத்தே . 


( காஎசு ) 


* 


* 


எட்டினிலுதயந்தன்னில் இரவியுமிருக்க நோக்க 
மொட்டென வுதயோன் கூடிற் பொல்லாத பித்தரோகங் 

ச்சினானோன் கனல்வண்ணணிருந்திட்டாலும் 
விட்டிடாதிருக்கும் பித்தசோகமே யறிந்துகொள்ளே . ( சாகயக ) 


கட்டி 


சரமதில் ராசி சுங்கன் தனியிராப்பாபர் கூட 
அரவதிற் சனியுஞ் சோமன் அவருமே யாறெட்டாக 
உரமுள்ள லக்கினாதியோரையுஞ் சாமெட்டாகில் 
வரமதிலுதித்தோர்க் கெல்லாம் வந்திடுங்க்ஷயமேரோகம் .(சளந ய ) 


* 


* 


அட்டமத்தோனு நீச மதுவினிற் கரிசேயாகில் 
நட்டமாய் திங்கள் நிற்க நல்லுதயத்திற் பாபர் 
இட்டமாய் நல்லோர் பார்க்க விருக்கவுமில்லாதாகில் 
பொட்டென வருமே ரோகம் பொல்லாத சிரசு பீடை . ( சாள சாயங ) 
பூமனுமாறில் நிற்கவதிற் புகுந்திட வெள்ளியாகுஞ் 
சோமனுஞ் சனியுங் கூடச் சொல்லு தயத்திற் பாபி 
காமனுக் கெட்டில் மன்னக்கருதியே நீசமானால் 
போமது சீவனில்லா பொல்லாத விரணரோகத்தின் . (சளசயச ) 


* 


* 


( கு - பு . ) -- 

இது , முன் பிரதியில் வந்துள்ளதேயாகும் : அப்பிரதியில் இல்லாத 
ஆயுர்ப்பாவ முதலாய் ரோகபாவம் இறுதியாய் உள்ள பகுதிகள் ( டீ.எயரு 
சாளசயச ) பாடல்கள் வரையும் இருக்கின்றன . ஆயினும் முற்றுப்பெற்ற 
தாகத் தெரியவில்லை . அச்சிடப்பெற்றது . இதன் ஏடுகள் பல மிகவும் சித 
லுற்றுச் சிதைந்தும் முறிந்தும் இருத்தலோடு இடையிலும் கடையிலும் சில 
ஏடுகள் இல்லாமல் படித்தற்கு அரிதாயுள்ளது. இறுதியில் நன்னூல் உரிச் 
சொல்லியலில் சிலசூத்திரம் எழுதப்பெற்றுள்ளது . 


No. 2004. சங்கராசாரியர் சோதிடம் 

( ஸர்வார்த்த சிந்தாமணி .) 
ŠANKARACARIYAR SOTIDAM 

(SARVARTHA CINTAMANI .) 
Substance, papers . Size , 131x8 : inches . Pages , 32. Lines , 25-28 on a page . 
Character , Tamil. Condition , injured . Appearance, old , 

Incomplete .. 

Is a Tamil summary , in prosa , of the treatise on astrology attribu 
ted to Sri Sankarācārya. 


1728 


À DESCRİPTİVE CATALOGUE of 


. 


Beginning : 
சங்கராசாரியர் சர்வார்த்த சிந்தாமணி 

சோதிட சாத்திர 
விளக்கஞ் செய்தது : -- 

சுக்கிரனுடைய சாரம் : புதனுடைய சாரம் அறியும்படி : தை மாதம் 
முதல் கண்ட மாஸத்தை முப்பதிற் பெருக்கி அன்றைய திதியும் கூட்டிக் 
கண்ட தொகையை எழிற் பெருக்கிப் பெருக்கின தொகையைத் தொண்ணூற் 
றைந்திற் கழித்து நின்ற சேடத்தைத் திருவோணம் முதலாய் அன்றையில் 
எந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திராசியில் சுக்கிரன் இருப்பன் . 
கிழக்கே யிருந்தால் இரண்டு நட்சத்திரம் தள்ளிப்போட்டு மிஞ்சின நட்சத்திரம் 
எதுவோ அதிலே சுக்கிரன் இருப்பன் . மேற்கே இருந்தால் இரண்டு நட்சத் 
திரம் கூட்டிப் பார்த்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருப்பான் என்று 
சொல்வது . 

புதனுக்கும் இந்தச்சாரத்தின்படியே பார்த்து அவிட்ட முதலாய் எண் 
ணிக்கண்ட நட்சத்திரத்தில் புதன் இருப்பன் என்று சொல்லுவது . சாரம் 
மூற்றும் . 

பூமியிலே யாதொரு ஜாதகருக்கு இலக்கினத்துக்கு மூன்றாமிடத்துக் 
குடையவனுடைய தசை வந்தால் சாமான்யம் என்று சொல்வது . அதிலும் 
அவன் பொசிப்பில் அவன் தசையில் மிகவும் சாமான்யம் என்று சொல்வது . 
எட்டாமிடத்துக்குடையவன் செனனகாலத்தில் எந்தக் காலிலிருந்தானோ 
அந்தராசியில் சனி வருங்காலத்து அவன் பொசிப்புமாதசையில் அவனு 


* 


டைய 


End : 

இலக்கனத்துக்கு எந்த ராசியிலே குளிகன் இருக்கிறானோ அதற்கு ஐந் 
திலே எட்டிலே ஒன்பதிலே இந்த ராசியிலே சனி வருங்காலம் . மாதாவுக்கும் 
பிதாவுக்கும் சாதகனுக்கும் மற்றுமுண்டாகிய சனங்களுக்கும் அன்னிய சுற் 
றத்தாருக்கும் கிட்டின சுற்றத்தாருக்கும் கிட்டின ஸ்னேகிதருக்கும் தலபேத 
கம் , தனதான்யச் சேதம் , இராச நிட்டூரம் , அவமானம் என்னுமிவை வரும் . 
இவை முதலானவை யெல்லாம் பார்த்துச் சொல்லவும் ஒரு இராசியிற் 
சனி இரண்டரை வருஷம் இருப்பான் . அது அறிந்து லக்கினத்திக்கு எம 
கண்டன் எந்த ராசியிலே இருக்கிறானோ அதுக்கு ஐந்தாமிடம் ஒன்பதாமிட 
மதில் வியாழன் வருங்காலம் புத்திரவர்க்கத்துச்சாமான்ய துன்பங்கள் வரும் . 
வியாழத்து 

எமகண்டன் அந்த இரண்டரை வருஷங்களுக் 
குள்ளே ஒரு வருஷம் இருப்பான் . இதுக்குள்ளே லக்கினத்துக்கு 

காரன் எந்த ராசியிலே யிருக்கிறானோ , அந்த இராசிக்கு 
உந்து ஒன்பதில் சூரியன் வருங்காலம் பிதாவுக்கு நிர்யாணம் வரும் , சூரி 
யன் ஒரு மாதத்துக்காரன் . - அதிலே கண்டு சொல்லவும் . 


( கு - பு .) - 

இந்நூல் சோதிடத்தைச் சார்ந்து அச்சாத்திரக் கொள்கைகளை யெல்லாஞ் 
சுருக்சி வசனத்தில் எடுத்துரைப்பது . சங்கராசாரியர் இயற்றிய நூலைச் சுருக்கி 
வசனமாய் எளிதில் உணருமாறு இயற்றிய தெனத்தெரிகிறது . இப்பிரதி 
யில் பிழைகள் மிகவுள. எடுகள் மிகவுஞ் சிதைந்துள்ளன. முற்றுப் 
பெறலில்லை . 


THE TAMİL MANUSCRIPTS 


1929 


No. 2005. சர்வார்த்தசிந்தாமணி உரையுடன் . 
SARVĀRTTA CINTĀMAŅI WITH COMMENTARY . 
Substance , palm -leaf . Size , 10x13 inches . Pages , 152 , Lines , 12 on a 
page . Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 
Complete.. 

A treatise , comprising many sections, on astrology. 
Beginning : 

மறுவற்ற வடநூலான வாரியை மேகம் வாங்கி 
சருவார்த்த சிந்தாமணி த்தமிழலங்காரத்தைக் 
கருவத்தை யொழித்துக் கிரீடியாய்ப்புளிக்கீழ்யோகம் 
பெருசித்தர் நங்கையீன்ற பிள்ளைபொற்பாதங்காப்பே 
சீரெனு மிலக்னேசன் மித்திராங்கி சத்தினிற்கச் 

சார்வதாய்ச்சுபக்கோள் பார்க்கில் சவுக்கியம் லக்கினேசன் 
[ வூ ] . ( ஊ ) ர் வெதுக்கேந்திர கோணத்திலமைய நல்லோர் 
பார்வையே பெற்றாலாயுர்ப் 

யமுள்ளதாமே உ 
உரை - என்பது இலக்கினேச சேரசமித்திராங்கிஷ 
மேற்க , சுபக்கிரகம்பார்க்க , தேகசௌக்கியம் : இலக்கினேசன் 
பலமாயிருக்கக் கேந்திரகோணத்திலிருந்து சுபர்களபார்க்க . 
பாபிகள் பாராதிருக்கத் தேகசௌக்கியம் என்பது 
உள்ளதோரிரவி தெய்வலோகாங்கிஷ முறவும்போ 
விள்ளரும் லக்கினாதி பலக்கவும் பாக்கியாதி 
மெள்ளவே சொச்சவுச்ச மங்கியும் விரும்பியேறப் 

பிள்ளையும் யோகவானாய்ப் பலமுடனிருப்பதாமே 
* உலா - என்பது .-- சூரியன் தெய்வலோகாங்கிசம் எற இலக்கினாதிபதி 


* 


* 


* 


* 


* 


வானெனும் லக்கினேசன் பாவியருடனேவாழ , 
வீனமாஞ்சுபக்கோள் பார்க்கிற்றோடமில்லையா மிலக்கினேசன் 
தானமாம் பலமேயாகி யங்கிசங்கோணந்தன்னில் 
நானெனப்பாவி பார்க்கில் நயனரோகத்தனாமே 
உரை - என்பது - இலக்கினேசன் [ குமாரா ] ( க்ரூராக ) ளுடனே கூடத் 
தேகசௌக்கியம் இல்ல , -சுபக்கிரகம் பார்க்கில் பலன்உண்டு , 
இலக்கினேசன் பலவானாகவிருக்க , கேந்திரத்ரி கோணத்திலிருக்க 
என்னேரமும் நயனரோகம்உண்டு என்றவாறு 


. 


G 


* 


** 


* 


* 


* 


* 


End : 


குளிகன் . 
பன்னிரண்டாமிடந்தனிலே குளிகன்வந்தால் 
* பலவிதமுந்திரவியங்கள் பலுகிடாதாம் 
தன்லைவனைப் போல வாக்குந்தாட்சி சொல்வான் 
சதிகுளிகபவனாதி யென்னுஞ்சாற்றும் 


1730 


A DESCRIPTIVE CATALOGUE OL 


ரு 


முன்னமவன் கலந்திருந்த ராசிக்கப்பால் 

முக்கோணமிலக்னமாய் முடிந்தகாலம் 
அன்னவனோடருகிருந்தே ராசிநாதன் 

அரிஷ்ட கிரகப்பலனையணையான்சூரன் 
சூரியனாருடன் குளிகன் றோன்றி நின்றால் 

சொல்லதுவோ தந்தைவழிச் சண்டை சொன்னோம் 
காரியமாய்த் திங்களுடன் கலந்தால் மாந்தி 

கற்புடைய தாய்வழியிற் கலகஞ்சொல்ல 
சீரிய செவ்வாயுடனே தீண்டி நின்றால் 

தினக்கலகமுடன் பிறந்தாருடனே செப்பக 
கூரியமாலுடன் கூடிய பொருந்தி நின்றால் 

குணமறியாப்பயித்தியங்கள் கொண்டார் போலாம் 
அந்தணனோடே யாந்தி யணைந்து நின்றால் 
வணங்கான் 

தூடடயே யடைவாய்ச்சொல்வான் 
சுந்தரனாய்ச் சுக்கிரனைத்தொட்டுக்கொண்டால் 

சொல்வதென நீசப்பெண் சுகத்தைத் துய்ப்பாள் 
மந்தனுடன் மகன் கூடி மருவநல் 

வாணிப முந்தரவியமு மாடும் வாழ்வாம் 
விந்தையுடனாவுடலால் விசேட மேயுண்டாம் . 


இந்நூல் சோதிடத்தைச் சார்ந்து பல்வேறு விஷயங்களைப் பலபிரிவு 
கொண்டு உணர்த்துகின்றது . இத்துடன் ஒரு குறிப்புரையும் உள்ளது . எழு 
த்துப்பிழைகள் மிகவுள , எடுகள் மிகச்சிதைந்து இருக்கின்றன . இடையில் 
சில எடுகள் எழுதப்பெறாமல் உள்ளன . இயற்றியவர் இன்னாரெனத்தெரிய 
வில்லை . இக்குறி காரணக்குறி . 


No. 2008. சாதகாலங்காரம். 

JATAKACANKARAM . 
Pages , 98. Lites , 7 on s page . 
Complete. 

Begins on fol. 1958. of the MS. described under No. D 1992 ante . 

Same work as that described under No. R. 80 { s ) of the Tamil 
Triennial Catalogue, Vol. I. 


( கு - பு . ) - 

இந்நூல் சேஷகிரிசாஸ்திரியார் ரிபோர்டில் 263- ம் பக்கம் 31 { b } 
நம்பரில் வந்ததேயாம் . மூவருடக்காடலாக்கு 80- வது நம்பர் பிரதியைப் 
போன்றது . இது முடிந்தபின்னர் வேறு சில சோதிடப் பாடல்களும் எழுதப் 
பட்டுள்ளன . எடுகள் சிதைவுற்றிருக்கின்றன. அச்சுப்பிரதிக்கும் இதற்கும் 
பலபாடபேதங்கள் காணப்படுகின்றன, பிழை மிகவும் காணப் ! டுகின்றன . 
முற்றும் உள்ளது , 


THE TÁMİL MANUSCRIPTS 


1731 


No. 2007. சாதகாலங்காரப் உரையுடன் . 

JÄTAKALANKARAM WITH COMMENTARY . 
Substanoe , palm -leaf . Size , 174 x 14 inches . Pages , 134. Lines , 7 on a page. 
Character , Tamil . Condition . much injured . Appearance , old . 

Begins on fol. 1 a . The other works herein are Šāstracūņāmaņi 
palat irattu 68. & . 
Maranakanthikai dasamsam 207 a . 

a . 
Pinipadutalpallilviuta , etc. 241 a . 

Incomplete.- 

Same work as the above. 
( கு -பு . ) -- 

இது , முன்பிரதியில் வந்துள்ளதே . இதில் துவாதசபாவ பலன்கள் . 
கர்ப்பாதான லக்கினம் , பெண்கள் சாதகம் , என்ற பகுதிகள் மாத்திரம் 
உள்ளன . சிற்சிலபகுதிக்கு உரை எழுதியுள்ளது " கர்ப்பாதான லக்கினம் 
என்ற பகுதி இதில் முதலில் எடுத்து எழுதப்பட்டுள்ளது . பிழையதிகமா 
யுள் . 

No. 2008 சாத்திரசூடாமணி பலதிரட்டு . 

ŚĀTTIRACŪDAMAŅI PALATIRATTU . 
Pages , 80. Lines , 7 on a page . 
Incomplete . 

Begins on fol . 68 a of the MS . described under No. the previous. 
Incomplete . 

This is the original of that described under No. 1032 of the Tamil 
Triennial Catalogue , Vol . VIII and contains the same work . 
( கு - பு . ) - 


இந்நூல் மூவருடக்காடலாக் 1032 - ம் நம்பரில் வந்துள்ளதற்கு 
மூலப்பிரதியாகும் . முற்றுப்பெறவில்லை . சோதிடத்தைச்சார்ந்தது . பிழை 
யுள் . 


No. 2009. சினேந்திரமாலை உரையுடன் . 

ŚINËNDIRAMĀLAI WITH COMMENTARY , 
Substance ; palm - leaf . Size , 143 x 1 inches . Pages 166. Lines 7 on a page . 
Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 

Incomplete . 

Same work as that described under Nos . R. 146 and 147 of the Tamil 
Triennial Catalogue , Vol . II , By Upendracharyar . 
Beginning : 


க்க - நாடுங்காலூரகத்த வொண் கெடுதியுற்றபுதன்பொன்சனிக்கு ச்சேருமிட 
ந்திண்ணமாய்ச்செப்பு . 


1733 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


என்பது , செவ்வாய் சனி ஆதித்தன் உதையாரூடங்களில் நிற்கில் கெடு 
தி காடுசேரும் , சுக்கிரன் , சந்திரன் நீர்சேரும் , வியாழன் , புதன் கெடுதி 
யூர் சேரும் , இவையெல்லாம் ஆட்சியில் நின்றால் ஊர்சேரும் , நட்பில் நி 
ன்றால் அகம் சேரும் , உச்சத்தில் நின்றால் கெடுதி போகங்காணும் , பகை நீச 
த்தில் நின்றால் கெடுதிகணம் ( வரிதெ ] வருகின்றன வென்றவாறு .-- கடு 

பூமகற்குப்பூமி புகர்மதிக்கு நீர்புதன் பாய் 
பாம்பவற்குப் பொந்துவளை ( யாளை ] யாகும் - நாமத் 
தணங்குறையுமாலையம் பொன்னருக்கன் மந்தற் 

குணர்ந்தனவாம் வேள்விக்குடம் . 
என்பது , செவ்வாய் , பூமி , சந்திரன் . சுக்கிரன் - நீர் , புதன பாய் , பா 
ம்புக்குப் பொந்து , வளை பிருகஸ்புதிக்குத் தேவாலயம் , ஆடித்தன் போச 
னம் இடம், சனிக்கு உயுத்தகளம் , எ -று . 

நாமத்து என்று மிகுத்துச்சொல்லியவதனால் செவ்வாய் ஆதித்த 
ன் பூமிககோளாதலால் ஆகாசத்தியங்குவன முதலான சிவ நிற்காது தலை 
மேற்பணு தியென்றும் , கொடியிற்றூக்கி யிருந்தன வென்றுஞ் சொல் 


கசு 


கன் 


End : 


மா நிமித்தகாண்டம் . 
அங்கஞ்சொறிதல் வெளுப்பாமடிகுய்யஞ 
செங்கை முகமூச்சி சிவப்பாகும் - துங்க 
மயிருமரையுங் கறுப்புரைப்பொன் கேட்போ 
னுயிருமுடலு மெனவோர் . 
வட்டமாய்க்கீறின் வயிறுதோள் வாய்வதனந் 
தொட்டிடின் முன் கெட்டனவுந்தோன்றுமாம் 
பிட்டமு - மரைகான் முதுகுபிடரிகைக் கீழ்மே 
லுரைதானந்தோன்றாமை யோர் . 


ய 


* 


விரும்புமறைவாணர் வெம்பரிமேலானார் 
குரும்பைமுலை மடவார்கூட்டம்- விரும்புங் 
கொடையாளர் கொற்றப்படையாளர் கூறும் 
நடையாளர் கண்டார் நலம் . 
வெஞ்சுடர்வான் வாள்கத்தில் விற்கார்முகங்கண்டு 
நஞ்சுடைய மூலம் நடுங்குவன் - பஞ்சு 
பிதிர்த்திடினுங்கோ 


. 


( கு.பு . ) 

இந்நூல், தமிழில் சோதிடசாஸ்திரங்களில் மிகப்பழமையான தொரு நூ 
லாகும் ; நச்சினார்க்கினியர் முதலான உரையாசிரியர்களால் மேற்கோளாக 
வெடுத்தாளப்படும் அத்துனைப்பெருமைவாய்ந்தது . " உபேந்திராசார் என் 
லும் ஜைநமாமுனிவரால் இயற்றப்பெற்றது ; இது ( 1 ) தாது பாண்டம் 
( 2 ) மூலகாண்டம் , ( 3 ) சீவகாண்டம் , ( 4 ) நட்டமுட்டி.சிந்தனை காண்டம் , 
( 5 ) நலந்தீங்கு காண்டம் : (6 ) பிணிக்காண்டம் ( 7 ) மரணகாண்டம் ( 8 ) 


THE TAMIL MANUSCRIPTS 


1732 


ண்டிக்காண்டம் , ( 9 ) கனாக் காண்டம் , ( 10 ) சகுன காண்டம் , ( 11 ) மங்கலகா 
ண்டம் , ( 12 ) காம காண்டம் , ( 13 ) மகப்பேறு காண்டம் , ( 14 ) சுரிகை காண் 
டம் , ( 15 ) சல்லியகாண்டம் , ( 16 ) கீழ்நீர்க் காண்டம், ( 17 ) படைவரவு காண் 
டம், ( 18 ) யாத்திரை காண்டம் , ( 19 ) ஆற்றுவரவு நீர் காண்டம் ( 20 ) மழைவர 
வு காண்டம் , ( 21 ) அஃகமலிவு காண்டம் , ( 22 ) மரக்கல வரவு காண்டம் , 
( 23 ) மா நிமித்தகாண்டம் என்றதாய்க் காண்டவகையால் இருபத்து மூன் 
றும் நூலாரம்பத்து “ காண்டப் பொழிப்பு என்ற ஒருபகுதியும் ஆக இரு 
பத்து நான்கு பகுதிகளாகப்பிரிக்கப்பட்டுள்ளது . இது ஒரு உரையுடன் அச் 
சிடப்பெற்றிருக்கிறது . இப்பிரதியிலே உள்ள உரையானது அச்சிட்டவுரையிலு 
ம் வேறாயது . இயற்றியவர் இன்னாரெனத் தெரியவில்லை . அச்சிட்டபிரதி 
க்கும் இதற்கும் , சிலபாடல்கள் இல்லாதிருத்தல் சிலப்பாடல்கள் , முன்னவை 
பின்னனவகளாயிருத்தல் , ஒவ்வொரு பாடல்களும் அடிதோறும் பாடபே 
தங்களோடிருத்தல் முதலிய பலவித்தியாசங்களிருக்கின்றன . மிகப்பிழையு 
டன் உள்ளது . 

இப்பிரதியில் முதல் ( 20 ) இருபது ஏடுகள் இல்லை யாதலின் அவைகளி 
ல் அடங்கிய பகுதியும் இறுதியில் சில ஏடுகள் இல்லையாதலின் மாநிமித்த 
காண்டத்தில் சிலசெய்யுட்கள் மாத்திரமேயன்றி பலசெய்யுட்களும் இல்லை . 
இதன் எடுகள்பல முறிந்தும் சிதைந்தும் உள . 

No. 2010. சோதிட சங்கிரகம் 

ŚÕTIDA SANGIRAHAM . 
Pages , 30, Lines , 5 on & page . 
Incomplete.. 

Begins , on fol . 1 ( a ) of the M.S. described under No. 1211 . 
Beginning :: 

புரட்டாசி , ஐப்பசி , கார்த்திகை இந்த மூன்று மாதமும் தலை .. 
மார்கழி , தை , மாசி இந்த மூன்று மாதமும் தலை . பங்குனி, சித் 
திரை , வையாசி இந்த மூன்று மாதம் தலை .. ஆனி அடி ஆவனி 
இந்த மூன்று மாதமும் தலை வட ........ சித்திரைமீ s 

ரு 

நாழி 
கைக்குமேல் கூ நெ இருப்பான் . வையாசிமீ உலக . தேதி அ நாழிகைக்கு 
மேல் .. நெ . இருப்பான் . ஆடிமீs ச நாழிகைக்குமேல் க . நெ . இருப் 
பான் . ஆவணிமீ சு தேதி உஙக நாழிகைக்குமேல் கூ நெ . இருப்பான் . 
ஐப்பசிய தேதி ச நாழிகைக்குமேல் 5 நெ இருப்பான் . கார்த்திகைமீ 
மஅ தேதி க . நாழிகைக்கு மேல் கூ நெ இருப்பான் . தைமீ உ தேதி அ 
நாழிகைக்குமேல் நெ இருப்பான் . சித்திரைமீ முதற் தேதி 
முதல்ல நாளும் உய நாழிகையும் அசுவினியில் சூரியனிருப்பான் . அதற்கு 
மேல் பரணியில் சூரியன் . நாளும் உய நாழிகையும் இருப்பான் . அதற்கு 
மேல் கார்த்திகையில் காலில் சூரியன் - நாளும் உய நாழிகையும் 
இருப்பான் . சித்திரைமீ முற்றும் : 

வைகாசிமீ முதல் கிருத்திகை முக்காலில் சூரியன் ய நாளும் இருப் 
பான் . அதுக்குமேல் உரோகிணியில் சூரியன் MR நாளும் உய நாழிகையும் 
இருப்பான் . அதுக்கு மேல் மிருகசீரிடத்தில் சூரியன் . 


L 


1734 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


End :: 


கொல்லுந் தேளின்மே ( ன் ) னாளிற் 
கொட்டிக் குலைக்குங் கருமநண்டாம் 
சீலமுடைய தனுசின்மேல் 
சிறந்த பலகாலுகைக்கிலமே . 


கோல மனையாள் ஒருவருடன் 
கூடிக் கொண்டாள் இடறு சொல்லும் 
வால மிதுன கும்பமிவை 
வருந்து மரசர்க் களிப்பாமே . 


( கு.பு. ) 

இந்நூல் சோதிட சாத்திரத்தின் விடயங்களைச் சுருக்கி வசனத்தாலும் 
சில விடங்களில் பாக்களாலும் தெரிவிக்கின்றது . எழுத்துப்பிழையுள் 


ளன . 


No. 2011. சோதிட சங்கிரகம் உரையுடன் . 

ŠODIDASANGRAHAM WITH COMMENTARY . 
Pages , 86. Lines, 7 on a page . 
Incomplete.. 

Begins. on fol . 1 & of the M.S. described under No. 366 , Vol. I. 
A short treatise on astrology . 


Beginning : 

என்பது ஒன்றாமிடம் நாலாமிடம் எழாமிடம் பத்தாமிடம் உதயம் 
நிறகிளபாடு ? உச்சமென்று நாலு கண்டத்துக்குப் பெயராம் . இவையிற் 
றிற் புதன் வியாழன் உதயத்துக்கு வலியர் . வெள்ளி சந்திரன் நிற்கில் 
வலியர் . சனி பாம்பு பாட்டில் ? வலியர் . செவ்வாய் ஆதித்தன் உச்சத் 
தில் வலியார் என்பது . புதனுக்குச் செய்வாய் வலிது . செவ்வாய்க்குச் 
சனி வலிது . சனிக்கு வியாழன் வலிது . வியாழனுக்கு வெள்ளி வலிது . 
வெள்ளிக்குச் சந்திரன் வலியன் . சந்திரனுக்கு ஆதித்தியன் வலியன் . 
ஆதித்தியனுக்குப்பாம்பு வலிது . என்பது கேந்திரபலன்கள் முற்றும் . ( சுயஎ) 


End : 


வெண்பா : 

சாணாலுங் கோலாம் பலாபலநான் கெல்லை 
கோணாமல் அளந்து குழிமாறி - நாணாமல் 
இப்புவியில் மாதே யிருநான்குக் கீய்வீராய்க் 
கெர்ப்பத்தின் நிற்பயனைக் கேள் . 
அஞ்சி லரசாள்வார் ஆறிலருந்துயராம் 
மிஞ்சிலொன்று மூன்றேழு புந்திவளர்ந்துவரும் - நஞசகலாய் 
நாலெட்டு நன்மையொரு சத்துமில்லை 
ஓதுவித்த நூல் போலுரைத்து . 


THE TAMIL MANUSCRIPTS 


1735 


ஆருடன்றன்னை யுதயத்தி லிரட்டித்து 
நேரே வருங்கால நிறையெண்ணிப் - பாரில் 
இருந்தாரைக் கூட்டி யிருபத்தேழு கழிக்க 
வருங்காணவன் பிறந்தநாள் . 


* 


இந்த நன்னூல் தனானை யியம்பினார் முனிவர்தாமு 
முந்திராகு கால மூன்றே முக்காலாகக் 
கொந்தமாயிந்த நூலைச் சோதித்துச் சொல்வோர்க் கெல்லாங் 

கந்தனா ரருளினாலே காரியஞ் சயமதாமே . 
( கு.பு. ) 
இந்நூல் சோதிட விஷயங்கள் பலவற்றையும் சுருக்கிக் கூறுகின்றது . 
உரையுடன் உள்ளது . ஏடுகள் பல இல்லாததிருத்தலோடு முறை பிறந் 
தும் உள்ளன. சிதைந்துளது . எழுத்துப் பிழை பலவுள . 


No. 2012. சோதிட பிந்து . 

SOPIDABINDU . 
Substance , palm -leaf . Size , 13x1 inches , pages 68. Lines 4 on a page . Charaoter 
Tamil . Condition , much injured . Appearance , old . 
In complete . 

A treatise on astrology. In the concluding portion of this work , 
some Sanskrit verses are quoted . 
Beginning : 

ஆடையாபரண போகியாயிருப்பன் உதாரனாய் இருப்பன் . 
பாபத்துக்குப்பயந்தவன் . பிதுருமாதுருபக்தியுள்ளவன் . புண்ணியவானா 
யிருப்பன் . சுமங்கலி 

விஷ்னுதேவதை பிரசாதத்தினால் சகல நன் 
மையும் விருத்தியாயிருப்பன் . விசாலகிரக வாசம்பண்ணுவான் . 
இனி யோககாண நவபலன் அறியும்படி : - 

கேசரியோகம் , குசுமயோ 
கம் ரிக்தயோகம் ரிசாதயோகம் . இப்படிக்கு மூன்று சுபயோகம் , 
ஒரு ரிக்தயோகமும் கண்டபடியினாலே பாலியத்திலே ரிக்தயோகபலன் 

கஷ்டம் வியசனம் கொஞ்சம் சுபவர்க்கமுமாக நட 
க்கும் , குசுமயோகபலன் ; ங ஆம் முதல் . 
பின்பு பிரபல யோகவிருத்தியுமாக நடக்கும் . கேசரியோகபலன் :-எ 
ஆம் . சாதகன் உத்தியோகாரம்பம் . பிரபுதுவாரசஞ்சாரமும் ஆக நட 
க்கும் . பாரிசாதயோகபலன் : - உயஉஹ ஆயிசினளவுக்கும் சகோதிய 
யோக ( மா ) கக் கனபாக்கியம் ராச புசிதமும் தர்ம 

ன்றிய 
விருத்தியுமாக நடக்கும் : இப்படிக்குக் கண்டபடியினாலே பாக்கியசாலியா 
விருப்பான் . இனி அஷ்டக வர்க்கபலன் அறியும்படி : சூரியன் முதலா 


. 


1736 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


சூரியாஷ்டவர்க்கம் வைத்துக்கொண்டு பிது நசிந்தனை பண்ணவும் . சூரிய 
னுக்கு ( க ) ஆ மிடத்தில் பிந்து ( ச ) சூரியனுடன் ( ச ) ம் , அக எட்டு 
கண்டபடியினாலே பிதுரு சகோதரம் எழு கர்ப்பம் . ( க ) ஆக எட்டுக்கு ஆண் 
நான்கு . பெண் 

ஒன்று ஆக ஐந்து . சீவத்துவம் . இவை கட்குச்சோதி 
பிந்து ( எ கண்டபடியினாலே மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் சனியும் 
புனர்வஸு 


- 


End : 


. 


. 


. 


. 


ப 


. 


. 


ரேகாஷ மிஹக விதரவாகமொராஜர் 
ஷஷெவௗயை - கெுகெரபாெேய கிவியோ 
ஜ நகவல .) AV ) முதாாயெதிவவளவஷாகி 
வாவாாவரவ p . A.க .) வண ) கீழ நிஷெவண | 
வராபெலவ o @ o G5 ) வரகக்ஷஷாமவெகோ " 
என்கிற வசனபிரகாரம் நடக்கும் . சுபானு ளு தை மாதம் யக . உ 
வரைக்கும் . சென்மாதி ஆல் ( சருகூ ) மீ ( ரு ) நாள் ( அய ) பின்பு தனு 
சிலே வந்த சூரிய திசைக்கு சு . குப்பலன் ; -- சூரியனுக்கு அஷ்டமாதி பத்தி 
யம் வந்து விரயத்திலே தசாரம்பம்வந்து 

டியினாலே நேத்ர உஷ் 
ணம் , பித்தகாசம் , வாதபித்தம் . ராசகோபம் 

பின்பு 
ஸௌக்கியமுமாய் யோகபங்கம் வராமல் நடக்கும் தசையந்தியத்தில் தா 

அரிஷ்ட்ம் சுவபிரபுவுக்கு அரிஷ்டமுமாக நடக்கும் . விரோதி 
அ தை மீயங s வரையில் 

சென்மாதி ஸி மடு மீ 
( ரு ) நாள் ( அ ) பின்பு லக்கினத்தில் வந்த அதிபலவானுவடய 

திசை யஹ பலன் ; இந்தத்தசை முழுதும் புத்திரி புத்தர 
வர்க்க சுபமங்களம் புத்திர ப 

சாதகனுக்குப் புண்யதீர்த்த 
தேவதரிசனம் தானதர்மாதி தேவபிராமண பூசை 

புகளும் - 
தேவாதி பிதுருதர்ம பரிபாலனமுமாக நடக்கும் . ஆதியிலே எழுமாதம் 
வர்த்தகருடைய விவாதம் 

த்திலே பசுகிருஷி 
நஷ்டம் 
சாதகனுக்கு 

யே கொடுக்கும் . விகாரி வர உதை மீ 
யஙகூ வரையில் சன்மாதி நல் சாயாருக்கு 

யஅ . பின்பு 
கும்பத்திலே வந்த குஜதசைக்கு u ( எ ) க்குப்பலன் . இப்படிக்கு ஆயி 
சளவு – 
கு.பு. 

இந்நூல் சோதிடத்தைச்சார்ந்து அஷ்டகவர்க்கபலன் முதலிய பலவிஷயங் 
களை வசனத்தான் உணர்த்துகின்றது . இறுதியிற் சில வடமொழி ஸ்லோ 
கங்களையும் மேற்கோளாக வெடுத்துக்காட்டிச் செல்லுகிறது . முற்றுபெற் 
வில்லை . முதலிலும் ( யங ) ஏடுகளில்லை யாதலால் அதிலடங்கிய பகுதியு 
மில்லை . வசனநடையில் பல பிழைகளிருத்தலோடு எடுகள் பலபடித்தற்கு 
இயலாவண்ணம் செல்லரிப்புண்டு சிதைந்திருக்கின்றன் . 


ாக 


* 


THE TAMIL MANUSCRIPTS 


1787 " 


No. 2013. தாண்டவமாலை உரையுடன் , 

TANDAVAM ALAI WITH COMMENTARY . 
Pages , 50 Lines, 6 on a page . 

Complete . 
Begins on fol . 127 a of the Ms. No. 1992 ante . 

Same work as that described under No. 31-3 , page 261 of M. Sesha 
gici Sastriyar s Report No. 1 and this is the original of that described 
under No. 328 ( b) of the Tamil Triennial Catalogue Vol . III - By 
Appavayyar . 
கு . 4. 

இந்நூல் சேஷகி.பி சாஸ்திரியார் ரிபோர்டில் 31- & நம்பரில் வந்துள்ள 
தாயும் மூவருடக்காட்லாக்கு 828-5 நம்பர் பிரதியில் வந்துள்ளதற்கு மூல 
பிரதியாயும் இருக்கிறது . உரையுடன் முழுமையும் இருக்கின்றது . எடு 
கள் சிதலுற்றுள்ளன . இது ஆக்குவித்தோன் பெயரால் பெயர் பெற்ற 
தாகும் . 


No. 2014. நட்சத்திரமாலை உரையுடன் . 

NAKŞATTIRAMĀLAI WITH COMMENTARY , 
Pages, 114, Lines , 7 on a page . 
Complete. 

Begins on fol. 1 a of the MS. described under No. 1689 , Vol. IV . 

Same work as that described under No. R. 308 ( d ) Tamil . Triennial 
Catalogue Vol . V. 


கு . 4. 

இந்நூல் மூவருடக்காட்லாக் 308 - d நம்பரில் வந்துள்ளதேயாகும் . இரு 
பத்தேழு நட்சத்திரங்களுக்கும் பலன் கூறப்பெற்றுள்ளது . ஆதலால் முற் 
றும் உள்ளது . உரையுடன் இருக்கிறது .. இந்நூலுக்கு இப்பெயரேயன்றி 
மரணகண்டிகை , என்னும் மற்றொருபெயரும் உண்டெனத் தெரிகின்றது . 


No. 2015. நாவாய் சாத்திரம் உரையுடன் . 
NAVAYŚATTIRAM WITH COMMENTARY 


a page . 


Substance palm- leaf . Size , 13x1 inches . Pages , 122 , Lines 8 On 

Character , Tamil . Condition , injured . Appearance : old . 
Complete. 
Similar to the work described under No, D , 1996 ante . 

115 


1738 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


Beginning : 

- நாவாய் சாத்திரம் . 
அத்திமுகவனை நித்த நினைபவர் 
சித்த மகிழ்வுற முத்தி பெறுவரே. 

ஆதியெழுதின நாவா ( ள் ) ( ய் ) சாத்திரம் . - ? 
தன்னையே பரிதிநோக்கித் 

தானினிதிருந்தபோது 
முன்னமே மனைபரப்பி 

முடிப்பதங் கெர்ப்பஞ் செய்து 
வன்னதோர் பலகை மூன்று 

மாகவே யணைத்தபின்றை 
மன்னிய நடுவுங்கூம்பு 

மாத்தலை யிரண்டுஞ்சூலம் 
சூலமொன்பானில் நிற்கத் 

தொக்க காழ்ப்பிறந்ததித்தும் 
வாலிபர்தாழ மொ ( ண்டு ) ( ன்று ) 

மலபங்கு பன்னிரண்டு முன்னே 
ஏலவே யிருபத்தெட்டும் 

எண்ணியே .கொள்கையிற்றை 
கோலிய கூம்பின் மீதே 

குறித்தநாள் நடத்துமென்பார் 
நடந்தநாள் பரிதி தன்னை நாட்டுகவுச்சி மீதே 

தொடர்தநாள் வலமாயெண்ணிச் சொல்லுகநன்மைதீமை 
யடந்தருகூம்பின் மீண்டு மனுவுடன் வங்கம்பாழாம் 

கிடந்தபினன்னியுஞ்சூலங் கிளம்பிடின் முறியுமென்பார் 
End .. 


( க ) 


( உ ) 


( ங ) 


* 


* 


- 


என்பது.- உரோஹிணி ( யும் ) பூசம் திருவோணம் சதையம் அவிட்டம் புனர்ப் 
பூசம் உத்திரட்டாதி உத்திராடம் உத்திரம் இது) ( வை )களிலே அமிர்த 
யோகமும் பக்கதிருஷ்டியும் சந்திரதிருஷ்டியும் உண்டாக எரா ஒடுவது , 
என்றவாறு ( ஙசு ) 

தக்க நெடுராவின் பக்கநடு வுட்குழியிற் 

பலபொருளுஞ் சேதமாம் 
மிக்கமாச்சுழிகள் தாம் நோக்கிடில் 

மிக்கதொரு செல்வமிகவளிக்குந்தானே . 
என்பது : -ஏராப்பலகையில் நீளத்தில் [ வீ ] ( பீ ) சம்போலே வட்டமாய்க் கணு 
கிடந்தாலும் நடுவிலே மாகப்பலகை பத்தாறுப்பலகை சீனிப்பலகை பாய் 
மரம் நடுவுள் உட்குழியிற்தோன்றி உட்குளடிகளிலே இருந்தால் பொரு 
ளும் சேதம் ஆம் ; அந்தச்சுழி உள்ளடிகளிலே யில்லாமல் [ பெ ] 
( புறம்பே [ c ] (நிலத்தைப் பார்க்கவிருந்தால் வெகுசெல்வங்களைக் கொடுக் 
கும் என்றவாறு . 

( ஙஎ ) 


THE TAMIL MANUSCRIPTS 


1739 


என்பது.- 

அப்படிப் பீஜம்போலே கணுக்கள் தலைமரக்கட்டையிற்குள்ளே 
எராவிற்கிடந்தாலும் பதங்களிலே கிடந்து தலைமரக்கட்டையை நோக்கிப் பார்க் 
கிறதுபோலே கிடந்தாலும் ஆசாரிவிழுந்துபோம் , 
கு . 4. 

இந்நூல் மரக்கல விஷயமான சோதிடத்தை யுணர்த்துகின்றது ; இது 
மரக்கலங்களுடைய நன்மைதீமைகளை விளைக்கும் சுபாசுப விலக்கணங்களை 
யும் , அவைகளைச் செய்தற்குரிய காலவரையறையையும் நன்கு உணர்த்து 
கிறது . செய்யுட்களும் , அவைகளுக்கேற்ப வொரு பொழிப்புரையுமாக 
வமைந்திருக்கின்றது . முதலில் (கூ ) செய்யுள் வரையில் பிற்பகுதியோடு 
ஒத்தும் பிறசெய்யுட்கள் ஒவ்வாமலும் ஒருபகுதி ( உ ) எடுகள் வரையிலு 
மெழுதப்பெற்றுள்ளது . இறுதியில் சில எடுகள் இல்லை : சிலமாறுபட்டு 
கோத்துள்ளன . ( ங ) ஆம் எட்டில் நூலாரம்பமாகிறது .. மிகவும் 
பிழையுடன் உளது. 


No. 2016. நாவாய்சாத்திரம் உரையுடன் . 

NAVAYŚATT IRAM WITH COMMENT ARY . 
Substance , paper . Size . 1.34 , 8 inches . Pages , 81 , Lines , 21 on a page. 

Character , Tamil, Condition s fair . Appearance , old . 

Begins on fol. 67 u. The other works herein are Konkadèśārājākka ! 
carittiram . 1a . Maranakandikai with commentary 21a . 
Incomplete. 

Same work as the above. 


கு . 4 .- 

இந்நூல் முன்பிரதியைப் பெயர்த்தெழுதி வைத்ததெனத் தெரிகிறது . 
" மரக்கல முகூர்த்தம் ” என்ற ஒரு பெயர் குறிக்கப்பட்டுள்ளது. இடை 
யிடையே சில விடத்து மூலப்பிரதியிலே எழுதப்பெறாமலிருத்தலின் அதற் 
கேற்ப இதிலும் சில எடுகள் எழுதப்பெறாமல் விடப்பட்டிருக்கின்றன . 
மிகப்பிழையுடன் உள்ளது . 


ப 


No. 2017. நூற்றெட்டிலக்கம் . 

NURRETTILAKKAM . 
Substance , paper . Size , 8} x 74 inches . Pages , 181. Lines , 16 on a page . 

Character , Tamil & Grantha . Condition , good . Appearance , new . 
Complete .. 

Begins on fol . 234. The other work berein is Prabhavadi 1 a . 
A treatise on prognostication with the help of the 108 numbers 

115 . 


1740 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


beginning from one ; a person is asked to utter one of these numbers 

and on the basis of that number a special augury is made. 
- Beginning : 

நூற்றெட்டிலக்கம் பார்க்கவிவரம் .- 
சொல்வோம் . 

. 
பார்க்கிற விவரம் .-- ஞாயிறு வெள்ளியாகிய சுபதினத்தில் சுத்தமாகிய 
நிலத்தில் சிறப்புப்படமெழுகிப் பிள்ளையார்வைத்து விக்னேசுவரரைப் போற் 
றிக்கொண்டு புத்தகத்தை யருச்சித்து மூன்று பேரை உத்தமராய் (த்தரு- 
வித்து ) நூற்றெட்டுக்குள்ளே யோரிலக்கங்கேட்டு அந்தத் தொகையை 
தொகையாய்க்கூட்டி எட்டிலே கழித்து நின்றலக்கம் படத்தக்க வந்த எட்டு 
வரியைப்பார்த்தால் பயனுண்டாம் . உத்தமமத்திய மாதமங்கள் தெரியும் . 
விநாயகர் துணையுண்டாக . 
1. விநாயகரை யெழுந்தருளப்பண்ண நன்றோ தீதோ ; 
விநாயகரை யெழுந்தருளப்பண்ண நன்றாம் . உத்தமம் . காணியாட்சி 
கொள்ளக்காலத்திற் பலிக்கும் நன்று . இந்தவூரிலிருக்க நன்மையுண்டு 
ஆளடிமை கொள்ள ஆதரவாகும் , உத்தமம் . கடன் கொடுத்து வாங்கக்கன 
த்த சண்டையுண்டாம் , ஆகாது . இந்த வீடு மச்சுப்போட் இன்பம் உண்டாம் . 
நல்லது . 

2. தேர் சமைக்க நன்றோ தீதோ .- 
தேர்சமைக்கத்திறமாகும் . மெத்தநன்மை .. விநாயகர் எழுந்தருளப் 
பண்ண மெத்தவும் நன்று . காணியாட்சி கொண்டால் களநன்மையுண்டு . 
இந்த ஊரிலிருக்க இசைவு படாது . ஆளடிமை கொள்ளவாம் . கலகம் 
கடன்கொடுத்து வாங்க நலமில்லை . ஆகாது வீடு மச்சிடமெத்தவும் நலமா 
கும் . வெற்றி . இந்தராாஜாமேல் தளம்வரும் சாவாம் . 


1 


( 


End : 

( 108 ) காணியாட்சிகொள்ள நன்றோ தீதோ . 
காணியாட்சி கொள்ளக்கன நலம் உண்டாகும் . இந்த ஊரில் இருக்கில் 
வெகுநோய்விளையும் . ஆளடிமை கொள்ள அமர்ந்திருப்பான் . கடன் கொடு 
த்து வாங்கக்காரியம் பலிக்காது . நன்றல்ல . வீடுகட்ட விருத்தியாகும் . 
ஜயலட்சுமியால் நன்று இந்தராஜாவின்மேல் தளம்வாரது . வெற்றி . வாய் 
க்கால் வெட்டப்பலனில்லை , வளம்பெறாது . இந்தமணியமிக்கட்டாம் . 

திருச்சிற்றம்பலம் . - மாத்தூர் சுவாமிநாதன் எழுதிய நூற்றெட்டிலக் 
கம் . நிறைவேறியது . ஆநந்தவிநாயகர் துணை . 
கு . 4. 

இந்த நூல் தொடுகுறிசாத்திரம் சகுன சாத்திரம் போல்வதோர் ஒர் வகை 
சோதிடம் பார்க்கும் (நிமித்தம் பார்க்கும் ) நூலெனத்தோற்றுகிறது . நூற் 
றெட்டிலக்கங்களுள் ஓர் எண்ணைச் சொல்லச் சொல்லி அதன் வாயிலாகப் 
பார்க்கும் சோதிடவகையை யுணர்த்துவதால் இக்குறி காரணம்பற்றியதா 
கும் . நூற்றெட்டிலக்கங்களும் பலாபலன்களும் உள்ளன, 

விவரம் காட்டி 
மிருப்பினும் அது சரியாகப் புலப்படவில்லை . முதலில் ஒரு அட்டவணை 
யுள்ளது . 


. 


THE TAMIL MANUSCRIPTS 


1741 


--- 


- - No. 2018. நூற்றெட்டிலக்கம் . 

NURRETTILAKKAM .. 
Sulistance , palm - leaf Size , 81 inches , Pages , 216 , Lines . 6on a page , 
Character Tamil , Condition , much injured . Appearance , very old . 


Complete .. 


Same work as the above . 


( கு.பு. ) 

இது முன் பிரதியில் வந்துள்ளதேயாம் . இப்பிரதியில முற்றும் 
உள்ளது . ஏடுகள முற்றும் மிகவும் சிதலுண்டு முறிந்தும் கிழிந்தும் 
படித்தற்கு இயலாவண்ணமாய் அத்துணைக் கெட்டிருக்கின்றன . விவரங் 
காட்டியிருப்பினும் தெற்றென விளங்கவில்லை . அதில் அனுபவம் உள்ள 
வரைக்கொண்டே யுணரவேண்டும் . 

No. 2019. பஞ்சபட்சி சாஸ்திரம் . 

PAÑCAPAKŞI SĀSTIRAM 
Substance , palm - leaf . Size , 81 + 1 + inches , Pages , 40. Lines , 6 

on a pere : 
Character , Tamil . Condition ; injured Appearance, old . 

Complete. 

Similar to the work described under No. 164 ( b ) of the Tamil 
Triennial Catalague Vol . II . 


( 4 ) 


Beginning : 
பஞ்சபட்சிதட்ணாசிமூர்த்தி வாக்கியம் . 
அகர மெல்லாம் 

வல்லூறு ஆந்தையிகரம் 
உகரங் கருங்காக மோது- மெகரங் 
கோழியாங் கோதையே கூறு மொகரமெலாம் . 

வாழி மடவாள் மயில் . 
சிவமயம் : 

ஊணுக் கொன்றரையா முயர்நடைக் கொன்றேகால் 
காணு மாசு கடிகைரெண்டு - தோணுங்கால் 
தூக்க மொரு முக்கால் துஞ்சு மரைநாழிகையில் 
ஆக்கமது வரிந்து சொல் . 
செவ்வாய் ஞாயிறு வல்லூறு 

சிறந்த திங்கள் புதனாந்தை 
கவ்வார் வியாழங் காரண்டங் 

கருதும் வெள்ளி கோழியதாம் 
மவ்வா சனியே மயிலுண்ணும் 

வளரும் பட்சத்தடவி தென 
அவ்வானூலை யகத்தியனார் 
அமரர்க் கருளிச் செய்தனரே 


( 
உ 
) 


( 
ங 
) 


1742 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


| 


இதற்குச் சூத்திரம் : உண்டு நடந்து உலகாண்டு தூங்கிச்சாம் . இத 
ற்கு வாக்கியம் : 

ஆதி யூரே போ . போகா நீயூரே . பேரோ வலிது யூரே போகா நீ 
நீயு . 
பூர்வபட்சம் இரவு பட்சி : 

செவ்வாய் ஞாயிறு காரண்டம் 

சிறந்த புந்தி மதி கோழி 
கவ்வார் வியாழங் கானமயில் 

கருதும் வெள்ளி வல்லூறு 
ஒவ்வார் மைந்தன் மாமறையோன் 

உண்ணுங் கங்குல் முற்பக்கம் 
தவ்வா நூலை யகத்தியனார் 

அமரர்க்கருளிச் செய்தனரே . 
இதற்குச் சூத்திரம் : -உண்டு உலகாண்டு . செத்து நடந்து தூங்கும் ; 
இதற்கு வாக்கியம் : -கூறிய போதே போதே கூறிவா , வீரனோ கேளு . 
தேடுவி மாதோ . 
End : 

பொன்னிறம் வல்லூறாகும் புனித வெங்கலமா மாந்தை 
மின்னேகேள் காகஞ்செம்பு விளங்கிய கோழி வெள்ளை 
அன்னமே யிரும்பு மஞ்ஞை யறைந்திடவகத்தியந்தான் 
சொன்ன நூல் கலைகள் தன்னைத்துலங்கிடவிரித்தார் மாதோ . 
கோழி வேளாளனாகும் கொடுஞ்சிறை காகஞ்செட்டி 
ஆழி கத்திரியனாந்தை யருமைவல்லூறுபார்ப்பான் 
மீளியாம் பறையன் மஞ்ஞை விளங்கிட வகத்தியன்றான் 

நூளிகடோறும் பட்சி யுரையிது சாதிதானே . 
பஞ்சபட்சி சாத்திரம் முற்றும் : 
( கு.பு. ) 

இந்நூல் சோதிடத்தைச் சார்ந்து பஞ்ச பட்சிகளுடைய தொழில்களையும் 
சாதி நிறம் முதலியனவற்றையும் வெண்பா; விருத்தம் என்ற இரண்டு 
செய்யுள் வகைகளான் உணர்த்துகின்றது . இடையே வசனமும் உள்ளது. 

அகத்தினார் நூலை முதல் நூலாகக் கொண்டு இது இயற்றப் பெற்ற 
தென தெற்றென விளங்குகிறது . முற்றும் உள்ளது . 

No. 2020. பிரபவாதி வாய்ப்பாடு 

PRABHAVADI VAYPPADU . 
Pages , 37. Lines , 16 on a page . 

Begins . on fol. 1 ( a ) of the M.S. described under No. D. 2017 
ante . 

Completo . 
A primer of astrology . 


THE TAMIL MANUSCRIPTS .. 


-1743 


ய 


Beginning : 
வரவாதி : 

ஜா நா நாயே.ஜெல O B8- இ ஐபிகாகரகிழ 
சூயாராவவ - விஉபா நா ஹரீரவவாயைஹெ !! 
வஷ சுய நல தரைல வக்ஷ தியி வார நக்ஷத் 

8 - ஹ - க -30 வாெெக என்று சொல்லப்படும் 
(காலம் ) . 

கயமத்துக்கு ரூ யஎ இலட்சத்து அயகத ஆம் , கொகா 
ய மத்துக்கு வருஷம் யஉ - இலட்சத்து சயகத ஆம் .. உாவாயும 
த்துக்கு அ , இலட்சத்து பாயசத ஆம் . கலிய மத்துக்கு வருஷம் 
இலட்சத்து கயஉத ஆம் . ஆகயுகம் ( ச ) நான்கு சயங இலட்சத்து 


யொமா 


காண 


உயகத ஆம் . 


** 


** 


** 


* 


வருஷங்கள் அறுபது : - வரவை , விலுவ , சூ , வரரெடி - க , 
வரஜொகதி , சூதீர , ஸ்ரீவ , வை , ய- வ , யாகு , ஈயா , 
வஹுயாந ) 

ரகாக்ஷி கெராயக கக்ஷய ஆக வர்ஷங்கள் அறு 
பதாம் . ( சுய . ) 

அயநமாவது : - தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையில் உத்த 
ராயணம் . ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரைக்கும் தக்ஷிணா 
ய நம் 


* 


* 


* 


End . 


சூகா 


உாதா 20 


வரயாஷ ~ யொமி.மி என்பது :-ுகக்ஷ வயசெ 
கிழக்கு யோகினி. ஆதீயை வடக்கு யொழிநி. ஆரதீயை தென் கிழக்கு 
யொமி நி.உதயீ– தென் மேற்கு யொழி நீ.வவ தெற்கு யொமி.மீ. 
ஷஷி மேற்கு யொழிநி ஜெ.சி வட மேற்கு யோகினி . கஷசி வட கிழக்கு 
யொறி நி . நவதி உபாதி 

காஉமி முதல் 
தவக்ஷ , துகீெெய கியி 

வரையில் - தவக்ஷ . வயலெ 
முதல் கண்டபடி யொகினி யறியவும் . தரவக்ஷ வகுயி வவதி 
சூகாவாகா 20 . ஷஜி முதல் தயொஉ வய 30 ( அ ) எட்டுக் 
கும் 

தவக்ஷ வகாஉமி முதல திக்குகளிற் கண்டிருக்கிறபடி 
யோகினி யறியவும் அத சூகாவாதாஉ 0 ; ஆம் . இந்தப்படி 
யோகினி யறிக . 

ஹரி : ஓம் : ப yு . ஜெவிவஹாய , 


1744 


A DESCRIPTIVE CATALOGUE of 


( கு.பு. ) 

இந்நூல் பிரபவாதி வர்ஷங்கள் அறுபது முதலாய் அயநம் , இருது 
மாதம் , திதி , வாரம் , நக்ஷத்ரம் , யோகம் , கரணம் , முகூர்த்தம் , கடிகை , 
இறுவாய்க் கிடந்தவற்றின் பெயர்களையும் ஸ்வரூபங்களையும் உணர்த்துவது . 
மணி ப்ரவாள வசன நடையில் அமைந்தது . இது முதன் முதலில் சோ 
திட சாத்திரம் பயில்வார்க்கும் மற்றேனையவர்க்கும் இன்றியமையாதது. 
இறுதியில் யோகினி யறிதலையும் கூறுகின்றது . 

No. 2021. மரணகண்டிகை உரையுடன் . 

MARANAKANDIKAI WITH COMMENTARY . 
- Substance , palm - leaf Size , 12x14 inches . Pages , 134. Lines , 7 on a page . 
Character , Tamil. Condition , much - injured . Appearance, old. 

Incomplete. 

Same work as that described under No. R. 522 ( b ) of the Tamil 
Triennial Catalogue Vol . IV . 
( கு . - பு . ) 

இந்நூல் மூவருடக் காடலாக்கு 522 ( b ) நம்பர் பிரதியில் வந்துள்ள 
நூலேயாகும் ; இப்பிரதியில் உரோகிணி நட்சித்திரம் முதல் உத்திரட்டாதி 
நட்சத்திரம் வரையில் உள்ள பலன்கள் கூறப்பெற்றுள்ளன. முதலில் 
எட்டு ஏடுகளில்லையாதலின் , அவையிற்றிலடங்கிய பகுதியும் இறுதியில் 
இரேவதிக்குள்ள பகுதியுமில்லை . கடைசியில் , வெட்டெனப் பேசவல்லன் 
என்று முன்வந்த உரோகிணி நட்சத்திர பலன் செய்யுள் மீட்டும் காணப்படு 
கிறது . அச்சிட்ட பிரதிக்கும் இதற்கும் மிகவும் பாடபேதங்கள் உள்ளன . 
பிழையும் மிகவுள. எடுகள் சிதிலம் . 

No. 2022. மரணக்ண்டிகை உரையுடன் . 

MARANAKANDIKAI WITH COMMENTARY . 
Substance , paper . Size , 134 x8 + inches . Pages , 860. Lines , 21 on a page . 
Character , Tamil . Condition , good . Appearance , old . 

Incomplete . 
Begins on fol. 21 ( a ) of the MS . described under No. 2016 ante . 

Same work as the above . 
( கு.- பு . ) - 

இந்நூல் முன் நம்பரில் வந்துள்ள பிரதியைப் பார்த்து எழுது வித்த 
தெனப் புலப்படுகிறது . அதில் உள்ள வரையிலுமே இப்பிரதியிலும் உள் 
ளது . எழுத்துப் பிழைகள் மிகவும் உள . 

No. 2023. மரணக்ண்டிகை உரையுடன் : 

MARANAKAŅDIKAI WITH COMMENTARY.. 
Pages , 8. Lines , 5 on a page . 

Incomplete.. 
Begins on fol, 19 ( a ) of the MS . described under No , 434 T. D. C. rol I. 

Same work as the above . 


THE TAMIL MANUSCRIPTS 


1745 


( கு - பு . ) - 

இந்த நூல் முன் பிரதியில் வந்துள்ளதே . இப்பிரதியில் மகம் , பூரம் , 
ஆகிய இரண்டு நட்சத்திரங்களுடைய பலன்கள் மாத்திரங் கூறப்பெற்றுள் 
ளன . மற்றைய 25 நட்சத்திரங்களுடைய பலன்கள் இல்லை . மிகவும் 
பிழையுடன் காணப்படுகிறதோடு பிரதிபேதங்களுடனுள்ளது . 

No : 2024. மரணகண்டிகை உரையுடன் . 
MARANAKANDIKAI WITH COMMENTARY . 


Pages , 66. Lines , 7 on a page . 
Complete. 
Begins on fol. 207 & of the MS , described under No. 2007 ante . 
Same work as the above. 


( கு . - பு .) 

இந்த நூல் முன் பிரதியில் வந்துள்ளதே ஆயினும் இப்பிரதியில் முன் 
பிரதிகள்போல் அல்லாமல் இந் நூலின் ஒவ்வொரு நட்சத்திரங்களுடைய 
பயன் கூறும் முதற் செய்யுட்கள் மாத்திரமும் அவையிற்றுக்கு உரையும் 
இருக்கின்றன . மற்றவைகளின் உட்பிரிவாம் பாதங்கட்குரிய பலனுணர்த் 
துஞ் செய்யுட்கள் ஒன்றும் இல்லை . அச்சிட்ட பிரதியில் உள்ள பாடல்களுக் 
கும் இப்பிரதியில் வந்த பாடல்கள் எல்லாவற்றுக்கும் அநேக பாடபேதங் 
கள் காணப்பெறுவதோடு பிழைகள் பலவுங் காணப்பெறுகின்றன. 

No. 2025. வாஸ்துலட்சணம் . 

VASTULATCANAM , 
Pages, 15. Lines , 5 on a page . 
Complete. 

Begins on fol. 149 ( a ) of the MS . described under No. 1074 T. D. 
0. Vol . II . 

Similar to the work described under No. R. 238 (m ) Tamil Triennial 
Catalogue Vol, II . 
Beginning : 

மனைவாஸ்து லட்சணம் . 

நட்சத்திர நிகண்டில் வாஸ்து புருஷன் : 


* 


* 


சித்ரைமீ . . வையாசிமீ யக , ஆடி ஐப்பசிமீ ய க , ஆவணிமீ யசு, கார்த் 
திகைமீ அ , தைமீ யஉ , மாசிமீ உயஉ, இந்த மாதங்களில் இந்தத் தே 
திகளில் வாஸ்து புருஷன் எழுந்திருந்து ஒரு நாள் பரியந்தம் உ ( ளுக் ] 
(ட் ) கார்த்திருப்பான் என்று முனி ஓதினார் . 


* 


* 


* 


* 


* 


இன்னாளில் மனைகோலில் வடக்குவாசல் விட உத்தமம் . 


( உ ) 


1746 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


(ங ) 


தண்டொடு நண்டு சிங்கந்தலையது வடக்கே வைத்து 
எண்டி ைசயிடக்கை கீழாயிந்திரன் றிசையை நோக்கி 
தண்டுகை யமனுமீதில் தெளிவுறக் காலை நீட்டி 

வண்டமர் கோதைமாதே வாஸ்து மண் கிடக்குமாறே . 
இந்நாளில் மனைகோலில் கிழக்கு வாசல் விட உத்தமம் . 
End : 

மனைக்கு வினை : 
பருத்தி யகததி பனை நெல்லி நாவல் 
எருக்கு புளியிலவோடெட்டும்- நெருக்கி 
மனைவந்து சூழ்ந்து வளருமே யாமாகில் 

வினைவந்து சூழ்ந்து விடும் : 
சுவர் பிளவுக்கு - வீட்டுக்குக் கிழக்கு நாசம் , தென் கிழக்கு சிலக . 
தெற்கு மரணம் , தென் மேற்கு அழகு , மேற்கு ஆக்கம் , வட மேற்கு 
சாவு , வடக்கு அர்த்தலாபம் , வட கிழக்கு ஸ்தீரீ மரணம் , புற்றுவைத்தால் 
நடுவே மரணம் , கிழக்கு செல்வம் , அக்கினியில் மனை யிடியும் , யமனில் 
துக்கம் , நிருருதியில் செல்வம் , வருணன் புத்திரன் உண்டாம் வாயு 
குற்றம் . 

கெல்லியது நீரிற் கரையழியாமல் வார்த்துக் 
கொல்லிய குழிநீர் தன்னிற்றூய்மலர் சொரிந்த போது 
மல்லி நீண்முலையினாளே வலத்திலே சுழலுமாகில் 

இல்லிலே மாந்தர்பெற்று இந்திரன்போலே வாழ்வார் . 
( கு - 4. ) - 

இந்நூல் மூவருடக் காடலாக் R. 238 ( m ) நம்பர் பிரதியில் வந்ததைப் 
போன்று மகடூ முன்னிலைத்தாய் மனை கோலுதற்குப் பார்க்கவேண்டிய வா 
ஸ்து புருஷனுடைய விலக்ஷணத்தை யுணர்த்துவது . மனையடி சாத்திரத் 
தைச் சார்ந்ததாகும் ; இந்நூலின் செய்யுட்கள் இத்துணையெனத் தெரியா 
மையால் இப்பிரதியில் முற்றுப்பெற்ற விவரம் ஒன்றும் - புலப்படவில்லை.. 
இறுதியில் வீட்டுச்சுவர்களில் வெடித்தல் புற்று வைத்தல் என்னு மிவை 
இன்னின்ன பக்கங்களில் காணில் அவைகளது நன்மை தீமைகளை யுணர்த் 
தும் பகுதிகள் வசனத்தில் எழுதப்பெற்றுள்ளன . 

No. 2026. சாமுத்ரிகலக்ஷணம் . 

SAMUDRIKALAKSANAM . 
Pages , 20. Lines , 5 on a page . 

Begins on fol. 9 (a ) of the MS. described under No. 434 , T. D. C. 
Vol . I. 
Complete. 

Similar to the work described under No.238 ( j ) of the Tamil Trien 
njal Catalogue, Vol. II . 


* 


THE TAMIL MANUSCRIPTS 





1747 . 


Beginning : 

குமாரசுவாமியார் அகத்திய மாமுனிக்குச் சொல்லுகிறார் . 
அஃது எப்படியென்றால் மனிதருக்கு முப்பத்திரண்டு இலக்ஷணம் உண்டு 
சொல்லுகிறோம் கேளும் என்கிறார் : - நீண்டிருக்கப்பட்ட இடம் ( ரு ) ஐந்து . 
மெதுவாயிருக்கப்பட்ட இடம் ( ரு ) ஐந்து . உயர்ந்திருக்கப்பட்ட இடங்கள் 
ஆறு . சிவந்திருக்கப்பட்ட இடம் ஈ - ச . ஆக ( எ ) எழு . அகலமாயிருக்கப்பட்ட 
இடம் (ங ) மூன்று . குறுகியிருக்கப்பட்ட இடம் ( ங) மூன்று அழுந்தியிருக்கப் 
பட்ட இடம் ( ங) மூன்று . இப்படி முப்பத்திரண்டு லட்சணமுண்டு . இஃதறி 
யும்படி ( என் ) என்றில் , கண் , நாக்கு , மூக்கு , வாய் , தொடை இவை ( ரு ) 
ஐந்தும் நீண்டிருக்கவேண்டும் . 

( மெதுவாயிருக்கப்பட்ட இடங்கள் :-) மயிர் , விரல் , நகம் , உடம்பு , 
பல்லு . இவை ஐந்தும் மெதுவாயிருக்கும் . நெற்றி , தொப்புள் , வாய்,, 
அக்குள், மார்பு , புறங்கை இந்த ஆறும் உயர்ந்திருக்கவேண்டும் . 


** 


End ;; 

கைவிரல் நகம் மெதுவானால் செல்வம் உண்டு. வளர்ந்தால் அழ 
குண்டு. குவிந்தால் வறுமை காமவிகாரி . விரிந்தால் வெகு அனுகூலம் 
பண்ணும் . சிவந்தால் செல்வம் உண்டு , வெளுத்தால் பிடியுண்டு. கறுத் 
தால் வியாதியுண்டு . விரல் மெல்லியதாயிருந்தால் அழகுண்டு . பருத்தால் 
திடமிண்டு, நீண்டால் குணம் உண்டு . குறுகியிருந்தால் பிடியுண்டு . புரு 
ஷருக்கு வலதுகை பார்க்கவேண்டும். ஸ்த்ரீகளுக்கு இடது கை பார்க்கவேண் 
டும் . ஸ்த்ரீகளுக்கு 12 - வயதுக்குமேல் 50 - வயது மட்டுக்கும் பார்க்க வேண் 
டியது . புருஷருக்கு 19 - வயதிற்குமேல் 50 - வயது மட்டுக்கும் பார்க்க வேண் 
டும் . இதுக்கு முன்னும் பின்னும் அளந்து பார்த்தால் சரிவராது . 

புருஷலட்சணம் முற்றும் . சிவமயம் . சத்குரு கிருபாகடாட்சம் உண் 
டாகவும் . 

[ ° - 4 ] : - இந்நூல் ஸாமுத்ரிக சாஸ்திரத்தைச் சார்ந்தது. வசன 
நடையால் அமைந்துள்ளது. பிழைகள் மலிந்துள்ளன, முற்றும் உள்ள 
தெனத்தெரிகிறது . இயற்றியவர் இன்னாரெனத் தெரியவில்லையாயினும் 
இதிலடங்கிய விடயம் , குமாரசுவாமியார் அகத்திய மாமுனிக்குக் கூறியதாக 
நூலாரம்பத்தில் கூறப்பெற்றுள்ளது . ஆகவே இது வழி நூலாமென்று 
தோன்றுகின்றது . இது மூவருடக் காட்லாக்கு 238 [j ] நம்பர் பிரதியில் 
வந்துள்ள நூலைப்போன்றது . 


உ 


No , 2027 , ஸ்திரீபுருஷலக்ஷணம் [ ஸாமுத்திரிகலக்ஷணம் . ] 

STRjPURUSALAKSANAM [ Samudrikalaksanam .]. 
Substance , palm leaf . Size, 161 X 1 inches . Pages , 940. Lines , 5 on a page . 
Character , Tamil . Condition, much injured . Appearance, old . 

Incomplete, 
Similar to the above work . 


1748 


À DESCRIPTIVE CATALOGUE # 


இடம் 


Beginning ;; 

விநாயகர் துணையுண்டாகவும் : 

ஸ்த்ரீ புருஷ ஸாமுத்ரிகாலக்ஷணம் வருமாறு : 
அஞ்சு இடம் - நீண்டிருக்கவேண்டும் . அஞ்சு இடம் மிருதுவாய் 
இருக்கவேண்டும் . ஆறு 

ஆறு இடம் . உயர்ந்திருக்கவேண்டும் . எழு 
சிவந்திருக்கவேண்டும் . மூன்று இடம் நீளமாய் இருக்கவேண்டும் . மூன்று 
இடம் குறுகியிருக்கவேண்டும் , மூன்று இடம் அழுந்தியிருக்கவேண்டும் : 
ஆகப்பிரதானமான இலட்சணம் (முப்பத்து ] ? இலட்சணம் : இவைகளில் 
நீளவேண்டியது ] ஐந்திடம் எவையென்னில் : கண் , கை , கதுப்பு , முழங் 
கால் என்று அறிக . மிருதுவான ஐந்திடம் எவையென்னில் 
யிர் விரல் , நகம் , தோல் , பல்லு என்று அறிக . உயரவேண்டிய ஆறு 
இடம் எவையெனனில் ; நெற்றி , தோள் , வயிறு , அக்குள் , மார்பு , 
புறங்கை என்று அறிக . சிவந்து இருக்கவேண்டிய ஏழிடங்கள் எவையென் 
னில் : உள்ளங்கை , உள்ளங்கால் , கடைக்கண் , உண்ணாக்கு , கீழ் அதரம் 
மேல் அதரம் என்று அறிக . விசாலமான மூன்று இடங்கள் எவை 
யென்னில் 

ட . மார்பு நெற்றி என்றறிக . குறுகிய 
மூன்று இடம் எவையென்னில் - கழுத்து முழங்காலின்கீழ் ஆண்குறி 
என்று . அறிக . அழுந்தியிருக்கவேண்டிய மூன்று இடம் எவையென்னில் 

புள சந்து ஆலிங்கம் என்று அறிக , இப்படி முப்பத் 
திரண்டு இலட்சணம் உள்ளவன் பூலோகமெல்லாம் ஒருகுடைக்கீழ் ஆளு 
வன் என் ( ற்றிக ) 

வட மாய்ப்பெருத்தால் செல்வம் . வட்ட 
மாய்ச்சிறுத்தால் அழகுஞ் செல்வமும் உண்டு , தலை நீண்டு இருந்தால் 
வறுமையுண்டு . தலைமயிர் நுண்மையாயிருந்தால் செல்வம் உண்டு , சுக 
போசனமில்லாதவன் ஆவன் . தலைமயிர் பருத்துக் கருத்து இருந்தால் 
செல்வன் ஆவன் , தலைமயிர் பருத்துச் சிவந்து இருந்தால் வறுமையுண்டு . 


- 


- 


* 


* 


End : 

முலையிலே மயிர்கண்டால் வியபிசாரியாவாள் . அலைந்து திரிவள், 
இரண்டு முலைக்கு நடுவே மார்பிலே ஒருபிறவி நடுவாகுதல் லொ 
றுவாதல் கண்டால் வித்தையும் புத்தியும் உண்டு, அவளைப்புணர்ந்தால் 
மறுத்துப் புணரவேண்டியிராது . அவ்விடத்திலே வலஞ்சுழியிருந்தால் 

சுழியாயிருந்தால் செல்வம் . அல்லது முலையின் கீழேயாகி 
லும் மேலேயாகிலும் பக்கத்திலேயாகிலும் ஒற்றை மறுவாதல் இருமறுவா 
தல் : 

த முண்டாகும் . இடது முலையிலேயிருந்தால் வெகு 
ஆதாயம் உண்டு : - முலைக்கண்ணிலிருந்தால் வெகுசெல்வம் உண்டாம் . 
புணர்ச்சி கொஞ்சமாம் * 
முதுகிலே சுழிகள் பலவானால் இடம்புரியானால் மலடியாம் 

ஒன்றா 
மிடஞ் சுழியானால் உலகாளுவாள் .. ஒன்றாய் , வலஞ்சுழியானால் வியபிசாரி 
யாவள் . 

மேலிறையின்மேல் வலஞ் 
சுழியானால் செல்வம் . . இடஞ்சுழியான ல் ஆயிசுண்டு , மடிப்பானால் வியபி 

பதிவிரதையாவள் பலவாகில் வியபிசாரம் உண்டு . 


* 


* 


* 


* 


சாரி 


* 


* 


* 


THE TAMIL MANUSCRIPTS 


1749 


( கு - பு ) : - இந்நூல் முன்பிரதியில் வந்துள்ளதைப்போன்று ஸ்த்ரீ 
புருஷர்களுடைய உறுப்புகளிலே அமைந்துள்ள பல்வேறு இலக்ஷணங்களைக் 
கொண்டு அவையிற்றின் நன்மை தீமை பயன்களைத் தெரியுமாற்றை விரி 
வாகவெடுத்துரைப்பது - வசனத்தால் அமைந்துள்ளது . வசனநடை மிகப் 
பிழையுடன் காணப்படுகிறது . எடுகள் மிகவுஞ் சிதைந்தும் முறிந்தும் உள் 
ளனவாதலின் படித்தற்கு மிகவரிதாயிருக்கிறது . இதில் புருஷ லக்ஷ்ணம் 
என்றபகுதி 23 ஆம் எடுவரையிலும் ஸ்த்ரீலக்ஷணம் என்ற பகுதி 24 ஆம் 
எட்டிலிருந்து 47 வது ஏடுவரையும் எழுதப்பெற்றுள்ளன . ஸ்த்ரீகளு 
டைய இலக்ஷணங்கூறும் பகுதி இரண்டுள்ளன . ஷ இரண்டாம்பகுதி முற் 
றுப்பெறவில்லை . 


No. 2028. ஏழுவார சூக்ஷ்மசரம் . 

EĻUVĀRA SŪKŞMAŚARAM . 
Pages , 6. Lines , 7 on a page . 

Begins on fol . 63 - a of the MS . described under No. 250 T. D. C. 
Vol. I. 

Complete in 6 Stanzas . 

Similar to the work described under No. 512 of the Tamil Triennial 
Catalogue , Vol. IV . 
Beginning : 

அண்டத்தக்குனி கீழப்புவருகேயோடில் வாயுவதாம் 
தண்டைத் தண்டிற்பிருதிவி தனிலோடவாகாசங் 
கொண்ட குருவினருளாலே குறித்துநோக்கவல்லீரேல் 
அண்டத்தவர்கள் வாழ்நாளு மருவிநாளுமறிவீரே . 

( க ) 


இது நாசியிலேதானே பஞ்சசரம் ஐந்தும் நடக்கிற கட்டளை . இதுக்குப் 
பலம் ? எழு வாரத்துக்குஞ் சொன்னது . 

புதனொடு கதிரோன்தானும் பூமியிலுதிக்கில் நன்மை 
பதமுறு புனல் தூரப்போம் பரிசனமக்கட்சேதம் 

இதமுறுமங்கி வெப்பாம் வான்மேலேமழையுண்டன்றே . 
End : 

விதமுறு மதி காற்றாகில் விளங்கிடும் புவியின்மீதே 
திதமுறவுதிக்கில் கண்ணோந்துலங்கிட வாயுக்கானோம் 
பதமுறுமங்கி வெப்பாம் வானமேற்சாவாமென்றே 
திதமுறவுமையாள் கேட்பச் செப்பினாரீசன்றானே . 

( சு ) 


எழு வாரத்துக்குஞ் சூட்சுமசர விவரம் கவி ( ரு ) . 
வாரத்துக்குப் பலம் : - புதன் ஞாயிறுநாள் உ . பிருதுவி நனமையாம் . 
அப்பு ஊர்போம் 


* 


* 


* 


* 


. 


* 


* 


* 


* 


* 


திங்கள் நாள் ஒன்றுக்குப் பிருதிவி கண்ணோய் . அப்புக்குக் கால் நோம். 


1750 


A DESORIPTIVE CATALOGUE OF 


தேயு சோகம் . வாயு கீர்த்தி . 

வாயு கீர்த்தி . ஆகாயம் சாவு . ஆக வாரம் எழுக்குப் 
பலம் முற்றும் . 
( கு - பு ) . 

இந்நூல் மூவருடக் காடலாக்கு 512 - வது நம்பர் பிரதியில் வந்துள்ள 
சா நூல் " என்ற நூலைப்போன்றது . திங்கள் முதலிய வாரம் ஏழிலும் 
சூட்சுமசரம் ஓடுவதின் பலன் இன்னின்னவெனக் கூறுவது . இந்தப் பிரதி 
யில் முற்றும் இருக்கிறது . 

சரமாவது : -சுவாஸந்தான் நாசிகையில் இடை , பிங்கலை என்ற வழி 
களால் சென்றியங்குவதேயாம் ; அதுதான் ஞாயிறு செவ்வாய் சனி 
என்னும் வாரங்களிலே உதயத்துக்கு ஐந்து நாழிகைக்கு முன்னே 
தொடங்கிப் பிங்கலையாகிய சூரியகலை (வலப்பக்கதுவாரம் ) ஓடல்வேண்டும் : 
திங்கள் , புதன் , வெள்ளியென்ற வாரங்களில் அப்படியே இடைகலையாகிய 
சந்திரகலை ( இடப்பக்கதுவாரம் ) ஓடல்வேண்டும் : வியாழனில் வளர்பிறைக் 
குச் சந்திரகலையும் , தேய்பிறைக்குச் சூரியகலையும் ஓடல்வேண்டும் ; இது 
தவறினால் துயரமும் மரணமும் சம்பவிக்கும் என்பது ; இஃதுணர்த்தும் 
நூல் சர நூல் என்பர் . 

இந்நூலின் முழுவிவரம் (வடமொழி ) ஸம்ஸ்கிருத டிஸ்கிருப்டிவ் காட 
லாக்கு D. No. 14014 - வது நம்பரில் " ஸ்வரசிந்தாமணி 

ஸ்வரசிந்தாமணி என்ற நூலிற் 
பரக்கக் காணலாம் . 


No. 2029. காலசரம் . 

KALASARAM .. 
Pages, 5. Lines, 7 & 8 on a page . 

Begins on fol . 123 - a of the MS . described under No. 251 T , D. C. 
Vol.I. 

Complete in 15 Stanzas .. 

Similar to the above . 
Beginning : 


காலசரம் . 


வெள்ளி வெண்டிங்கள் விளங்குபுதனிடம் 
ஒள்ளிய மைந்தனிரவி செவ்வாய்வலம் 
வள்ளிய பொன்னே வளரும்பிறையிடம் 
தள்ளிய தேய்பிறைத்தாளம் வலமாமே . 

( க ) 
பாற்கரன் பிழைக்கில் நோயாம் பயின்றிடத்துற்ற தன்மே . 
லாற்றரும் போக்குண்டென்னு மம்புலிபிழைக்குமாகில் , 
போற்கைசேய் பிழைக்குமாகில் சாவதுகேட்கவேணும் , 
புதல்வனேபிழைக்குமாகி லூர்க்கொருவழிவுண்டென்று முண்மை 

[ யீதறிந்துகொள்ளீர் . ( உ ) 


THE TAMIL MANUSCRIPTS 


1751 


அந்தணன் பிழைக்குமாகி லரசனுக்காவியில்லை 
முந்தவே வெள்ளிதப்பில் மூத்தவர்முனிவர்சண்டை 
மைந்தனே பிழைக்குமாகில் வையகம்பஞ்சமென்றே 
இந்த நூலறி வோர்தங்கட் கிடரில்லைகண்டுகொள்ளே . 


( ங) 


* 


* 


* 


மைந்தன் மேலாகாசம் வாயுவிற்புதனேயாகும் 
சிந்தைதீயருக்கன் செவ்வாய் செலத்திலேதிங்கள்வெள்ளி 
அந்தணன் பூமிமாதேயவையவை தப்பாதோடிற் 
கந்தமார் குழலினாளே காயத்துக்கிடர்தானில்லை 


(கூ ) 


End : 


கூறிய முதல் நாள் நாலுங் கொண்டதோர்மூலநாலுஞ் 
சீறியே யேறுநாளாஞ் சித்திரை மகீரம்விட்டம் 
மாறில்லா மோடதாகும் மற்றநாளொருபத்தாறு 
மேறியே யிறங்குநா ளென்றியம்புவார்புவியில் மாதே . 


( யச ) 


தலத்தினில் வெம்போர் வெல்லுஞ் 

சலத்தினி லுறவதாகும் 
புறப்படுந்தீயே வெற்றி 

பொருந்திய வாயுதோற்கும் 


கொலைப்படும் வானந்தன்னிற் 
குவலயந்தன்னி லென்றே . 

காலசரம் முற்றும் . 


( ய ) 


( கு . 4 .) 

இந்நூல் , முன்னர்வந்த நூல்களைப்போல நன்மை தீமையாம் பலன் 
உணர்த்திப்போருவது பதினைந்து பாடல்களான் அமைந்துளது . இப்பிரதி 
யில் முற்றும் உள்ளது . பிழைகள் காணப்படுகின்றன . 


No. 2030. சர சாஸ்திரம் . 

SARA SASTIRAM . 


Pages , 25. Lines , 7 on a page . 

Begins on fol. 66- a , of the MS . described under No. 250 T. D , C : 
Vol. I. , 


Complete ,. 


A work in prose similar to the work described under the next 
mumber . 


1752 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


Beginning : 

பரமேசுவரன் ஈசுவரிக்கு அருளிச்செய்த சர சாஸ்திரம் - திதி வார 
பலம் . சந்திய பலம் . நட்சத்திர பலம் கிரக பலம் ஆகிய எல்லாக்காரியத் 
தையும் அறிவிப்பதொரு ஞானம் அருளிச்செய்யவேண்டுமென்ன , பரமேசு 
வரன் பரமேசுவரிக்கு அருளிச்செய்தபடி சாத்தின் ஞானத்தைச் சொல்லு 
கிறேன் பராக்பண்ணாதே கேட்பாயென்ன , யாதொன்றை யறிந்தபொழுதே 
சர்வருக்கும் ஞானம் மூலாதாரத்திலே உதிக்கும் நாடிகள் அநேகம் உண்டு . 
அவை குருவின் அருளாலே யறியப்படும் 


மூலாதாரமாவது யானைமதம்போல உருவினாடிகள் உண்டு . பக்கமுங் 
கீழும்மேலும் சரீரமத்துணையும் சூழ்ந்துகிடக்கும் சிலந்தி நூல்போலவும் 
தாமரைநாளத்தின் . நூல்போல எல்லாக்காரியத்துக்கும் இந்த நாடிகள் 
எல்லாம் பலகலையாய்ப் போகாமல் இடைபிங்கலை சுழிமுனை என்கிற நாடி 
களிலே நடக்கும்படியாக வயிறு முதுகு பக்கங்களினும் இருக்கும்படியாக 
மனவொட்டியாணத்தைக் கட்டுவான் . கட்டினால் எல்லாநாடிகளும் 
கட்டுப்படும் . 


End : 


தன்னுடைய வடிவைப் 

வடிவைப் பொன்னிறமாகக் கண்டால் தனலாபம் . 
வெள்ளையாகில் முந்நூற்றறுபது நாளைக்கும் ஆயுசுக்கு அழிவில்லை . கறுத் 
திருக்குமாகில் நூற்றெண்பது நாளைக்குள் துக்கம் உண்டாகும் . சிவந் 
திருக்குமாகில் வியாதியாம் . அவன் கிளைக்குள் சேதம் ஆம் . 


* 


* 


ஆதித்தன் சந்திரன் அக்கினி இவை மூன்றும் திருஷ்டாந்தம் . கண் 
ணும் கையும் இரண்டும் அறிவதற்குக் குருசொன்ன வடைலில் நில்லாமல் 
எதிராகத் தோன்றில் அன்று சோதி சோதியோடே கூடும் என்று அறிக . 
வேதாந்த சித்தாந்தத்தின் பொருள் இதுவே ; புத்திமானானவன் 
தெளிந்துகொள்ளுவான் . 

சரசாத்திர விருத்தி முற்றும் . 
( கு - பு ) - 

இந்நூல் இடகலை பிங்கலை சுழிமுனை வழியே மூச்சுக்காற்று ஓடுவதை 
யறிந்து மனிதர்க்கு ஆயுள் முதலியவற்றை யறியும் நெறியையுணர்த்து 

இது சிவபெருமான் உமாதேவியார்க்கு உபதேசித்ததாவுளது . 
இறுதியில் சர நூல் விருத்தி யென்று குறிக்கப்பட்டிருத்தலின் சரசாஸ் 
திரத்தின் உரையாக வியற்றியதெனத் தெரிகின்றது . இய்ற்றியவர் பெயர் 
முதலியன. ஒன்றும் விளங்கவில்லை . முற்றும் இருக்கிறது . பிழைகள் 
உள்ளன . 


THE TAMIL MANUSCRIPTS 


1753 


No. 2031. சர நூல் உரையுடன் . 
ŚARANOL WITH COMMENTARY . 


Pages , 104. Lines 7 , on a page . 

Begins on fol . 79 - a of the Ms. described under No. 250 T. D. C. 
Vol. I. Complete in 52 Stanzas. 

Same work as that described under No. R. 512 Tamil Triennial 
Catalogue Vol . IV . 
( கு - பு . ) 


இந்நூல் மூவருடக் காட்லாக் 512 - ஆம் நம்பரில் வந்துள்ள நூலே 
யாகும் . இது நாசியிலே சுவாசம் வருதலைக்கொண்டு மனிதர்கட்கு ஆயுள் 
நோய் சுகம் துக்கம் முதலியனவற்றை விளக்கமாக வறிவிப்பது . சோதிட 
நூல் கற்றுப் பயனை எளிதிற் பெறவியலாதவரும் மற்றேனையோரும் 
இதிற்சொன்ன விடயங்களை யுணர்ந்து நன்மை தீமைகளை யெளிதிலே 
உணருமாறு பரமசிவனார் உமாதேவியார்க்கு உபதேசிக்கு முகத்தான் 
இதை யுலகத்தவர்க்குத் தோற்றுவித்ததென வறியக்கிடக்கிறது . ( ருயஉ ) 
பாடல்களானமைந்தது . இப்பிரதியில் இது உரையுடன் பூர்ணமாயிருக் 
கிறது . பாட பேதங்கள் பலவாய் மூலத்திலும் உரையிலுங் காணப்படு 
கின்றன . 


No. 2032. சரநூல் உரையுடன் . 
ŚARANOL WITH COMMENTARY . 


Substance , palm - leaf . Size , 10} x11 inches . Pages , 76. Lines , 8 on a page . 

Character , Tamil . Condition , injured . Appearance , old . 


Complete. 

The text is the same as in the above work , but the commentary is 
different .. 


Beginning : 


சர ( நூல் ) சாஸ்திரம் . 


சந்திரன் வானிலக்கணமுங் கோளுநாளும் 

தயங்கிய பக்கங்கரணம் யோகம் வாரம் 
வந்து சொலும் சோதிடநூ லறியாதார்க்கும் 

மன நினைவாம் வகையுமையாள் வணங்கிக்கேட்ப 
இந்தவுட லுயிர் நிலையை யறியாதார்க்கு 

இயல்பு னே யறியும்வகை யாதோவென்ன 
பைந்தொடியே யாஞ்சொன்னபடியே நெஞ்சிற் 

பரிந்துநீ பாரென்று பரமன் சொல்வான் , 
116 


1754 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


உரை . 


என்பது சந்திரனாதியான நவக்கிரகமும் நட்சத்திரமும் திதி வார 
யோக கரணம் என்னப்பட்ட சோதிட விதி மார்க்கம் அறியாதபேர்க்கும் மன 
நினைவால் அறியும்படிக்குப் பரமேசுவரனைப் பார்வதியார் வணங்கிக் 
கேட்க , சுவாமியார் அருளிச் செய்வார் . தாம் சொன்ன சரநூல் முன்னிலை 
யாகச் சகலமும் அறியலாம் . ஆகையினாலே இந்தச் சரநூல் பரிவுடனே 
கூர்ந்து பார் என்றவாறு . 

( க ) 
சொல்லாரு நெடுங்கயிற்றின் வருணமான 

சூத்திர னாத்துவக்கெனு மாச்சிரமந்தன்னில் 
நல்லாரு மூக்கணாங்கயிறு கோத்து 

நலந்தீங்காய் வருகின்ற நஞ்சுட்கொண்ட 
பொல்லாத காலன்கைப்பட்டு வீழ்ந்து 

பூதலத்திற் பிறந்திறந்து போவரேனும் 
எல்லாரும் நாஞ்சொன்ன சரநூறன்னை 

யிகழாதார் சுரர் ........ .ரிகழ்வோர்தாமே . 


( 
உ 
) 


உரை . 


என்பது , பிரம்ம க்ஷத்திரிய வைசிய சூத்திரராதியான வர்ணாச்சிரமமான 
தேகத்திலே மூலாதாரந்தொடங்கு யாறாதாரத்தினு நடக்கும் வாய்வு மூக்க 
ணாங் கயிறாகி இடை பிங்கலையிலே நடந்து நன்மை தீமையை யியற்றிக் 
காலன் கைப்பட்டு இறந்தும் பிறந்தும் பிழைக்கும்பொருட்டு நன்மை 
யடையும்படிக்கு நாஞ் சொன்ன வருணமான மந்திரத்தைக் குருமுகமாந் 
திறத்திலே தெளிந்து இந்தச் சரவிதி யுணர்ந்து சாத் . 

......ரனால் வரும் 
வினையைக் களைந்து தேவருக்கும் அதிகாரம் வர 

பெருமைகளுக்குச் சரியாவார் என்றவாறு . 


* 


* 


End : 


நன்றான மறைவல்லோர்க் குலமானாலென் 

நாமுரைத்த சர நூலி னடைதப்பாமல் 
எந்நாளும் பார்ப்பவரே பூமிதேவர் 

இசைந்த மானிடப்பிறப்பி லின்பாய்க்கொள்வர் 
குன்றாத மாப்பறவை யெறும்புதாங்கு 

கொடிமரத்தி னளவறிந்து கொண்டுவாழும் 
பொன்றாத தெய்வீகம் புகலுவாரே 

புகலாதார் சிவத்தினும்பின் பிறப்பினோர்க்கே . 


( ருக ) 


உரை . 


என்பது , நாலு வேதமுங் கற்ற பிராம்மணனாகிலும் நாஞ்சொன்ன 
சர நூலின் அடைவு தப்பாமல் எந்த நாளும் பார்ப்பவரே நன்மையாகித் 
தேவர்களும் இவர்களும் ஒன்றாகி நன்மை யடைவார்கள் ; யானை முதல் 
எறும்பு கடையுள்ள சீவாத்மாவுக்கும் வாயுவீயக 

சரி 
யாகவே யிருக்கும் . இது , தெய்வீக போகம் . இந்தச் சாஸ்திரம் அல்லாமல் 
மற்றைச் சாத்திரத்தில் ஒன்றுந் தெரியாது . இதை யறிந்தவன் முத்தி 
படைவன் என்றவாறு . 

( ருக ) 


THE TAMIL MANUSCRIPTS 


1755 


புன்பிறப்பு பிறக்கினுஞ் சற்குருமுகத்தாற் 

பொருந்திய நற்சர நூலைப் புகலக்கேட்டு 
நன்குணர்ந்து நெறி நடந்தோர் யாவரேனும் 

நரன்நாமென் றிரண்டில்லை நல்லாய்கேண்மோ 
மின்பிறக்குஞ் செந்தழலை யடுத்ததெல்லாம் 

மிகத்தழலின் வடிவான விதமே போல 
தன்பிறப்பி லினிப்பிறவா ரவமேசாகார் 
சடைமேலே ....... ணிந்து சந்திரனொப்பாரே . 

( ருஉ ) 
உரை . 

என்பது , ஈன சாதியிற் பிறந்தாலும் சற்குருமுகத்தால் இந்தச் சர 
நூலைக்கேட்டு அந்த வழிபாடு தப்பாமல் நடந்தவர் மனுஷ்யன் என்றும் 
நாம் என்றும் பேதமில்லை . மின்னிற் பிறந்த வனலை யடுத்தவெலாம் 
அந்த அக்கினி யுறவானவாறு போலப் பிறப்பிறப்பென்னும் அவமிருத்து 
வாலே சாவுமில்லை . நம்முடைய சடைமேல் ( அணிந்த ) அணியப்பட்ட சந் 
திரனை யொக்கும் என்று பரமேசுவரன் பார்வதியாருக்கு அருளிச்செய் 
தருளுவார் . ஆகையினாலே , இந்தச் சரநூலைக் குரு சொன்ன நெறி 
முறைமையினாலே நியம நிட்டையுடனே யறிந்து பார்க்கிறவர்கள் மேலாகிய 
வாழ்வும் பெற்றுப் பதவியும் பெறுவார்கள் என்றவாறு . 

( ருஉ ) 
குரு கடாக்ஷம் உண்டாகவும் ஸ்ரீராமர்ஜய உண்டாகவும் ஸ்ரீமதாங்கநாயகர் 
கிருபாகடாட்சம் உண்டாகவும் . ரக்தாக்ஷி u மார்கழிமீ . ஈய சர நூல் 
சாத்திரம் எழுதி நிறைந்தது முற்றும் . சபாபதி கையெழுத்து . நன்றாகவும் 
( கு - பு . ) 

இந்நூல் முன் பிரதியில் வந்துள்ளதே . உரை மாத்திரம் வேறாக 
வுள்ளது . டூஉ - பாடல்களுக்கும் உரைப்பாகம் இருக்கிறது. பிழைகள் மிகுந் 
திருக்கின்றன . நூலாசிரியர் உரையாசிரியர் இவர்களது பெயர் முதலியன 
இப்பிரதியிலும் ஒருவாற்றானும் விளங்கவில்லை . 


No. 2033. சரநூல் உரையுடன் .. 

ŚARANŪL WITH COMMENTARY. 
Substanoe , palm - leaf . Size , 10x1 inches . Pages , 52. Lines , 4 on a page . Oharae - 

ter , Tamil : Condition , much injured . Appearance , very old . 
Incomplete. 

The text is the same as in the above work ; but the commentary is 
different .. 


( கு - பு . ) - 

இந்நூல் முன்பிரதிகளில் வந்துள்ளதே மூலமாத்திரம் சிற்சில விடத்துப் 
பாடபேதங்களுடன் ஒன்றாய்க்காணப்படுகிறது . உரைவேறு . ஏடுகள் பல பாண 
மரித்துக் கிழிந்தும் முறிந்தும் இருப்பதால் இப்பிரதி படித்தற்கரிதாயுள் 
ளது . பிழைகள் மிகவுங்காணப்படுகின்றன. இந்நூல் இப்பிரதியில் முற்றுப் 
பெறவில்லை . 

116A 


1756 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 2034. சர நூல் உரையுடன் . 
ŚARANÜL WITH COMMENTARY . 


Pages , 36. Lines , 8 on & page . 

Complete. 

Begins on fol. 342 - a of the MS . described under No.520 T.D.C. 
Vol. II . 

The text is the same as in the above work ; but the commentary 
is different . 
( கு - பு .) - 

இதுவும் முன்பிரதிகளில் வந்துள்ளதே . உரை மாத்திரம் வேறாகவுள்ளது . 
இது மிகவும் பிழையுடன் காணப் பெறுவதோடு ஏடுகள் மிகவும் முறிந் 
துஞ் சிதலுற்றும் படித்தற்கு மிகவரிதாயுள்ளது . 


5 


No. 2035. மூலசரம் . 

MULASARAM . 
Pages , 3. Lines , 7 on a page . 

Begins on fol . 125- b of the MS . described under No. 251 T.D.C. , 
Vol. I 

Complete in 5 Stanzas. 

A short treatise on prognostication with the help of the character 
istics of man s breath and genitals and the colour of his urine . 
Contains all the five verses , of which it consists ; but is full of mistakes . 
Beginning : 

ஹரி : ஒம் :- மூலசரம் : 
வென்றி செய்துடனே மீளும் 

மிகமல முந்துமாகில் 
அன்றியே சல முன்பாகில் 

அங்கமே தழும்பதாகுங் 
கன்றிய வாயுமுந்தக் 

கழிந்திடிற் காலந்தோன்று 
என்றிவையிதனை நாமிப்படியறிந்து கொள்வோம் . 
சந்திரனில் மிக்கநல்லவுமையே கேளாய் 

யான் சொன்னசாரத்தை யறிந்துணர்ந்தாசிரிய ரேனும் 
இந்துவு மிருசுடரும் வலமாய்க் கொண்டும் 

இயல்புடனே மூலசரங்சுழியுங்காலை 
வந்து வலமிடந்திரியில் நன்றுதீதாம் 

மத்திமதம் வலந்திரியில் மணக்கில்வாழ்வாம் 
புந்திக்குப் புலானாறிற் பொல்லாங்காகும் 

பொல்லாங்குநாறு மெனிற்பொல்லாங்காமே , 


( 
உ 
) 


THE TAMIL MANUSCRIPTS . 


1757 


End : 


வலந்திரிதாரை யொன்றும் பரந்து நீர்ப்பாயுமாகில் 
நலந்தரு மரசனாவானிரண் டொடுநான்குநன்மை 
கலந்தது சிந்திப்பாயில் வறுமையாமூன்றுங் குற்றங் 
கவிந்திடத்திரியுமாகிற் கட்டமேவிளைக்குமென்றே 
திருச்சிற்றம்பலம் : காசியாநந்தர் திருவடிகளேசரணம் 
வயிரவநாதர் சடாதார சித்தர் திருவடிகளேசரணம் . 


மூலசரம் முற்றும் . திருச்சிற்றம்பலம் . 


( கு - பு . ) 


இந்நூல் , முன்வந்த நூல்களைப்போல் சுவாசங்களுடைய சில குறிப்புகளைக்" 
கொண்டு பல நன்மை தீமை பயன்களை யுணர்த்துவதோடு நீர்நிறக்குறி லிங் 
கக்குறி இவைகளாலும் பயன் உணர்த்துவது . இது ஐந்து செய்யுட்களான் 
அமைந்துள்ளது ; இப்பிரதியில் ஐந்து செய்யுட்களும் இருக்கின்றன . மிகப் 
பிழைகளுடன் காணப்படுகிறது . 


No. 2036. மூலசரம் உரையுடன் . 
MŪLAŠARAM WITH COMMENTARY . 


Pages , 13. Lines , 6 on & page . 

Begins on fol. 45 ( a ) of the MS . described under D. No. 1898 . 
Complete in 10 Stanzas . 

Similar to the above . 
Beginning : 

ஹரி : ஓம் : மூலசரம் உரையுடன் : 
சந்திரனுமுடிந்த பிரான் உமையேகேளாய் 

சர நூலே யறிந்துணர்ந்தார் சதுரரேனும் 
அந்தமில்லா மூலசரம் அறியாதாரோ 

அறிந்தவர்கள் பெரியவர்களாகு மென்றாய் 
ஏந்தியதாயென்பரனை யிந்திரனைப்போலவாழ்வார் 

இயலுடைய பிறைபோலே யுனதேயாகும் 
மந்திரிவேண்டுவர்போல் சர நூலுக்கு 

மூலசரம் மந்திரியாம் வகுத்துக்கேளே 
( உ - ரை .) 

என்பது , பரமேசுவரன் பார்வதிக்கு அருளிச்செய்வார் . சர நூல் அறிந்த 
பெரியோர் மூலசரம் அறியவேண்டும் . மூலசரம் மந்திரியென்னப்படும் சர 
நூல் ராஜா வென்னப்படும் என்றவாறு . 

வலந்தனிற் சாய்தல்நன்றும் 

இடந்தனிற்றிதா மணக்கில் வாழ்வுண்டாம் 
புலவுமணிப்புதல்வர் உண்டாவர் 

பொல்லாங்கு நாறுமெனிற் வறுமைபூண்பர் 


1755 


Á DESCRIPTIVE CATALOGUE OF 


தலை பெருக்கில் மிகக்கரும நடுநோக்கத்துக் 

கந்தன் கோவணையறு போகில் தறுகுஞ்செல்வம் 
நரம்பு பருக்கினுந்தீதாங் கொற்று நொந்து 

பருக்கினுந் தீங்கில்லை யெனப்பகருவாரே . 


( 
உ 
) 


( எ - து . ) -- 

நீர் வலத்தில் சாய்ந்தால் நன்றாம் . இடத்திற் சாய்ந்தால் தீதாம் . சாயா 
மல் ஓடினால் வாழ்வுண்டாம் . புலால் நாற்றமானால் புத்திரருண்டாம் ; பொல் 
லாங்குக் கமிழில்வீசினால் வறுமை . இனி லிங்கத்தலைபெருக்கில் மிடிகுவளை 
போன்றிருக்கில் செல்வம் ; பலநரம்பு பருக்கினும் தீங்கொற்று பருக்கினும் 
தீங்கில்லை என்றவாறு . 

( உ ) 
End:: 

நிகழ்கின்றதுக்கெண் ணெய்போலே நிற்கில் நிகரில் 

சிறுவிரலன்றிக் கோலால் தோய்த்துப் 
புகழ்கின்ற் காடிபோல் நிறமேலிட்டெண்ணெய் 

பொட்டெனவீழ்ந்தால் பித்தம் பொருந்துமென்றாரே . ( ய ) 


( எ - து .) -- 

சிறுநீர் எண்ணெய்போலே நிற்கில்சிறுவிரலளவு கோலால் சிறுநீரில் 
தோய்த்து எண்ணெயில் விட்டால்வலம்வரும் பசு ( )ை ம தரிக்கில் உயிரில்பற் 
றினது வாதம் . சீறுநீர்காடிபோலே சிறுநீரில் விட்ட எண்ணெய் கயிறு 
போலே கிடக்கில்வாயுவாம் . நீர்முத்துப்போன்று நீரில்விட்ட எண்ணெய் மித 
வாமல் பொட்டென வீழ்ந்தால் சேத்துமம் என்றவாறு . மூலசரம் உரையுடன் 
முற்றும் . 


( கு -4 .) - 

இந்நூல் முன்வந்துள்ள சரநூல்களுக்கு அங்கமாய் அமைந்ததென்று 
தெரிகிறது ; அரசர்கட்கு அமாத்தியரே போன்று இம்மூலசரம் சரநூல் உண 
ர்ந்தார்க்கு இன்றியமையாத தொன்றென்று இந்நூலின் முதற்செய்யுள் 
வலியுறுத்தியுணர்த்துகின்றது . இந்நூலில் முன்வந்துள்ள சாநூல்க 
ளில் போல் அல்லாமல் நீர்நிறக்குறி இலிங்கக்குறி என்றிவைகளால் 
நன்மை தீமைப்பலன்களை உணருமாறு நன்குவிளக்கப்பட்டுள்ளது ; பத்து 
பாடல்களான் ஆகியது ; இப்பிரதியில் உரையுடன் முற்றும் உள்ளது . மிகப் 
பிழையுடன் உள்ளது . 


No. 2037 . அருங்கலச்செப்பு உரையுடன் . 
ARUNKALACCEPPU WITH COMMENTARY . 


Substance , palm - leaf . Size 151 X 1 inches . Pages , 40. Lines , 9 on a page . 

Character , Tamil and Grantha . Condition , much injured . Appearance , old . 

Begins on fol. 4.- The other work herein is Arunkalacceppu pada 
vurai , la . 


THE TAMIL MANUSCRIPTS 


1759 


Complete . 
A treatise on Dharma, as understood by the Jainas ; 

with a 
commentary . 
Beginning : 

அருங்கலச்செப்பு உரையுடன் . 
முற்ற வுணர்ந்தானை யே ( ற்றி ] ( த்தி ) மொழிகுவன் 
குற்ற மொன்றில்லா வறம் . 

( க ) 
(உரை. ) -- 

முற்ற உணர்ந்தானை = ஜொகாவொக பாவமான வபஜே ஜீவா 
விவஜு ஓா - வத்தினை யறிந்த ஸ்வாமியை , 

எத்தி ஜொரம் 
பண்ணி , மொழிகுவன் = சொல்லுவேன் ; குற்றம் ஒன்று இல்லா அறம் - 
பதினெட்டுக் குற்றமும் நீங்கினஜா வத்தினை என்றவாறு ; ( 2 ) 

நற்காட்சி நன் ஞான நல்லொழுக்க மிம்மூன்றுந் 
தொக்க வறச் சொற்பொருள் 

( உ ) 
நற்காட்சி = )8 - நமும் , நன் ஞானம் = 

வ v8 ) கிஜா கமும் , 
நல்லொழுக்கம் = va ) கனிதரமும் , இம் மூன்றும் ( ஆன) விம்மூன்றும் 
தொக்க அறச் சொற்பொருள் = இந்த மூன்று ப்ரகாரமுங் கூடினது தர்மம் 
எனறு சொல்லப்படும் பொருளாம் . 

( உ ) 
மெய்ப்பொருடேறுதல் நற்காட்சியென்பர் 
எப்பொருளுங் கண்டுணர்ந்தார் 

( ) 


( 
ந 
. 
) 


( எ - து . ) 

மெய்பொருள் தேறுதல் = மெய்யான பொருளான ஜா சூம 8 . 
8- நீஜார் ஜீவாவஜ் - க்களுடைய ஸ்வரூபத்தினை யறிந்து நம்புகை ; நல் 
காட்சி என்றுரைப்பார் * நல்லவ நம் என்றறைகுவர் எப்பொரு 
ளும் கண்டு உணர்ந்தார் எல்லாவஸ்து ஸ்வரூபத்திணையும் அறிந்துள்ள 
பெரியவர் என்றவாறு 

(ங ) 
தலைமகனு நூலு முனியு மிம்மூன்று 
நிலைமை யதாகும் பொருள் 


( 
ச 
) 


End : 


காமம் வெகுளிமயக்க மிவை மூன்றின் 
நாமங் கெடக் கெடு நோய் 


( கஎ அ ) 


காமம் , வெகுளி , மயக்கம் , இவை மூன்றும் = ராழம் , ஜெஷம் , 
மோஹம் , என்னுமிம் மூன்றும் , நாமம் கெட கெடும்நோய் = பேர்கெட 
வ , ஸம்ஸாரமென்றும் வியாதி கெடுமென்பதாம் . 

( கஎ அ ) 


1760 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


விட் 


முத்தி நெறி 

காட்டு முன்னறி யாதோர்க் கெல்லாஞ் 
சித்தியருங்க மச்செப்பு . 

( கஎக ) 
( எ - து . ) 

முத்திநெறிகாட்டும் = மோக்ஷமார் க்க ததைக் காட்டும் . முன்னறியா 
தோர்க்கெல்லாம் = முன்னம் ஒருக்காலும் அறியாத பேர்க்கெல்லாம் ; 
சித்தி அருங்கலச்செப்பு = வரஸிதியான அருங்கலச்செப்பு என்பதாம் .( கஎசு) 

தீராவினைதீர்க்குஞ் சித்திபத முண்டாக்கும் 
பாராயருங்கலச் செப்பு 

( கஅய ) 
( எ - து .) 

தீராவினைதீர்க்கும் - தீராதவினைகள் எல்லாவற்றையும் தீர்த்துவைக் 
கும் ; சித்திபதம்உண்டாக்கும் = விவ 90 உண்டாம்படி செய்யும். பாராய் 
அருங்கலச்செப்பு = அருங்கலச்செப்பு எனும் சிறந்த நூலை நோக்குவாயாக . 
என்பதாம் . 

( ளஅய ) 
அருங்கலச்செப்பு வியாக்கிபானம் எழு திமுடிந்தது முற்றும் ; - கஸ்ரீ 
பூவொந88 நெஜாஜி.நாய ! • ந 881 
ஓவநாவே வதா ஆடிமீ உகஉ 

மேஉவா ரவிவவ வரய 
ெொகியி ய நிஷாநக்ஷக / வெலௗலாம நா 8 யொமா கௌ @ வா 
காணமுங்கூடின லுயொமநத்தில் அருங்கலச்செப்பு எழுதி முடிந் 
தது முற்றும் . ஸ்ரீவீ காரமாய ம 88 நாஜெ.வி : ஸ்ரீ 8 ஆகவிபாதி 
கீய -கா . வாஜிநெடிவெவொ 238 
( கு - பு . ) -- 

இந்நூல் ஜைனமதத்தைச் சார்ந்ததாய் அறனுணர்த்துவதெனத் தோ 
ற்றுகிறது . நற்காட்சி நன்ஞானம் , நல்லொழுக்கம் என்னும் மூன்றுபெ 
ரும் பிரிவினையுடைத்தாய் அம்மதக்கொள்கை யினைவிரித்துணர்த்துகிறது . இ 
வை முறையே வடமொழியில் ஸம்யக்தர்சனம் , 

ஸம்யக்ஜானம் , ஸம்யக்சா 
ரித்திரம் என அருக மதசித்தாந்தமாய் வழங்கப் பெறுதலுங்காண்க ( ளஅய ) 
நூற்றெண்பது குறள் வெண்பாக்களான் அமைந்துள்ளது , இப்பிரதியில் 
இந்நூல் உரையுடன் முற்றும்உளது . நூலாசிரியர்உரையாசிரியர் இவர்கள் 
இன்றாரென்றும் , அவர்களுடைய வரலாறுகளில் ஒன்றும் இக்கிரந்தவா 
யிலா கத்தெரிந்திற்றிலது . இறுதிப்பாகத்தில . காமம் வெகுளிமயக்க 
மிவை மூன்றின் என்ற திருவள்ளுவனார்குறள் . [ m எஅ ] ஆங்குறளாக 
வமைந்தது மேற்கோள் வகையைப்பற்றியோ ? அல்லது இடைப்பிறச்செ 
ருகலோ யாது காரணம்பற்றியோ ? தெரியவில்லை , இது ஜைநமத நூல் 
ஆராய்வார்க்குமிகவும் பெருந்துணையாயிருக்கும் . இப்பெயர் தன்மைபற்றிய 
பெயராமெனத் தோன்றுகிறது . 


No. 2038. அருங்கலச்ெசப்பு உரையுடன் . 
. 

ARUNKALACCEPPU WITH COMMENTARY . 
Substance , paper , Size 8} > 64 inches . Pages , 51. Lines , 23 on a page . Charac 

ter , Tamil nd Grantha . Condition , much injured . Appearance , old . 


THE TAMIL MANUSCRIPTS . 


1761 


Begins on fol . la . The other work herein is Arunkalacceppu 27a . 
Complete. 

Same work as the above . 
( கு - பு .) - 

இந்நூல் முன்பிரதியில் வந்துள்ளதே . இப்பிரதியில் இந்நூல் உரை 
யுடன் முற்றும் உளது . எழுத்துப்பிழைகள் மிகப்பொதிந்து கிடக்கின்றன . 
எடுகளும் ஒரு சிறிது சிதைந்துள்ளன . இப்பிரதியிலும் நூலாசிரியர் உரை 
யாசிரியர் பெயர் விளங்கவில்லை . 

No. 2039. அருங்கலச்செப்பு பதவுரையுடன் . 

ARUNKALACCEPPU WITH COMMENTARY . 
Pagos, 6. Lines , 6 on a page : 
Incomplete .. 
Begins on fol. 1 ( a ) of the Ms. described under No. 2037 ante . 
Complete in 11 Stanzas only . 
Same work as the above, but the commentary is different. 
Beginning : 

அருங்கலச்செப்பு பதவுரையுடன் . 
முற்ற வுணர்ந்தானை யேத்திமொழிகுவன் 
குற்ற மொன்றில்லா வறம் 

( 1 ) 
என்பது :-முற்ற = சீவன் முதலான அறுவகைப்பொருளையும் , உணர்ந் 
தானை அறிந்த சுவாமியை, எத்தி = தோத்திரம் பண்ணி , குற்றம் = இருபத் 
தைந்து குற்றங்களிலும் , ஒன்று இல்லா = ஒன்றாயினும் இல்லாத , அறம் = 
சினதருமத்தை , மொழிகுவன் = சொல்லுவேன் என்றவாறு : அறுவகைப் 
பொருள் ஆவன: -ஜீவரவ y Mejவ ) 433 வ ) ° சு 

வ ) ° சூகாவ) கா @ j வ ) என்பனவாம் : இனி , இருபத் 
தைந்து குற்றங்கள் ஆவன: - மூடமூன்றும் , மதம் எட்டும் , சு நாயதஸேவை 
ஆறும் , பாஉஉோஷம் எட்டும் ஆகிய இவைகளாம் 

( 1 ) 
நற்காட்சி நன்ஞானம் நல்லொழுக்கமிம் மூன்று 
தொக்கவறச் சொற் பொருள் 

( 2 ) 
என்பது ; -நற்காட்சி = ava A 20 - நமும் , நன் ஞானம் = v8 ) க 
ஜா நமும் , நல்லொழுக்கம் = ava ) கி வாரிகரமும் , ( ஆன ) இம்மூன்றும் 
இந்த மூவகையும் ,தொக்க = கூடிய , அறச்சொல் = தருமமென்று சொல்லப் 
பட்ட சொல்லுக்கு , பொருள் = பொருளாம் எ - று 

[ 2 ] 
End : 


இந்தியத்தை வென்றான் றொடர்ப்பாட்டோடாரம்பம் 
( முந்து துறந்தான் முனி 


((11 ) 


1762 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


என்பது : - இந்திரியத்தை = பஞ்சேந்திரியங்களை , வென்றான் = செயித்த 
வனும் , தொடர்ப்பாட்டோடு = பாஹ்யாப்பியந்தர பரிக்கிரகங்களோடு , ஆரம்பம் 
= காரியாரம்பத்தையும் , முந்து = முன்னமே : துறந்தான் = விடுத்தவனும் 
எவனோ ? அவனே , முனி = முனிவரன் ஆம் எ - று 

( 11 ) 
தத்துவஞான நிகழ்ச்சியுஞ்சிந்தனையும் 
உய்த்தலிருடிகண்மாண்பு 

( 12) 


என்பது 


( கு - பு . ) -- 

இது முன்பிரதியில் வந்துள்ளதேயாம் . உரை மாத்திரம் வேறாய்ப் 
பிரதி பதவுரையாக வமைந்திருக்கிறது . இப்பிரதியில் ( 11 ) பதினொரு பாடல் 
களுக்கே உரையுள்ளது , எழுத்துப்பிழைகள் மிகவுள . ஏடுகள் நுனியில் 
முறிந்திருக்கின்றன . 


No. 2040. அருங்கலச்செப்பு மூலம் . 

ARUNKALACCEPPU TEXT . 
Pages , 14: Lines , 26 on on & page : 
Begins on fol . 27 (a ) of the Ms. described under No. 2038 ante . 
Complete. 


Same work as the above. 


( கு - பு , 

இந்நூல் முன் பிரதியில் வந்துள்ளதே இப்பிரதியில் முற்றும் உள்ளது . 
எழுத்துப்பிழையுள இப்பிரதியிலும் நூலாசிரியரது பெயர் குறிக்கப்பெற 
வில்லை . ஏடுகள் ஒரு சிறிது சிதைந்திருக்கின்றன . 


No. 2041. அருங்கலச்செப்பு மூலம் . 

ARUNKALACCEPPU TEXT . 
Pages, 22 : Lines , 9 on a page . 
Begins on fol. 95 ( a ) of the Ms. described under No. D 150 . 
Complete . 


Same work as the above . 


( கு - பு .) - 

இந்நூல் முன்பிரதியில் வந்துள்ள நூலேயாகும் . இப்பிரதியில் இது 
முற்றும் உளது . எழுத்துப்பிழைகள் இருக்கின்றன் . ஏடுகள் ஓரங்களில் 
செல்லரிப்புண்டிருக்கின்றன . இப்பிரதியானும் இந்நூலாசிரியரின் பெயர் 
விளங்கவில்லை . 


THE TAMIL MANUSCRIPTS 


1763 


No. 2042. அருங்கலச்செப்பு மூலம் . 

ARUNKALACCEPPU TEXT . 
Pages , 18. Lines , 6 , on & page. 
Begins on fol . 20 -a of the Ms. described under No. 123 ante .. 
Complete 

Same work as the above. 
( கு - பு . ) 

இது முன்பிரதியில் வந்துள்ளதே . இப்பிரதியில் இந்நூல் முழுவதுமி 
ருக்கிறது . எடுகள் மிகவும் சிதலுண்டு சிதைந்துள. எழுத்துப் பிழையுள, 


No. 2043. திருநூற்றந்தாதி உரையுடன் . 

TIRUKURRANTADI WITH COMMENTARY . 
Substance , palm - leaf . Size, 174x1 inches . Pages 38 , Lines , 4 on & page , 
Character , Tamil, Condition, much injured . Appearance , old . 


Incomplete .. 

A Jaina work in praise of Sri Arhat here and there explains 
dome dootrines of that sect . 


Text by Avirodhināthar. 


Printed . 


Beginning :: 


திருநூற்றந்தாதி உரையுடன் . 
மறமே முனிந்துமயிலாபுரி நின்று மன்னுயிர்கட்கு 
அறமே பொழியு மருட்கொண்டலே யதாஞ்சிவந்த 
நிறமே கரிய வொண்மாணிக்கமே நெடுநாளொளித்துப் 
புறமே திரிந்த பிழையடியேனைப் பொறுத்தருளே . 


(க ) 


உரை: 


என்பது -- பாபத்தைக் கடிந்து மயிலாபுரியில் நின்று உன்பாதத்தைச் 
சேர்ந்த உயிர்களுக்குத் தருமத்தைப் பொழியா நின்றகிருபையாகிய 
மேகமே ! அதாஞ் சிவந்த நிறமே ; சரீரவண்ணம் கறுத்த நீலரத்தின 
வொளியே ; அநேகதினம் உன்பாதம் பணியாதே ஒளித்துப் புறமே திரிந்த 
குற்றத்தைப் பொருத்தருள்க வென்றார் . 

பூக்கொண்டு பொன்னுலகங் கொடுப்பானைப் புலவர் செஞ்சொற் 
பாக்கொண்டு முத்திபணிக்கவல்லானைப் பைங்கோசிலங்கள் 
கூக்கொண்டு சேருங் குளிர்ப்பிண்டியானைக் குணமகிழ்வான் 
மாக்கொண்டல் வீழுதுளியென்னவேன்பேய் மனம்மால் 
கொண்டதே . 

( 


( 
ங 
) 


1764 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


உரை : --- 


என்பது - பத்தர் அருச்சித்த பூவுக்குகந்து பொன்னுலகை யருளா 
நின்றவனை , வித்துவான்கள் இனிதாய்ச் சொல்லுகின்ற பாமாலையைக் 
கொண்டு மோட்சத்தை யருளா நின்றவனை , அழகிய குயில் முதலாகிய 
பறவைகள் முழக்கமுங் குளிர்மையான மலர் தளிர்கள் பொதிந்து 
விளங்காநின்ற பிண்டி நிழலானை , குணமாகிய அனந்தஞ் ஞானத்தைப் 
பொருந்தியிருக்குங் கடவுளைக் குணமறிந்து துதிசெய்வேன் என்று நான் 
சொல்லியது எத்தன்மைத்தென்றால் மேகவர்ஷதாரையை யெண்ணித் 
( தொ ) கைப்படுத்துவேன் என்று பேய்மனம் ஆசை கொண்டது என்றார் ? ( 2 ) 
End: 

பாரிடையீர் இருநூற்றெண் பத்தெட்டு பத்தாம்பவணத் ? 
தோரெழுகோடி யெண்ணோன் பானிலக்க முயர்ந்த கற்பத் 
தோரியல்யோனி தொண்ணாழாயிரச்சின்ன மெண்ணவொண்ணாச் 
சீரிய வியந்தார் சோதீடத்தீசர் நற்சேதியமே 

( சூஉ ) 


உரை: 


என்பது - அகர்திம சயித்திலாய்த் தொகைப்படுத்திச் சொல்லுகின்றார் 
கேட்பீராக பூலோகத்தில் சாரு அ பவணலோகத்தில் ஏழுகோடி எழு 
பத்திரண்டு நூறாயிரம் சவுதற்மகல்பம் முதல் சர்வார்த்தசித்தி வரைக்கும் 
எண்பத்திநாலு நூறாயிரத்துத் தொண்னூற்றேழாயிரத்து இருபத் 
துமூன்று . இதுவல்லாமல் 

( கஉ ) 
( கு - பு . ) 

திரு நூற்றந்தாதி யென்னும் இந்நூல் சைனமதத்தைச் சார்ந்ததாய் 
அருகக்கடவுளின் மீது துதிரூடமாய் அமைந்துள்ளதொரு பிரபந்தமாகும் . 
இதில் அம்மதத்தினரது கொள்கைகளும் ஆங்காங்கு விளக்கப்பட்டிருக் 
கின்றன . இப்பிரதியில் ( ச ) ஆவது எடுமுதல் ( ஙச ) ஆவது எடுவரை 
யிலும் உள்ள 

எடுகளில்லையாதலின் அவைகளில் அடங்கிய ( ச ) ஆவது 
செய் புண் முதலாய் ( ஙச ) ஆவது செய்யுண்வரையிலுமான பகுதியும் , 
இறுதியிலே ( சாஉ ) ஆஞ்செய்யுண்முதலாகிய மிகுதியான பகுதியு நீங்கலாக 
மிகுதியான பகுதி உரையுடனிருக்கிறது . இவ்வுரை பொழிப்புரையாயிரா 
நின்றது . நடைப்போக்கு அத்துணைச்சிறந்ததன்று . ஆயினும் உபயோக 
மானது . மூலம்மாத்திரம் சிறந்த நடையுடைத்தாய்க் காணப்படுகின்றது . 
இவ்விரண்டிலும் எழுதினேர்பிழை மிகவும் அதிகமாயுள்ளன . நூலா 
சிரியர் அவிரோதி நாதர் . உரையாசிரியர் இன்னாரென்று தெரியவில்லை . 


No. 2044. தர்ம பரீக்ஷை . 

DARMAPA RÍKȘAI . 
Pages , 242 , Lines , 6 on a page . 
Begins on fol . 1. A of the Ms. described under No. D. 289 . 
Complete.. 

A Jaina work professing to narrate the " previous history " of Gods 
Brahma , Visnu and Rudra . 


THE TAMIL MANUSCRIPTS 


1765 


Beginning : 

ஸ்ரீமஈவொந 88 . 

ய - வரிெெக . 
வெய - த்துடனே கூடின ஒவ ) ஜீவன்களாகிற வண்டு ஸமுஹங் 
களுக்கு விபெஷுவத்தைப் பண்ணுகிற வக @ தியாகமாகிற 
காரத்தைப் போக்கடிக்கிற B8 @ ஜா நகிரண வஹங்களினாலே 
மிகவும் விளங்கு மோக்ஷமாகிற தாமரைக்கு சந்தோஷத்தை உண்டாக்க 

என்கிற உஉயாவவவ-தத்திலே உதியா 
நின்று மிகவும் வரதமாய் நொஹாத்தோடே கூடி 

நாஹாத்தோடே கூடி ஷண வா 
வமாக அந்த அபரஞ்சி ஸ்வரூபமாக உதியா நின்ற கஉஜாஹி.கமான 
வணவாரன் போலே வொஷனாகி விளங்கியிருக்கிற ஸ்ரீவ 
ஜா நஜாதியை நசரித்து வரவிரர்களுடைய வ - வ ) 
வரிகமாகிய ய ைவரீெெக்ஷெெயச் சொல்லுகிறேன் என்றவாறு ( க) 
உக்கரா வாரிதரத்துள் உத்தமோத்தமரும் ஜாதி 
யாணீ வரும் 

உயாமாணத்தில் உதபோஜ நஜொதரரும் 
லக @ -- ஷித 


. 


. 


உ 


. 


. 


* 


End : 


காரண o 


வஜக நியி 


அளவ 


. 


. 


உலக கிதிராவி இது : வலெெதவ வடி நிபெரணி 
ஈத்த பயம் என்று 
ம் என்று சொல்லப்பட்ட 
சொல்லப்பட்ட யவரீெெக்ஷ ஹவ 

ஒவஜநக 
ஜி நவா உவெலவக 8 - நீ வா உாவக0 கநவெ 
ெெகெயெ ஸ்வப்நத்திலும் நினையாதவன் உதவிதன் உஷாாரே " 

நணாகான் நயகீதி ராயன் வூதவி 
வலன் இப்படி வி ந உரைகே - கடவடிகாணி மண விஜேரீ வஜா 
ஜிகவாடிராவிலுமவடி.ஹத சொவடி கவி நிற - க 
வொயிவ . - யாகா 

வாவாண 
வாணீரஹ ஷ s ° வூரதவிலாவ விரவிதமான யவரீெெக்ஷ 
யில் வவகவெ மன் முதலாகிய வலக @ ஜ நவிவரஜ நங்கள கொரொவ 
ணவணனையை ஸ்ரீகே 8 - நி ஸ்வாமிகளுடைய ஷரா 
விஜயஹஜீயர் உராவிலணி வவாலமாகச்செய்த உபவட @ o 
வண ஸ்ரீதுேவதுமாலொ ந 88 ய - உச் 
(ெெக்ஷ )( க்ஷா ) வரிவரேஜா | 


( கு - பு .) 


இந்நூல் ஜைநமதத்தைச் சேர்ந்த தாயுள்ளது . இது அம்பதச் 
சார்பாகப் பிரம்ம விஷ்ணுருத்ரர்களுடைய பூர்வ 

சரித்திரத்தை 
விளக்குவதென் நூலாரம்பத்துள்ள தொடர்மொழிகளான் அறியக்கிடக் 


1766 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


கிறது பத்துப்படலங்களான் ஆகியது . இந்நூலாசிரியர் முநிபத்ரஸ்வாமிகளது 
சீடர் விஜயஹம்ஸ ( மூ G ) ஜீயர் ஆவார் . மணிப்ரவாளநடையுடைத்து . 
எழுத்துப்பிழை மிகுந்துள்ளது . 


No. 2045. தர்ம பரீக்ஷை . 

DHARMAPARIKSAI . 


1 


Substance , paper . Size , 114x94 inches . Pages , 184. Lines , 21 on a page . 
Character Tamil and Grantha . Condition , good . Appearance , now . 

Complete . 


Same work as the above . 


* ( கு - பு . ) 

இது முன் பிரதியில் வந்துள்ளதேயாகும் . இப்பிரதியில் இந்நூலின் 
பத்துப் படலங்களும் இருகின்றன . இடையிடையே வசனநடையில் ஒரு 
சிறிது வசனபேதங்காணப்படுகிறது . எழுத்துப் பிழைகளிருக்கின்றன . 
கர்ணாடக பாஷையிலிருந்ததை மணிப்ரவாள நடையில் ‘ விஜயஹம்ஸ 
முனிவர் என்பவர் இயற்றியதாக நூலாரம்பத்துக் காணக்கிடக்கிறது . 


No. 2046. அநித்திய நித்திய வியத்தியாச விவேகம் . 

ANITTIYA NITTIYA VIYAITIYASAVIVEKAM . 
Substance , paper . Size, 8x64 inches . Pages , 130. Lines , 22 on 

8 page . 
Character, Tamil. Condition , slightly injured . Appearance, old . 
Complete.. 

A Christian treatise explaining how the attainment of Salvation 
has for its means the distinguishing of things eternal from those that are 
perishable. 
Beginning . 

அநித்திய நித்திய வியத்தியாசத்தின் விவேகம் . 
சிஷ்டபரிபாலனான பரமகர்த்தாவானவர் பரமகதி என்கிற மோக்ஷத்தை 
மனுஷ்யனானவனுக்குக்கொடுக்கக் கர்த்துருத்துவம் உள்ளவராயிருக்கிறபடி 
யால் மனுஷ்யன் ஆனவன் அப்படிப்பட்ட பரமகதியை எளிதாய் அடையத் 
தக்கதாக உலக பிரபஞ்சங்களை 

ப்போலே 
கட்டளையிட்டு அருளிச் செய்தார் . இப்படியிருக்கையிலே மனுஷ்யன் சொல்லப் 
பட்ட பிரபஞ்ச வாழ்வுகளைப் பரமகர்த்தரானவர் கட்டளையிட்ட ஞாயத்தின் 
படியே அனுபவியாமற் கிரமந்தப்பி அவைகளெல்லாம் கதியென்றெண்ணி 
அவைகளைப் பிரியாத நேசத்துடனேபற்றி வருகிறதனால் தன்னுடைய வீடேற் 
றத்துக்கு விரோதம் பண்ணிக்கொண்டுவருகிறான் . இதுவுமன்றியே அவை 


THE TAMIL MANUSCRIPTS 


1767 


* 


* 


* 


கள் நன்மை சித்திக்க உண்டாக்கப்பட்டிருக்கையில் மனுஷ்யனானவன் அவை 
களை அனுபவிக்கிறதிலே பாபத்தைக்கட்டிக்கொள்ளுகிறதினால் தனக்கு நரகம் 
என்கிற ஆக்கினையை வரப்பண்ணிக்கொள்ளுகிறான் . தான் கொஞ்ச நாளைக்கு 
மாத்திரம் நித்தியமாயிருக்கிற பிரபஞ்சவாழ்வுகளை நம்பினதற்கு நித்திய 
மோக்ஷ்ராஜ்யத்தை இழந்து முடிவில்லாத வர்க்கினைக்குப் பாத்திரமாய்ப் 
போகிறான் . ஆகையால் அந்தக்கொடிதான வாக்கினைகளுக்கும் இழந்து 
போன நல்ல மோக்ஷ ராஜ்யத்தின் நித்திய பாக்கியங்களுக்கும் தங்களிலே 
எத்தனை வேற்றுமை உணடாயிருக்குமென்றும் இதிலே காண்பிக்கப்படும் 
என்கிறவதினால் இந்த நிபந்தனந்தனக்கு அநித்திய நித்திய வியத்தியா 
சம் என்கிற பெயர் வந்த காரணம் என்றறிக . ஆனால் நரகமோட்சங்களைக் 
கண்டது யார் என்று தீதுலகர் சொல்லும் சொல்லை மனதிலே வைத்தாயா 
கில் 
End : 

அந்தத் தலையான பாவங்கள் எழுக்கும் பேர் ஆவன : - முதலாவது 
அகங்காரம் , இரண்டாவது கோபம் , மூன்றாவது மோகம் , நாலாவது உலோ 
பித்தன்மை , ஐந்தாவது போசனப்பிரியம் , 
ஏழாவது சோம்பல் என்கிற பாவங்கள் . அநேக பாவங்களுக்கு தலையான 
பாவங்களாயிருககிறபடியினாலே அவைகளை யகற்றி உனது பரமகதியாயிருக் 
கிற மோட்ச ராச்சியத்தைச் சேர்ந்தடையப் பண்ணுகிற மேற்சொல்லப்பட்ட 
சுகிருத புண்ணியங்களைச் செய்ய மனந்துணிந்து ஓட்டமெடுத்தோடக்கடவாய் . 
இல்லாவிட்டால் பரகதியடையாது என்றென்றைக்கும் பாடுபட நரகத்திலே 
தள்ளப்பட்டுப்போவாய் 

சீக்கிரத்திலே கர்மஜமான 
பாவங்களைவிட்டுத் தூய்மையுள்ள சுகிருத புண்ணியங்களைச் செய்யத்துணிந்து 
நடக்கக்கடவாய் , 14 வியத்தியாசம் முற்றும் முடிந்தது . 

1828 - ம்ஸ் செப்டம்பர் 20s சனிக்கிழ்மை சாயங்காலம் 51 மணிக்கு 
ஞானப்பிரகாசன் கையினால் எழுதிமுடிந்தது . 
( கு - பு . ) 

இந்நூல் கிறிஸ்தவர் மதத்தைச்சார்ந்ததாய் நித்தியாநித்திய வஸ்து 
விவேகவாயிலான் வீடு பெறுமாற்றை விளக்குகிறது ( 14 ) பதினாலு சிறு 
பிரிவுகளால் நிறைந்துள்ளது . வசன நடையத்துணைச் சிறப்பின்றியிருத்த 
லோடு மிகப்பிழை பாட்டுடன் காணப்படுகிறது 


. 


on 


No. 2047. ஆன்ம நிர்ணயம் . 

ĀNMANIRŅAYAM . 
Substance , paper . Size , 94X74 inches . Pages , 128. Lines , 22 

a page , 
Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 
Complete in the 7th Patham .. 


Explains Christian doctrines in the form of " lessons ” ; and contains 
only the first seven of the thirty -eight lessons, of which it purports to 
consist ,, 


1768 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


( ஆத்ம நிர்ணயம் முதற்பாடம் ) . பாயிரம் . 


Beginning : 


என்கிற விசேஷமும் சீவனானது சரீரத்திற்கு மாத்திரை 
முதற்பாடத்திலே ஒப்புவிக்கிறோம் என்கிறதினாலே சீவனுடைய சாதாரண 
நிரூபணம் இன்னதென்று அதிலே சொல்லப்படும் . அறிகையென்கிற ஞான 
மானது இன்னதென்றும் அது சரீரத்தில் ஆதேயமாயிராமல் ஆன்ம மாத்தி 
ரம் அதற்காதாரமாயிருக்கிறதனாலே ஞான விருத்தியைப் பண்ணிக்கொண்டு 
வரு 

* சீவனானது அழிவில்லாமல் என்றென்றைக்கும் நிற்கத் 
தக்க பொருளாயிருக்கிறதென்றும் ஞான விருத்தியானது உத்பவிக்கிற 
பொருளிலே மாத்திரம் ஆதேயமாயிருக்கலாமொழிய வேறே பொருளோடே 
சார்ந்திருக்கக்கூடாது என்று 
End : 

ஆதலாலே பாவிகளான பேர்கள் தங்களை நாகத்திலே கர்த்தரானவர் 
தள்ளி ஒழியாத அக்கினி வேதனையைத் தாங்கள் அனுபவிக்கிறதற்கு நீதி 
சுரூபமாயிருக்கிற கர்த்தரானவர் கட்டளையிடப்போகிறார் என்கிறதனாலே மு 
றைப்பாடு சொல்ல அவர்கட்கு முதலாய்ச் சற்றானாலும் அவகாசம் உண்டரயிரா 
தென்று சொல்லக்கடவோம் . ஆனபடியினாலே மனுஷ்யர் என்னப்பட்டவர் 
யாவர்க்குங் கர்த்தரானவர் கட்சியாய் மோட்சங்கொடுப்பார் என்று சில துர் 
மதங்களிலே சொல்லியிருக்கிறதே . அப்படிப்பட்ட பட்சமானது ஞாயமுள்ள 
கிரமத்துக்கு விருத்தமாயிருக்கக் கொள்ள அது தத்பரையாயிருக்கிறதென்று 
அங்கீகரிக்கக் கடவோம் . இவ்விடத்திலே மிகவும் அறியவேண்டிய ஒரு விசே 
டம் உண்டு . அதை 

வருகின்ற பாடத்திலே வெளிப்படுத்தக்கடவோம் . 
ஏழாம் பாடம் முற்றும் 

( 280) 
( கு - பு . ) 

இந்நூல் கிறிஸ்தவர் மதத்தின் சார்பாக அவர்களது மதக்கோட்பாடு 
களை விரிவாகப் பாடம் என்கிற சிறு பகுதியைக்கொண்டு உணர்த்துகிறது . 
முப்பத்தெட்டுப் பாடங்களான் ஆகியது . இப்பிரதியில் இந்நூல் முதலாவது 
பாடம் முதல் ஏழாம் பாடம் வரையிலுமே உள்ளது . எடுகள் சில சிதைந்து 
முறிந்திருக்கின்றன . வசன நடை மிகவும் பிழைப்பட்டுள்ளது . இதில் முக் 
கிய விஷயம் சுகதுக்கரூபமான மோட்ச நரகங்களை யனுபவிக்கும் ஆன்மா 
வென்றதொரு தத்துவம் உண்டென்று எல்லா மதத்தினரும் ஒப் , கொண்ட 
அவவொரு விடயமே போலும் .. 


No. 2048. ஆன்ம நிர்ணயம் . 

ANMA NIRNAYAM . 
Substance , paper . Size , 94X7 + inches . Pages , 788. Lines , 22 on 

Character , Tamil . Condition , injured . Appearance , old , .. 
Contains from the 8th Patham to the 39th Patham ., 
Same work as that described above , 


& pege . 


THE TAMIL MANUSCRIPTS 


1769 


. 


* 


* 


Beginning : 

எட்டாம் பாடம் . 
நீதியுள்ள கர்த்தரானவர் மோக்ஷத்தைக் கொடுக்கிறதற்குப் போரு 
மென்று சொல்லப்பட்ட பலத்தை மனுஷ்யர் என்னப்பட்ட யாவர்க்குங் 
கொடுக்கிறதென்கிறது அவருடைய முடிவில்லாத தயைக்கும் நீதிக்கும் 
ஏற்றிருக்கின்றதென்கிறதற்குத் தப்பாது . ஆனால் எல்லாரும் மோக்ஷத் 
தைப் பெறுகிறதற்கு எல்லாருக்கும் போருமென்னப்பட்ட பலத்தைத் தயா 
பரனான கர்த்தன் கொடுத்தபோதே ஒருவன்றனது சுவாதந்தர்யத்தினாலே 
கர்த்தன் கொடுத்த தர்ம விசாரங்கள் முதலான உதவிகளைக் கொண்டு 
கரையேறுவானென்றும் வேறொருத்தன் கர்த்தன பண்ணின தயலைச் 
சட்டை பண்ணாமற்றனது சுவாதந்தர்யத்தினாலே பாவம் பண்ணி நரகத் 
திலே விழுவானென்றும் அளவில்லாத ஞானசுரூபமாயிருக்கிற சர்வேச்வர 
ரானவர் கேவலம் பார்த்துக்கொண்டிருக்கையிலே வேறே பிரகாரமாய்ப் 
பலிக்கமாட்டாது . அவ்வண்ணமே வர்த்தமானமானது வரும் என்று 
எந்தவடைவிலே கர்த்தனாலே காணப்படுகிறதோ அந்தவடைவிலே வர்த்த 
மானம் பலிக்கு மொழியக் கர்த்தன் காண்கிற வகைக்கு விருத்தமாய்ப் 
பலிக்கமாட்டாது . ஆதலாலே திவ்விய தரிசனமானது அந்தந்தக் காரியம் 
வருகிறதற்குக் கட்டாயம் பண்ணுகிற காரணமாயிருக்கிறதென்று காண்பித் 
தாற்போலாயிற்று . 
End : 

இந்த மூன்று விசேஷங்களிலே ஒப்புக்கொள்ளத்தக்க சித்தாந்த 
மேதென்று கண்டு பிடிக்கிறதற்குத் தேவோக்த வேதப்பிரமாணத்தினாலே 
யறியவேண்டிய சில பரம ரகசியங்கள் உண்டு . அவைகளை நன்றாக யாவன் 
ஒருவன் அறியாமலிருந்தால் முன்சொல்லப்பட்ட மூன்று விசேஷங்களிலே 
போம்வழி ஏதென்று கண்டு பிடிக்கமாட்டான் என்கிறதனாலே ஞானோப 
தேசத்தின் மூன்றாங் காண்டத்தின் கடைசிப்பாடங்களிலே பாதாளமாகிற 
நரக முதலான ஸ்தலங்கள் . இத்தனையென்று தொகுத்து வரையறுக்கும் 
போது முன்சொல்லப்பட்ட மூன்று விசேஷங்களை யடைவாக வெளிப்படுத்து 
வோம் என்கிறதனால் இவ்விடத்தில் இப்படிப்பட்ட விசேஷங்களை நினைக்கிறது 
உசிதமாயிராதென்க . 
ஆன்ம நிர்ணயத்தின் முப்பத்தெட்டாம் பாடம் முற்றும் . 

ஆன்ம நிர்ணயம் முற்றும் . 
( கு - பு . ) 

இவ்வான்ம நிர்ணயம் எனும் நூல் முன் நம்பரில் வந்துள்ளதே . 
இதில் அதன் தொடர்ச்சியாக எட்டாம் பாடம் முதல் முப்பத்தெட்டாம் 
பாடம் வரையிலான பகுதி முற்றும் உள்ளது . இதனை யியற்றியவர் 
இன்னாரென்று விளங்கவில்லையாயினும் நூலிறுதியில் உள்ள சில தொடர் 
மொழிகளால் இந்நூலாசிரியர் ஞானவுபதேசம் என்ற மற்றொரு 
நூலும் இயற்றியுள்ளார் என்று தெரிகிறது . வசன நடை மிகப் பிழை 
யுடன் உளது . எடுகளிற் சில சிதைந்துள . எடுகள் முற்றுயே படித்தற் 
கியலாவண்ணம் மலினமடைந்திருக்கின்றன , 

117 


. 


1770 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 2049 கித்தேரியம்மாள் அம்மானை . 
KITTERIYAMMAL AMMANAI . 

. 
Pages , 72. Lines , 34 . 

Begins on fol . 74 - a . of the Ms. described under No. 2061 . 
Complete. 

A poem , in the Ammdmai style , on the story of Kitteri Amma) , 
& Christian martyr. 
Beginning:: 

தேவதாய் துணை . 
அர்ச்சீய சீஸ்ட கித்தேரியம்மாள் அம்மானை 


பாயிரம் . 


விருத்தம் . 


கார்கொண்ட வானுமேற்றக் கசடெதி ரளவு நீக்கி 
நேர்கொண்ட துணை நீத்தொன்றா நிமலனைப் பணிந்துபோற்றிப் 
பார்கொண்ட சிறப்பின்மிக்கோர் பயன்றருஞ் சரிதை பாடச் 
சீர்கொண்ட தொடைப்பாததா னெதிருததெனவடிவமேற் கொள் 
வாம் ? 


ஒப்பருஞ் செல்வத்தோங்கு முலுசித்தானிய நாடுற்ற 
மைப்பரு மலையுட்சீரால் வளர்பொம்ப ரென்னுங்குன்றிற் 
செப்பருங் கீர்த்திதன்னாற்சிறந்த கித்தேரி காதை 
தப்பரு முரிமையூன்றித் தரணிமேல் வழங்கச்சொல்வாம் . 
தங்கையி னல்லோர்ய : ருந் தரணிமேற் பணிந்துவாழ்த்தச் 
செங்கையிற் கொய்ததன்பூஞ் சிரமெடுத் தேந்திப்போன 
நங்கையின் கதையம்மானை நவின்றுளோர் நவிலக்கேட்போர் 
சங்கையிலுயர்ந்து வான்மேற் றகுங்கதிவழி பெற்றுய்வார் . 


( 
e 
. 
) 


( 
ங 
) 


அம்மானை . 


பார்முதலாய்த் தான்படைத்த பல்லுலக மத்தனையும் 
வேர்முதலாய்ப் பேர்த்தசைக்கும் வீரத்தனிக் கோலான் 
மூவாளொரு பொருளாய் முற்றும்பகாப் பொருளாய்த் 
தேவாதி தேவனவன் சேவடியைச் சேர்ந்தேற்றி 
வானுவப்ப மண்ணுலகின் மன்னுயிர்கள் வாழ்ந்தோங்கத் 
தானுவப்ப தந்தசேய்த் தன்மையெழுங் கன்னிகையின் 
காதையுரைத் தம்மானைக் கூட்டாக விளையாடப் 
பேதையர்க் கோரம்மானை பேதையும் நான்றந்திடுவேன் 
பொய்வழி நூல் நீத்தொழியப் பூதலத்தி லோர்மகனாய் 
மெய்வழிநூல் ஓதிநம்மை மேவியளித் தாண்டபிரான் 


THE TAMIL MANUSCRIPTS .. 


1771 


கன்னியாறாத் தாயாய்க் களித்தீன்றாள் சேவடியைச் 
சென்னியறா மாலையெனச் சேர்த்தியநான் றாழ்ந்திறைஞ்சித் 
தேவகன்னித் தாயடிக்கோர் தேந்தொடையாய் மற்றவளை 
மேவுகன்னி காதை நலம் வெள்ளுரையாற் பாடுகின்றேன் 


ஈங்குதித்தாள் தங்கரமேல் ஏந்தியதன் பொற்சிரத்தாள் 
ஓங்குரத்தாள் வெற்புநல்லாள் ஒப்பிலகித்தேரி யென்பாள் 
இமிழ்வாழும் பொம்பரெனு மலைமே லாண்டனளே 
தமிழ்வாழுந் தென்மலைமேற் றன்றயையால் வந்தெழுந்தாள் 
அன்னமலை வாழ் புலவர் ஆய்ந்தபுகழ் ப்பாமுழங்க 
இன்னசிறு வம்மானை யேற்றிய சொற்கேளாரோ 
வாய்க்கசப் பென்றாலும் மருந்துகொள்வா ரென்னிளஞ்சொல் 
காய்க் கசப்பென்றாலுங் கதையினி தென்றுன்னாரோ 


நூல் . 

( 1 ) பிறப்புக்காதை . 
பார்வினைசிறப் பின்மிக்கதாய்ப் பார்படர்நிலத் தொருமுகமாகச் 
சீர்விளைசிறப்பிற் பூமகளணிகள் சேர்த்திய செம்பெனவாகப் 
போர்விளைசிறப்பில் பூதலத்தாண்மை புக்குறை நல்லறனாக 

எர்விளைசிறப்பிற் பொருவிலதாகுமிலு சித்தானியவெனு நாடே . (க ) 
இத்திறநாட்டில் உயர்மதிட் பிராகமென்னு மானகரில் வீற்றிருந்து 
பொய்த்திறத்தேவர் புகழ் கெடவணங்கிப் புகற்சினக் காயனேயென்பான் 
மெய்த்திறச்சுருதி பகைத்த கோனவற்கே வியப்பிலோர் சுரத்திலேயொன்பான் 
கைத்திறத்தரிதிற் கடைந்தென மணிபோற்கன்னிகள் பிறந்தெனவாறும் .(உ ) 
கொடும்பகை நினைத்து நதியிடத்தெறியக் கொடியதா யேவியவாறும் 
அடும்பகைக்கஞ்சிச் சீலதீயென்பா ளருமறைப் படுத்தியவாறும் 
கடும்பகைவிளைத்த தீவினைநீத்த கன்னிக ளோங்கியவாறும் 
படும்பகைநமக்கே பயன்றரச்செய்யும் பரமனைவாழ்த்தி யீங்குரைப்பாம் . ( ங ) 


அம்மானை . 


கன்னியரு ளோர்விளக்காங் கன்னியங்கித் தேரியம்மாள் 
மின்னியருண் மிக்கருளி வீற்றிருந்த நன்னாடே 
அவ்வுலகிற் சேர்ந்துவப்ப வாய்த்தெவர்க்கு மோர்வழியாய் - 
இவ்வுலகி லொவ்வா இலுசித்தானிய நாடே . 


* 


* 


எந்நாடு மொப்பிலதாய் ஈறுமில்லா மட்டுமில்லா 
அந்நாடு மண்டியசீர் ஆய்ந்துரைப்ப வல்லவரார் 


* 


117A 


1772 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


. 


கண்டாருளம் வியப்பார் காணாருளத் துணரார் 
உண்டான செல்வநகர்க் கொப்பிலையா லம்மானை 
அந்நாளி லந்நகரில் அந்நாட்டை யாண்டிருந்தான் 
எந்நாளுங் குன்றா தெழும் பெருஞ்சீர்க்காய னென்பான் 
கோலியலுஞ் சீரியலுங் கொண்டபடை போர்நடுக்கும் 
வேலியலு மொப்பிலதாய் வீற்றிருந்தா னக்கோமான் 
கோல்வளையச் சீர்மெலியக் குன்றாக்குணத் தனியோர் 
மேல்வளையை யேந்திறையோன மேவாப் பகைத்தனனால் 


தான்பகைத்த வேதந் தரணியெல்லாம் நீத்திகழ 
வான்பகைத்த புல்லறிவான் வன்முரசா லேவினனால் 
தூல்வழியே வந்தமறை நுண்மையறிந் துட்படுவோர் 
வேல்வழியே யாவிவிட வென்சினத்தாற் கொல்லுவனாற் 
றீயாக வென்சுரத்துச் செங்கமலம் பூத்தனபோல் 
சேயாகக் கன்னியொன்பான் சேர்ந்திவற்கே யன்றுதித்தார் 
அன்னான் மனைவி யகத்தச்ச முறப்பார் வியப்ப 
உன்னாதொரு சுரமாய் ஒன்பதுமா தீன்றனளால் 
இதையறிந்தா ரெள்ளுவரே யென்றுளத்து நாணியதால் 
அதைமறியா மன்னவற்க்கு அன்றொளித்துத் தீதுணர்ந்தே 
தேர்ந்தபல பாங்கியருட் சீலதீயென்பா ளொருத்தி 
ஒர்ந்தவளை வாவெனநான் ஓயாத நிந்தைபெறத் 
தாயிவரைப் பெற்றேன் தரணியுள்ளோ சான்றறியார் 
நீயிவரைக் கொண்டோடும் நீரிலெறிகென் றுரைத்தாள் 
வேங்கையினுந் தீக்கொடியாள் வெஞ்சொற் கமைந்தனள் போல் 
பூங்கையிலம் மாதரையோர் போர்வையினுட் கொண்டகன்றாள் 
மெய்மறைதான் கொண்டதனால் வெங்கொலைக்கே யஞ்சினளால் 


* 


* 


கித்தேரி பாசீலி கேடில்சே னேவுரியே 
வித்தோரி யெப்பேமி வீரலிபீராத்தையுடன் 
செருமானி மாரீனை சீர்மாற்சி யாளெனவே 
அருமான நாமமுற்றார் அந்நவப்பூ மெல்லியலார் 


போற்றியுலகன் றுவப்பப் பூமேற்பிரான் பிறந்த 
நூற்றிருபத் தாண்டிலன்ன துன்னிடையார் தோன்றினராய் 
ஒவ்வா வரங்கொண்டு ஒருநவமீன்போலிலங்கி 
இவ்வா றுலகொளியா யிங்குதித்தார் அம்மானை . 

பிறப்புக்காதை முற்றும் தொடை . 


( எம் ) 


THÈ TAMIL MANUSCRIPTS 


1773 


End : 

இனம் வேண்டி யாண்டவரை யிங்கிழவாதோர் நிலையாய் 
தினம்வேண்டிக் கொண்டிருக்கத் துன்னுறுதி தந்தருள்வாய் 
பாயிரத்தோ டுன்னருமை பாடிய புற் பாவிசைத்த 
ஆயிரத்தோர் நூறுதொடை யம்புயத்தாண் மேலணிந்தே 
உன்னாமங் கீர்த்திபெற வுன்னினனென் றன்பொடுநீய் 
தன்னாமம் வானுலகிற் றான்காணத் தந்தருள்வாய் 
வான்விளைந்த நல்லமுது மட்கலத்தில் வந்ததேன் 
தேன்விளைந்த காதைநலம் செப்பிய சொற் றீதெனினும் 
உயிர்தருமென் றின்னமிர்த முண்டுயிர்தாம் வாழ்ந்துவந்து 
செயிர்தருமென் சொல்வெறுக்க தேர்ந்த நல்லோ ரம்மானை . 

புதுமைகாதை முற்றும் . 
அற்சீயசீஷ்ட கித்தேரியம்மாள் அம்மானை முற்றும் . 
இது தொம்மையப் பிள்ளைக்குச் சொந்தம் . ( தவாஉய - ம்ஹ ) 1827 - ம் 
ஹ செப்டெம்பர் எழுதினது . 
( கு - பு . ) -- 

இந்நூல் கிறிஸ்தவர் மதத்தைச் சார்ந்ததாய்க் " கித்தேரியம்மாள் " என் 
னும் அம்மையாரின் விஷயமாக வியற்றப்பெற்றதொரு ‘ அம்மானை 
யென்ற பிரபந்த விசேடமாகும் ; இயற்றியவர் இன்னாரென்று புலப்பட 
வில்லை ; இது , இலுசித்தானிய நாட்டில் ‘ பிராகம் என்றதொரு நகரில் 
அரசாட்சி புரியும் “ காயன் ” என்னும் அரசன் ஒருவன் , கிறிஸ்தவர் மதத் 
தில் மிகத் துவேஷம் பூண்டிருந்து " அம்மதத்திற் புகுந்தார் உண்டாகில் 
அவரை யான் வேலுக்கு இரையாக்குவன் " என்று பறையறைவித்திருக்க , 
அந்நாளே அவனுக்குக் " கித்தேரியாள் முதலான ஒன்பது கன்னிகைகள் 
பிறக்க , அக்கன்னியர்களைத் தாயும் மிக வெறுத்துத்தன் சிலதியாளை யழைப் 
பித்து நீ இப்பெண்களை நதியில் எறிந்துவிட்டு வருவாயென்ன , அத் 
தோழியும் கிறிஸ்தவர் மதம்பற்றி யொழுகுவாளொருத்தி . யாதலின் 
அப் பாபச்செயலுக்கு அஞ்சினாளாய் 

அஞ்சினாளாய் அக்கன்னியரை மறைத்துவைத்து 
வளர்த்துவர , அக்கன்னியரும் கிறிஸ்தவர் மதப்பற்றுடையவர்களா யிருந் 
தார்கள் . அதுகண்ட தந்தையான காயனும் , அக்கன்னியரைத் தன் மக்க 
ளென்றும் அறியானாய் மிகச் சினந்து பலவாறாக வொறுத்து வந்தான் . 
அங்ஙன் ஒறுத்தும் அவர் திருந்தாதவர்களாய்க் கிறிஸ்துவையே வழிபட் 
டிருந்தார்கள் ; இருக்க , ஒரு நாள் அவ்வொன்பது மங்கையரும் 
கிறிஸ்துவின் ஆணையால் அரயன் கொடுமைக்குப் பயந்தவர்களாய்த் தனித் 
தனியாய்ப் பிரிந்திருந்தார்கள் ; அப்படிப் பிரிந்திருந்தார்களில் இக்கித் 
தேரியாள் மாத்திரம் அகப்படவே , அவளைச் சாமதான பேதங்களால் இசை 
விக்கவும் , இசையாதவளாய் மதக்காழ்ப்பு கொண்டிருக்க , இறுதியான 
தண்டோபாயத்தான் தண்டிக்கவும் மாறாதது கண்டு அவள் சிரத்தினைக் 
கொய்ய ஏவலாளர்கட்கு ஆணையிட , அவர்கள் சிரத்தைக் கொய்தார்கள் 
என்றிவ்வரலாற்றை விளக்கமாகப் பத்துக் காதை - ளான் - உணர்த்து 
கின்றது . 


1774 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 2050. மேரிகருதம்மாள் அம்மானை . 


-. 


MEREKARUDAMMAL AMMANAI . 


Pages , 62. Lines , 34 on a page . 

. 
Begins on fol . 43 - a of the Ms. described under No. 2061 . 


Complete. 


A poem , in the Ammanai style , on the story of the Christian mar 
tyr, Mary Karudammāl. 


Beginning : 


தேவதாய் துணை . 
மேரிகருதம்மாள் அம்மானை . 


காப்பு . 


சந்தமேரி கருதாள் தன்ம சரித்திரத்தைப் 
பைந்தமிழா லம்மானைப் பாடுதற்கு - முந்தவரந் 
தாரணியிற் செய்த தருந் தமிழையான் பாடவல்ல 
காரணமாம் பொற்சிலுவை காப்பு . 


பாயிரம் . 


சீராருஞ் ஞானத்திறையோ னெனெஞ்சில் வைத்துப் 
பாராரும் வாழ்கப் பகர்ந்துரைத்தே னம்மானை 
முன்னவனே யேகன்முகனை முகிவில்லா[ னை ] னே 
தன்னிக ரில்லாதபான் றானாயிருப்போனே 
வந்துதவு மிக்கதைக்கு வானவனே யுன்றயவால் 
எந்தை சருவேசுவரனே யெவ்வுயிர்க்குங் கர்த்தாவே 
மாது தவக்கன்னி மேரிகருதாள் மாதவத்தைத் 
தீது நிறைந்த பொல்லாச் சிறியேனான் பாடுகிறேன் 
தந்திடுவீர் நல்வாக்குத் தாதாவே தற்பரனே 
உந்தனருள் [ H ]( ப) லத்தா லொலிவொரு கையாலே 


பத்து வசனப்படியே பாருலகத்தோர் நடக்க 
முத்திவழி காட்டுகின்ற முனிவோர் திருச்சரணம் 
ஆதாரமாக வடைக்கலமாய் நெஞ்சில் வைத்து 
பாதாரவிந்தம் பணிந்தேனே யம்மானை 
வேதபுராணமதை விரித்தே சுயம்பாட 
பேர் தவங்கள் ஞானம்புகலும் பெரியோரே 
அறியேன் பலகலைகள் ஆராய்ந்து யான்பாட 


THE TAMIL MANUSCRIPTS 


1775 


ஒளிசெறியுங் கன்னித்தலை உறுபாவி வெட்டினதும் 
மட்டில்லா மோட்சமதில் மங்கைகன்னி யாத்து மந்தான் 
தானாய பரஞ்சோதி சருவேசு வானுடைய 
தேனார் முகமுகமாய்ச் சென்றுகன்னி முத்திபெற்றாள் 
முத்திபெற்ற வாறுதன்னை முகனைமுகிவைத்துவக்கிச் 
சித்திரமாகத் தெரிந்து செப்புகிறேன் கேட்டருளும் 
செப்புகிறேன் புத்தகத்தி னுரையொழுங்கு தான்பார்த்து 
பார்த்தடியேன் பாடுகிறேன் பாவல [ ரை ] ( ரே ) யிக்கதையில் 
எத்த குற்றம் உண்டானா லிசைவா யுரைத் திடுவீர் . 


நூல் அம்மானை . 


வாராழி சூழ்ந்திலங்கும் வையகப்பூ மண்டலத்தில் 
பேராகவே விளங்கும் பெருமையுள்ள மாநகரில் 
நகரியந்தி யோக்கியிலே நாணமில் லாதேயிருப்போன் 
சிகாரிநகர்க் குருவாந்தேயோ தேசியானோன் 
தேயோ தேசிமகள்தான் திறஞ்சேர் மரிகருதாள் 
தாயார் சடமழிந்து தானாகிற் போனபின்பு 
போனதற்பின் தன்மகளைப் பொல்லாத் தேயோதேசி 
தானேயொருத்தி கையில் தான் வளர்க்கவே கொடுத்தான் 
கொடுபோய் மடமாதைக் கோதை வளர்த்தபின்பு 
அடைவாக நல்லபுத்தி அறிவையற்குவந்தபின்பு 
வந்து வளர்ததவளும் மேரிகருதாளுங்கூடி 
எந்தை சருவேசுவரனார் இறைவருடையாகமத்தை 
அறிந்து ஞானதீட்சையவர்கள் பெற்றபின்பு நல்ல 
சிறந்தவொரு சந்தினல்ல செபத்தியானங்கள் செய்வார் 
செய்யும் மரிகருதாள் செகதலத்தினாசைவிட்டு 
ஐயர்சருவேசுவரனை யடிக்கடி தோத்திரங்கள்பண்ணி 
உத்தபரமண்டலத்தை யோங்கித்தியானங்கள்பண்ணி , 


* 


அடைத்திடுவாள கண்காது யானமுகவாசலெல்லாங் 
கெடுத்திடுவாள் தன்னுடலைக் கதிபெறவேவேணுமென்று 
எண்டுமேரிகருதாயிருக்கு மந்தநாளையிலே 
மண்டலருந்தன் தகப்பன் வளமைதனையறிந்து 
தொடுத்தானே புத்தி சொல்லத் துய்யமின்னாரைச்சினந்து 
கெடுத்தாளே யென்பிழப்பை கிருபைமிஞ்சியேயிவள்தன் 


பண்ணரிய நம்முடைய பலசமைய சாஸ்திரத்தை 
எண்ணாமற்றட்டுகிறாள் என்றுசொல்லியேசலித்து 


1176 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


என்று புராணங்களோடு இசைந்தொருநால்வேதம் 
ஒன்றுபட சாஸ்திரத்தை யொக்கவேதான் தட்டுகிறாள் 
தட்டுகிறாள் தேவர்களைத் தழல் நகரப் பேயெனவே 
விட்டெரியச்சொல்லுகிறாள் வேதபுராணங்களெல்லாம் . 


End : 


இப்படியேவேண்டல் செய்துகொண்டிருக்கும் வேளையிலே 
அப்படியே மோட்சபதியான பரமண்டலத்தில் 
நின்றுயொரு பெரிய நேசமுள்ளசத்தமது 
மேரிகருதாளென்று நல்லமாதவஞ்சேரும்விரத்தி 
வரிசை புகழ்மோட்சவாழ்வு பெறவிங்கேவா 
அஞ்சாதே சற்றும் நீயாகந்தடுமாறாதே 
மிஞ்சுபறவைசூழ் விண்ணுலகந்தன்னிலேவா 
தேவப்பிரசாதந்திருப்தியை நீ யடைந்து 
எகர்பிரசாத நன்மையீறில்லாக் காலமெல்லாம் 
உண்டுபரமண்டலத்தில் உயிராநந்தப்பதியில் 
பூண்டாய் மாமலரைப் பூரணப்பதியடைவாய் 
என்று பரசத்தம் இப்படியே சொல்லவேதான் 
நன்றெனவேதந்தவத்தாள் நளினசந்தோஷமுடன் 
ஒன்றுமில்லாக்காலம் உலகம் படைத்தோனே 
அண்ணலே தெய்வீகவநாதிபிதாச்சுதனே 
விண்ணுலகிலென்னை விரும்பியழைத்தருளும் 
எந்தனுயிருக்கிரக்கம் புரியுமென்று 
அந்தரத்தை நோக்கி யவளழுதுதான் வேண்டி 
எசுவே சேசுவே யென்று சொல்லி நிற்கையிலே 
வெட்டினார் சென்னிதலை மேதினியிற்றான்விழவே 
மட்டில்லாவேகன் வரவிட்டார் சம்மனசோர் 
ஒன்பதுசங்கமொருமித்து நின்றிறங்கி 
கீதங்களோசையிடக் கின்னரராகமுழங்க 


* 


. 


தம்புராமுழங்கத்தவில் வீணைதான் முழங்க 
கொம்போடு வெக்காளை குலாவி நடம்புரிய 
பாடினார் சங்கீதம் பலராகங்கீதமுடன் 
ஆடினார் நாடகங்கள் ஆனந்தம் பெற்றிடவே 
மாசில்லாக்கன்னி மேரிகருதாளாத்துமமே 
தேசுலவுமேகன் திருமுகமாய்வாருமென்று 
வெத்திமுடியணிந்தார் வேதத்தின் சாட்சியென்பார் 
மெத்தவரிசையுடன் மேவுலகில் வாருமென்று 
சுத்தியணியாய்ச்சூழ்ந்து நின்றுசொற்பணிந்து 


THE TAMIL MANUSCRIPTS 


1777 


பத்தியாய்க்கூடியேதான் பரலோகங்கொண்டுசென்றார் 
அப்போது எகன் அதிகப்பிரியமுடனே 
இப்போது மோட்சமதில் இருமென்று கையமர்த்தி 
சுத்தமேரிகருதாள் துய்யகன்னியாத்துமத்தை 
கர்த்தரிடந்தன்னில் களிக்கவைத்தாராத்துமத்தை 
மாசில்லாக்கன்னி மேரிகருதாள் தன் சடத்தை 
நேசித்துப் போற்றி செய்து நீள் நிலத்திலேயிருந்து 
உற்றகிறிஸ்தவர்கள் இடத்திலே வைத்தார்கள் 
என்றுமவளுதவி யெப்போதுந்தப்பாது . 


மெய்யுகந்த விண்ணுலகில் விமலர்திருப்பதத்தைச் 
சேர்ந்த மனதிற் சிறப்பாயுரைத்தவரும் . 


* 


என்பரனார் தன்னருளால் எல்லாம்பெற்று வாழ்ந்திருப்பார் 
மேரிகருதாள் அம்மானை முற்றும் ; 1827 - ம்ஹூ அக்டோபர்மீ 

எழுதினது . 


. 


இந்நூல் , கிறிஸ்தவர் மதத்தைச் சார்ந்த தாய் மேரிகருதாள் என்னும் 
அம்மையார்மீது இயற்றப்பெற்றதொரு 

அம்மானை 

என்ற பிரபந்த 
விசேடமாகும் ; இது , அவ்வம்மை அந்தியோக்கிய நகரியிலே சிகரி 
நகர்க்குக் குருவான " தேயோதேசி என்ற இந்து சமயம் பற்றி 
யொழுகுவார் ஒருவருக்குப் பெண்ணாகப் பிறந்தது முதல் கொண்டு அந்த 
நகரத்தில் அரசாளும் ஒலி வோரு என்னும் அரசன் ஒருவன் இவள் , 
தன் தாயின் ஆடு மாடுகளை மேய்த்துக்கொண்டிருக்கையிலே இவளைக் கண்டு 
வடிவழகில் ஈடுபட்டுக் காமவெறிகொண்டு ஏவலாளர்களான் இவளை 
அரண்மனைக்கு வரவழைத்துத் தன்னை மணம் புணரவேண்டி நிற்கை 
யிலே , இவள் அம்மனனனோடு மாறுபட்டுத் தர்க்கித்துத்தான் மேற்கொண் 
டொழுகும் கிறிஸ்தவ வொழுக்கத்தையவற்குபதேசித்துப் பின்னர் 
அது காரணமாய் அவன் பெருஞ் சீற்றத்துக்கிலக்காகிச் சிறை புகுந்து இரு 
தியில் தலையறுப்புண்டாளாய் மோட்சம் பெற்றதுவரையிலான இச்சரித்திர 
வரலாற்றை விரிவாக உணர்த்துவது ; இயற்றியவர் இன்னார் என்று 
தெரியவில்லை . முற்றுமுளது நடைநோக்கு அத்துணை நன்றாகவில்லை 
பிழையுள் . 


No. 2051. கிறிஸ்தவர் வேத புத்தகம் . 

KI RISTAVAR VEDA PUTTAKAM . 
Substance , paper . Size , 11 x 81 inches . Pages ; 302. Lines , 32 on a page . 
Character , Tamil . Condition , injured . Appearance , old . 


Complete. 

A Tamil rendering of the " Gospel of St. Luke . ” 


1778 


À DESCRIPTIVE CATALOGUE O 


Beginning : 

(லூக்கா எழுதின சுவிசேஷம் .) 
முதற் பிரிவு : சுதனாகிய சர்வேசுவரன் மனுஷ்யாவதாம் : - சர்வேசு 
வானுடைய சுதனாகிற ஏசுகிறிஸ்து சுவிசேஷத்தின் 
வார்த்தையானது ஆதியிலே . இவ்வார்த்தை சர்வேசுவரனிடத்தில் சர்வேசு 
வான்றானே வார்த்தையாயிருந்தார் . 


ஆதியில் இது சர்வேசுவரனிடத்தில் 
இதனாற் பொருளெல்லாம் உண்டாக்கப்பட்டன . 
இதில்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை . 


இதனாற்றானே உயிர் உண்டாயிருந்தது . இவ்வுயிர் மனிதனுடைய பிர 
காசம் . இப்பிரகாசம் இருட்டிற் பிரகாசித்தது . இருட்டு அதைக் 
மாட்டாமற் போயிற்று 

இவ்வுல 
கத்திற் பிறக்கின்ற எல்லாமனிதரையும் பிரகாசிப்பிக்கிறவர்தானே 
மெய்யான பிரகாசம் . 


* 


இரண்டாம் பிரிவு : - லூ - முதல் அதிகாரம் . 
ஏரோதை யிராசா யூதேயா சீமையில் 

சீமையில் இராச்சிய பாரம் பண்ணுகிற 
காலத்தில் அபியாவென்கிற குரு கோத்திரத்து சகக்ரியா வென்கிறவர் 
குருவாயிருந்தார் . அவர் பெண்சாதி இலிசபெத் என்பவள் 

என்பவள் ஆரோன் 
குருகோத்திரம் . இவர்கள் இருவரும் மகா நீதியோடே. 

நீதியோடே சர்வேச்வரன் 
கற்பனையின்படி குற்றமில்லாதவர்களாய் நடந்து கொண்டு வந்தார்கள் . 
எலிசபெத் என்கிறவள் மலடியா யிருக்கிறதுந்தவிர இருவரும் முதிர்ந்த 
வயதினர்களாயிருப்பதால் அவர்கட்குப் புத்திரசந்தானம் இல்லாமற் 
போயிற்று 

சக்கிரியா என்பவரே நீர் பயப்படா 
தேயும் , உம்பெண்சாதி உமக்கோர் ஆண் பிள்ளையைப் பெறுவாள். பிறந்த 
பிள்ளைக்கு யோவான் என்றுபெயர் இடும் * 


* 


* 


End :: 


யாவ 


எருசலேமில் 

மார் செய்த புதுமைகளைக் கண்டு 
ரும் பயபக்தியோடிருந்தார்கள் . விசுவாசித்தவர்கள் யாவரும் ஒற்றுமை 
யாய் அவர் பொருள்களைப் பொதுவாய் அனுபவித்துத் தங்கள் 
உடைமைகள் யாவற்றையும் விற்று வேண்டினபடி அவரவர்க்குப் பங்கிட்டுக் 
கொடுத்துத் தேவாலயத்திலும் வீடுகளிலும் அங்கங்கே தேவபோசனங் 
கொடுத்துப் பிரியத்தோடும் கவடில்லாததனத்தோடும் புசித்துச் சர்வசனங் 
களால் சினேஹிக்கப்பட்டு 

விளங்கப்பண்ணினார்கள் ; 
( வேதபுத்தகம் . ) எழுதி முடிந்தது . 
( கு - பு .) - 


இந்நூல் கிறிஸ்தவர் மதத்தை சார்ந்ததாய்த் தமிழில் " வேதபுத்தகம் , 
எனவழங்கும் ( Bible ) பைபிலிலே ஏசுகிறிஸ்து அருளிய புதிய உடன்படிக் 
கை ” என்கிற விரண்டாம் பாகத்தில் வந்துள்ள “ லூக்கா ” எழுதின சுவிசே 


THE TAMIL MANUSCRIPTS 


1779 


ஷம் 

என்ற பகுதியேயாகும் ; அதில் உள்ள விஷயங்களே இதில் 
வசன நடையிற் சிறிது மாறுபாட்டுடன் காணப்படுகின்றன . இது எசுகிறில் 
துவின் பெருமைகளையும் வரலாற்றினையும் விளங்கக் கூறுகின்றது . வசன 
நடைப்போக்கு நன்றாயில்லை . மிகவும் பிழைபட்டுள்ளது . 


No. 2052. கிறிஸ்தவர் ஸ்வதந்தரம் ( வாக்குதத்த தொகுப்பு ). 

( THE ) CHRISTIANS INHERITANCE . 


Substance , paper . Size, 84 x 64 inches . Pages , 360. Lines , 22 on a page . 
Charaoter , Tamil . Condition , injured . Appearance, old. 

Incomplete . 

A collection of Christian doctrines handed down by aral tradition . 
Beginning : 
கிறிஸ்தவர்கள் ஸ்வதந்திரம் அல்லது வாக்குதத்தங்களின் தொகுப்பு . 

முதற் பிரிவு.-- நல்லவர்களுக்கு அருளிச்செய்த திவ்விய வாக்தத்தம் . 
முதலாம் அதிகாரம் : லௌகீகத்திற்குரிய திவ்விய வாக்தத்தங்கள் : 
சங் . யசு . சு . நேர்த்தியான இடங்களில் எவ்விதம் எனக்குக் கிடைத்தது . 

வடிவமான சுதந்திரம் எனக்குண்டாயிற்று . 
சங் . அச . யக . பராபரனாகிய கர்த்தா சூரியனுங்கேடயமுமானவர் . கர்த்தா 

கிருபையையும் மகிமையையும் அளிப்பர் . மனவுண்மையாய் நடக்கிற 

வர்களுக்கு நன்மையை வழங்காது இரார் . 
பிற . அ . உ . பராபானுக்குப் பயந்து அவருடைய முகத்துக்கு முன்பாக 

அச்சிக்கையாயிருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்களென்று நான் அறி 

வேன் . 
எசா . க . ய . நன்றாயிருப்பீர்கள் என்று நீதிமான்களுக்குச் சொல்லுங்கள . 

ஏனெனில் தங்கள் கிரியைகளின் கனியைப் பொசிப்பார்கள் . 
சங் . ருஅ . யக . மெய்யாகவே நீதிமானுக்குப் பலன் உண்டு . 
சங் . ரூ . W உ . கர்த்தாவே ! தேவரீர் நீதிமானையாசீர்வதித்து அவனைத் 

தயவென்ற கேடயத்தினாற் சூழ்ந்து கொள்வீர் . 
சங் . கூ . . 

அ . இரட்சிப்பு கர்த்தருடையதே . தேவரீருடைய ஆசீர்வாதம் 
உம்முடைய சனத்தின்மேல் இருப்பதாக . 
சால . உக . உக : - நீதியையும் தயவையும் பின் தொடருகிறவன் சீவனையும் 

நீதியையும் மகிமையையுங் கண்டடைவான் . 
சால . ய . சு . நீதிமானின் சிரசுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாம் . நீதிமான்கள் 

விரும்புகிறதே அவர்களுக்குக் கொடுக்கப்படும் . 
ஷை . உஅ . நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் . நீதியை விரைக் 

கிறவனே உத்தம பலனையடைவான் . 


* 


* 


1780 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


End : 


சு . க . துன்பப் படுகிறோம் ; ஆனால் கைவிடப்படோம் . 
உ . உ . நாம் சயித்துக்கொண்டிருந்தாற்கூட இராசரிக்கம் பண்ணுவோம் . 
அ . யஎ . இப்படிக்கு அவரோடுகூட நாமும் பாடுபட்டோமானால் அவரோடு 

கூட மகிமைப்படுவோம் . 
ஷை . ஙரு . நம்மைக் கிறிஸ்துவின் ஸ்நேஹத்தைவிட்டுப் பிரிப்பவன் யார் ? 

உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ 

நாசமோ 
( கு - பு ) - 

இந்நூல் சிறிஸ்தவர் மதத்தைச் சார்ந்தது . அம்மதப் பெரியார்கள் 
வழிவழியாக உபதேசத்தான் வந்த அம்மதக்கொள்கையின் வசனங்களைத் 
தொகுத்து வைத்ததொரு நூலெனத் தோற்றுகிறது வசனநடை நன்றா 
யில்லை . பிழைகள் உள . இப்பிரதியில் மற்றொரு பக்கத்திலே அந்தந்த 
வாக்குகளுக்கு எதிராக நேர் ஆங்கில மொழிபெயர்ப்பான வாக்கியங்களும் 
எழுதியுள்ளன. ஆகவே , ஆங்கில மொழிபெயர்ப்பான நூல் ஒன்றும் 
தமிழ் மொழிபெயர்ப்பான நூலொன்றும் ஆகிய இரண்டு பிரதியிருக் 
கின்றன . 


No. 2053. கிறிஸ்துமத சித்தாந்தம் . 

KIRISTUMATA SIDDĀNTAM . 
Substance, palm - leaf . Size, 12 x 14 inches . Pages , 50. Lines , 6 on a page . 
Character , Tamil . Condition , much injured . Appearance, old . 

Complete. 

Same work as that described under No. R. 998 of Tamil Triennial 
Catalogue Vol. VII. 
( கு - பு . ) -- 

இந்நூல் மூவருடக் காடலாக் 998 - ம் நம்பரில் வந்துள்ளதேயாகும் . 
ஷை நம்பர் பிரதிக்கு இது மாதுருகையாகின்றது . எழுத்துப்பிழை மிகவுள் . 
வசனநடையும் சாமான்யமாயிராநின்றது . ஏடுகள் மிகவும் முறிந்தும் சித 
லுண்டுமிருக்கின்றன. 


No. 2054. கிறிஸ்துமத சித்தாந்தம் . 


KIRISTUMATA SIDDĀNTAM . 


Substance , palm - leaf . Size , 18 X 11 inches . Pages , 72. Lines , 5 on a pago . 
Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 

Complete .. 


Same work as the above. 


THE TAMIL MANUSCRIPTS 


1781 


( கு - பு . ) 

இது முன்பிரதியில் வந்துள்ளதே . மூவருடக் காட்லாக்கில் 999 - ம் 
நம்பரில் வந்த பிரதி இப்பிரதியைப்பார்த்து எழுதி வைத்ததாகும் . வசன் 
நடை சாதாரணமானது . பிழைகள் மிகவுள, எடுகள் பல செல்லரித்து 
முறிந்திருக்கின்றன . 


No. 2055. ஞாயிற்றுக்கிழமை புதுமை விவேகம் . 

SUNDAY MIRACLES. 


Substance , paper . Size , 124 x 84 inches . Pages , 374. Lines , 2401 & page . 
Character , Tamil . Condition , good . Appearance , old . 

Camplete in 52 miracles . 
On Fifty -two miracles wrought by Jesus Christ . 


1 ) 


Beginning : 

ஞாயிற்றுக்கிழமை புதுமை விவேகம் . 
பராபர வஸ்துவாகிற சர்வேசுவனாலே படைக்கப்பெற்ற வஸ்துக்களுக் 
குள்ளே சூரியனிடத்திலே மகா ஆச்சர்யமான காரியங்கள் விளங்குகிறதற்குச் 
சந்தேகமில்லை . அதேதென்றால் சூரியனுடைய மிகுந்த பிரகாசத்தினாலே 
நட்சத்திரங்களெல்லாம் மறைந்துபோகிறதுந்தவிர அச்சூர்யப்பிரகாசத்தை 
யண்ணாந்து பார்க்கவுங்கூடாது . பிள்ளையுஞ் சூரியனுடைய 

பிரகாசம் 
சந்திரனுடைய , பிரகாசத்தைப்போல் குறைகிறது நிறைகிறதுமாயிராமல் 
எப்போதும் ஒரு சீராயிருக்கிறது 


* 


* 


அந்தப் பிரகாரம் சர்வேசுவான் அளவில்லாத சகல நன்மை ஸ்வபாவமா 
யிருந்தாலும் 

அவைகளை 
நினையாதபடியினாலே சில கிறிஸ்தவர்கள் அவரைத் தம் விசுவாசக் 
கண்ணினாலே கண்டாலும் அவரைச் சட்டை செய்யாமல் அவருக்குப் 
பொருந்தாத ` பாவங்களைக் 

கட்டிக்கொள்ளுகிறார்கள் . ஆனால் முன் 
சொன்னபடி சர்வேசுவானுடைய மகிமைகளையும் அவர் பண்ணும் எண்ணக் 
கூடாத உபகாரங்களையும் மனுஷ்யர் அடிக்கடி நினைத்தால் ஆண்டவரைக் 
கனமாய் எண்ணி அவரை ஸ்நேஹித்து அவருக்குப் பொருந்தாத பாவங் 
களைச் செய்யாதிருப்பார்கள் . 
ஆனால் வருஷத்துக்குள்ளே ஐம்பத்திரண்டு ஞாயிற்றுக்கிழமை யிருக்கிறதி 
னாலே முன் சொல்லப்பட்ட புதுமைக்குள்ளே ஐம்பத்திரண்டு புதுமை 
வெளிப்படுத்துவோம் அவைகளையும் அதன்பேரிற் சொல்லப்போகிற புத்தி 
களையும் நீங்கள் பராக்கில்ல மல் கேட்டால் சூரியகாந்தக் கண்ணாடியில் 
சூரியனுடைய கதிர்கள்பட்டு நெருப்புப் பற்றிக்கொள்ளுகிறாப்போலே நீங்கள் 
கேட்கப்போகிற புதுமை புத்தியாகிற ஞானக்கதிராலே உங்கள் இருதயத் 
திலே இரண்டு நெருப்பாகிற தேவபக்தி உண்டாகும் . 


1782 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


** 


* 


* 


* 


* 


End : 

உம்முடைய நன்மைதனத்தினாலே என்னைச் சேர்த்துக்கொள்ளும் . 
தேவரீருடைய சௌந்தரியத்தினாலே என்னை உம்முடைய வண்டைக்கு வரப் 
பண்ணும் . உம்மை விசுவசிக்கத்தக்கதாக மெய்யான 

விசுவாசத்தை 
எனக்குக் கொடும் . உம்முடைய பேரிலே நம்பிக்கையாயிருக்க கெட்டியான 
நம்பிக்கையைத் தாரும் . உம்மை ஸ்நேஹிக்கத்தக்கதாக என்னிருதயத் 
துக்கு உத்தம ஸ்நேஹத்தைக் கொடும் . நான் உம்மை சிநேகிக்கவும் 
என்னைப் பசைக்கவும் உம்மையும் என்னையும் அறியப்பண்ணியருளும் 
சம்மனசுக்கள் முதல் சன . 

கூட்ட அளவில்லாதகாலம் நான் 
உம்மைத் தோத்திரம் பண்ணத் தயை பண்ணியருளும் . 

கர்த்தர் மனுஷ்யாவதாரம் பண்ணி ஆயிரத்தெழுநூற்று நாற்பத் 
தாறாம் வருடம் பங்குனிமீ ங . தேவமாதாவின் உதவியால் ஞாயிற்றுக் 
கிழமை புதுமை விவேகம் உண்டாக்கி முடிந்தது முற்றும் . 
( கு - பு . ) - 

இந்நூல் கிறிஸ்தவர் மதத்தைச் சார்ந்ததாகும் : இதில் அம்மதப் 
பெரியார் ஒருவர் அறிவில்லாத சில கிறிஸ்தவ ஜனங்கட்கும் அறிவூட்டுவான் 
வேண்டி எசுகிறிஸ்து செய்தருளிய புதுமைகள் பலவற்றில் ஐம்பத்திரண்டு 
புதுமைகளையறிய வெடுத்துரைத்து அம்மதக்கொள்கைகளை உபதேசித்துப் 
போருகின்றனர் . வசனநடை எளியதாயிருக்கிறது . பிழைகள் மிகுந்துள.. 


No. 2056. ஞாயிற்றுக்கிழமை புதுமை விவேகம் 

SUNDAY MIRACLES . 


on a 


Substance , paper , Size , 84x64 inches . Pages , 454. Lines , 23 

page .. 
Character , Tamil , Condition , injured . Appearance, old . 

Complete. 

Same work as the above. 
( கு - பு . ) -- 

இந்நூல் முன் பிரதியில் வந்துள்ளதே . இப் பிரதி முன் 
மாதுருகையெனத் தோற்றுகிறது . இதில் ஐம்பத்திரண்டு புதுமைகளும் 


பிரதிக்கு 


உள . 


No. 2057. ஞான சூத்திரங்கள் . 

ÑANASŪTTIRANKAĻ. 


Pages , 2. Lines , 20 on a page . 


Begins on fol . 101 ( a ) of the M. described under No. 2067 ante. 

Complete . 
34 Aphorisms inculcating Christian dootrines ., 


THE TAMIL MANUSCRIPTS 


1783 


Beginning : 
ஞான சூத்திரங்கள் : 
( 1 ) தாழ்விற் பெருமையே தாட்சி . 
( 2 ) மிகக்குனிந்த வில்லன்றோ உள்ளூறுமம்பெய்தும் . 
( 3 ) அறமில்லாக் கல்வி கத்தியில்லா வுறை . 
( 4 ) தயையில்லா வுபதேசி தண்ணீரில்லா மேகம் . 
( 5 ) கல்வியில்லா வுபதேசி முதலில்லா வாணிகன் . 
( 6 ) புண்ணியமில்லா வுபதேசி காலில்லாக் கூத்தன் . 
( 7 ) கல்வியுமறமும் வேதியர்க் கிருகை . 
18 ) அழுது வேண்டுவார்க் கரியதில்லை . 


நகைக்கினு மயங்காதான் கலக்கினுஞ் சேறாகாக்கடல் . 
வருந்தீர்வையச்சம் மதயானைக்குப் பாகன் . 
தீவினையச்சந்துனை செய்தால் வழியிலச்சமில்லை . 
மறைமொழி மாந்தர் நிறை மொழியாற் காணப்படும் . 

வேதிய ரொழுக்கச் சோதனை முற்றும் : 
( கு - பு . ) 

இச் சிறு நூல் சிறிஸ்தவர் மதத்தைச் சார்ந்ததாயுள்ளது ; அம் மதத் 
தினது கொள்கையை யாவரு முணருமாறு எளிய நடை யுடைத்தாய் 
( 34 ) முப்பத்து நான்கு சூத்திரங்களாலமைந்து அறிவூட்டுவது . இது , ‘வேதிய 
ரொழுக்கச் சோதனை யெனும் நூலைச் சேர்ந்ததென்றே தெரிகிறது . 
எழுத்துப் பிழைகளிருக்கின்றன . 


No. 2058. ஞானம் உணர்த்தல் . 

ÑANAM UŅARTTAL . 
Substance , paper . Size , 9 +8 inches . Pages , 91. Lines , 24 on a page . Character , 
Tamil . Condition , good . Appearance , old . 
Complete.. 

A Christian treatise explaining, in an easy style, the nature of 
the soul, sin , hell and salvation . 
Beginning :: 
ஞானம் உணர்த்துதல் : 

பாவ மயக்கந் தெளிவிக்கும் விவரங்கள் . 
தோற்றப்படுகிறதும் ஆத்மாவின் ஞானமகிமை காணப்படுகிறதும் . 

பாவ மயக்கத்தை விடத்தக்கதாக முன்ன முன்னம் தன்னைத் தான் 
அறியவேண்டும் . தன்னைத்தான் அறிந்தால் தன்னைப் படைத்த சருவேசுவ 
ரனையும் அறியலாம் . அவரை யறிந்து அவரால் ஆன்மாவிற்கு வேண்டிய 
மோட்சத்தின் நன்மையும் பெறலாம் . அதெப்படியென்றால் : 


1784 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


கிட்ட 


இராச குமாரன் ஒருவன் புத்தி யறியாத சிறு பிள்ளையாயிருக்கிற பிராய 
த்திலே வேடர் கையில் அகப்பட்டு அவர்களோடுகூடிக் காட்டிலுள்ள காய் 
கனி கிழங்குகளைத் தின்று வளர்ந்தான் . புத்தி யறிந்த பிற்பாடு தன் 
தகப்பன் இராசா வென்றறிந்தால் என்ன நினைப்பான் . தகப்பன் 
எப்பொழுது போவேனோ என்று மிகவும் ஆவலோடுடிருப்பான் அல்லாமல் 
அந்தக் காட்டில் கொஞ்சநேரமாகிலும் தரித்திருக்க மனதுவருமோ ? அப் 
படியே மனிதனாவன் தன்னாத்மாவின் ஞானப் பிறப்பையும் திவ்விய 
லட்சண மகிமையையும் அறிந்தால் அழிந்து போகிற பூலோகத்தை வெறு 
த்து அழியாத மோட்ச ராச்சியத்திலே சர்வேஸ்வரனோடுவாழ்ந்திருக்க 
மனது வையாதிருப்பானோ. 

பாவி மற்ற தெல்லாவற்றையும் நினைக்கிறாய் உன்னையும் உன்னாத்துமா 
வையும் பற்றி நினையாமற் போகிறாய் . பூலோகத்திலே காணப்பட்ட 
வன பறப்பன நடப்பனவாகிய சகலத்தையும் இன்னபடியென்று திட்டம் 
பண்ணுகிறார்கள் . 

ஆனால் தன் ஆத்மா 
எப்படிக் கொத்தது என்றும் அதன் மகிமை வல்லமை எவ்வளவு என்று 
விசாரிப்பாரும் கேட்பாரும் இல்லை . இதைப் போல புத்தியின முண்டோ .. 


ஊர் 


End : 


பாவியே ! இப்படிப்பட்ட நியாயங்களைக் கண்டு இன்னம் புத்திமானாயிரு 
க்கமாட்டாயோ ? இம்மாத்திரம் அறிவு உனக்குச் சொன்னதும் இம்மாத் 
திரம் உரத்த சத்தமாய்க் கூப்பிட்டு உன்னை யெழுப்பிவிட்டதும் போதா 
தோ ? இப்படிப்பட்ட கூக்குரலுக்கும் கண் விழியாவிட்டால் செத்த பிண 
மல்லாமல் உயிராயிருக்கிறவன் அல்ல . பாவக் கட்டிலிலே நித்திரைகொ 
ண்டதும் போதும் என்று பாவ மயக்கத்தை விட்டுச் சடுதியாய் எழுந்திரு 
ந்து உன் பாவங்களுக்காக விசனப்பட்டுப் பிரார்த்தித்துக் கொள்ளு . 
தயாதிக்கியம் மனஸ்தாபம் : 

ஞானம் உணர்த்துதல் முற்றும் . 
( கு - பு . ) -- 
இந்நூல் கிறிஸ்தவ மதத்தைச் சார்ந்ததாகும் , இது ( 1 ) 

ஆத்மாவின் 
தோற்றமும் அதன் மகிமையும் , ( 2 ) ஆத்ம கதி , ( 3 ) பாவக்கிரியையின் 
கடோரம் , ( 4 ) பாவத்தால் வரும் கேடுகள் ; ( 5 ) பாவத்துக் குடனே பரிகா 
ரம் , ( 6 ) பாபமயத்தான் வரும் கேடுகள் , ( 7 ) உலக வாழ்வ நித்தியம் , ( 8 ) 
மரண பயங்கரம் , ( 9 ) தேவநடுவில் ஆத்மா தீர்வைப்படுகிற முறை , ( 10 ) 
தேவ உபகாரங் கொடுதீர்க்கு நடு , ( 11 ) வேதங் கொண்டு தீர்க்கும் நடு , 
( 12 ) அவரவர் சரீரக்கிரியை கொண்டு தீர்க்கும் நடு, ( 13 ) நரக வேதனை , 
( 14 ) மோட்ச மகிமை . என்கிற இப்பதி நான்கு சிறு 

என்கிற இப்பதிநான்கு சிறு பிரிவுகள் கொண்டு 
கிறிஸ்தவர்கள் தாம் தம்முடைய ஆன்மா சுயரூபத்தை யுள்ளவாறுணர் 
ந்து பாவங்களை நீக்கி ஏசு கிறிஸ்துவை வழிப்பட்டு மோட்ச மடைதற்கான 
நெறியைக் கற்றறியா மூடர்களும் எளிதிலுணருமாறு எளிய வசன நடை 
யால் உணர்த்துகின்றது . பிழைகள் மிகுந்துள்ளன. 


THE TAMIL MANUSORIPTS 


1785 


was 


No. 2059. ஞானோபதேசம் வச்னம் . 

ÑANOPADEŠAM VACANAM . 
Substance , paper . Size , 114 X 8 inches . Pages , 366. Lines , 31 on a page . 

Character , Tamil . Condition , good . Appearance , old . 
Incomplete .. 

Gives " instruotion " in Christian doctrines , iu an easy style ; under 
the title , at the beginning of this work, it is stated that it 
written by Tattuvabodhaka Svāmi, & monk , who taught the Christian 
faith at Madura for about forty years. 
Beginning : 

ஞானோபதேசம் முதற் காண்டம் , முதற் பாடம் : -- 

ஞானோபதேசத்தைக் கேட்க வருகின்றவன் முந்துற முந்துற இரண்டு 
விசேஷங்களை நிச்சயம் பண்ணவேண்டும் . ஞானோபதேசம் ஏதென்று அறி 
கிறது முதலாவது விசேஷம் . இந்த ஞானோபதேசத்தினாலே வருகிற நன் 
மை எதென்று தெளிகிறது அறியவேண்டின இரண்டாம் விசேஷமாகும் . 
ஞானோபதேசமாவது லோக சம்பந்தமாயிருக்கிற வியாபாரங்களும் லோக 
த்துக் கடுத்த நடக்கைகளும் வியர்த்த கதைகளும் அல்ல . ஆனபடியி 
னாலே ஞானோபதேசம் ஆவது மூன்று விசேஷங்களுக்குள்ளே யடங்கும் . 
அவைகளிலே சர்வேச்வரனை யறிகிறதென்கிறது முதலாம் விசேஷ 
மென்றும் , பாவந்தள்ளுகிறதற்கு உபாய மேதென்று நிச்சயிக்கிறது 
இரண்டாம் விசேஷமென்றும் , சர்வேச்வரனை 

பாபங்களைத் 
தளுகிற உபாயம் ஏதென்று நிச்சயம் பண்ணினதுந் தவிரத் தரும் வழி 
யிலே மரணபர்யந்தம் நீ நடந்து அதிலே பிரதிதினம் வருகிற 
அபரா 
தங்களைத் தள்ளிக்கொண்டு வரவேண்டுமே . இதற்கு உன்னுடைய பலம் 
போராததனாலே சர்வேச்வரன் உனக்குக் கிருபை பண்ணித் துணை செய்ய 
வேண்டுமல்லோ ? அதற்கு நீ செய்யத்தக்கது ஏதென்று அறிகிறது மூன் 
றாம் விசேஷமாகும் . இந்த மூன்று விசேஷங்களை நீயறிந்தாயானால் 
ஞானோபதேசம் பெற்றாய் என்று சொல்லலாம் . ஆதலால் இந்த மூன்று 
விசேஷங்களைத் தெளிவாக நீ அறிகிறதற்கு மெள்ள மெள்ளச் சொல்லிக் 
கொண்டு வருவோம் . இதிலே உன் மனதிற்குச் சந்தேகம் வரலாம் . 
அஃதேதென்றால் மகா மகாப்பட்ட பெரியோர்களும் சர்வேச்வானைத்தேடி 
அறியமாட்டாதே போனார்கள் என்று சொல்லுகிறார்களே . இது இப்படி 
இருக்கையிலே சேவகர் முதலான குடியானவர்களும் ஸ்த்ரீ சாதிகளும் 
சர்வேச்வரனை யறியமாட்டுவார்களோ 


யறிந்து 


* 


* 


* 


* 


ஸ்த்ரீயி 


End : 

விருத்தனாயிருக்கிற எனக்கு மலடியாயிருக்கிற 
னிடத்திலே பிள்ளை யுண்டாமென்றதை நான் கண்டு பிடிக்கிறதுக்கு இலட்ச 
ணம் ஏதென்று சொல்லிச் சர்வேச்ரனானவர் சம்மனசுவைக்கொண்டு 
சொல்லிவரவிட்ட வார்த்தையிலே சக்கீரீயச் என்கிறவர் 

சந்தே 
கப்பட்டு . 

நான் இப்படிக்கொத்த நல்ல விசேஷத்தை உனக்கு 
118 


1786 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


அறிக்கையிட அவராலே யனுப்பப்பட்டேன். என்னுடைய வார்த்தையைப் 
பூர்ண விசுவாசத்தோடே யங்கீகரிக்கிறதற்கு அங்கீகரியாதே போனாயே என் 
வார்த்தைப்படியே சுமுத்திரையாய்ப் பலிக்குமொழிய மற்றப்படியல்ல .. 
இப்படிக்கொத்த வார்த்தையை நீ யங்கீகரியாததினாலே நான சொன்னதை 
நீ காணுமளவும் வார்த்தை சொல்லாமல் ஊமையாயிருப்பாயாக வென்று 
சம்மனசு சொன்னார் . இப்படிப்பட்ட பயங்கரமானது சம்மனசு சக்கீரீயசு 
என்கிற இருவர்க்கும் நடக்கச் செய்தே புறத்திலே பார்த்துக்கொண்டிருக்கிற 
பிரசைகள் 

சக்கிரீயசு என்கிறவர் புறத்திலே வந்து வார்த்தை 
சொல்லுகிறதற்கு வல்லவனாயிருக்கவில்லை யென்று எல்லாரும் பார்த்து 
யாதோ ஒரு அத்புதமான காட்சி யவருக்குண்டாயிற்று என்றறிந்து கொண் 
டார்கள் இத்தறுவாயிலே கேட்கத்தக்க சந்தேகம் ஆவது . - புண்யாத்மா 
வாயிருக்கிற சக்கிரீயசு என்கிறவர் சம்மனசு சொன்ன வார்த்தையைப் 
பூர்ணங்கீகாரத்தோடே 


. 


( கு - பு . ) - 

இந்நூல் கிறிஸ்தவர் மதத்தின் சார்பாக அம்மதக் கொள்கைகளை 
எளிதிலுணருமாறு உபதேச ரூபமாய் அமைந்துள்ளது . இது , கிறிஸ்தவ ம 
தத் துறவியாய் மதுரையிலே நாற்பது வருடம் கிறிஸ்தவர் கொள்கைகளைப் 
பலர்க்கும் உபதேசித்துப் போந்த தத்துவ போதக சுவாமி என்பவரால் 
இயற்றப்பெற்றதென இந்நூலின் முதலிலுள்ள தலையங்கப் பெயரின் கீழ் 
எழுதப்பெற்ற ஒரு வாக்கியத்தான் அறியக்கிடக்கிறது . மற்றும் மூன்று 
காண்டங்களாய் அமைந்ததென்றுந் தெரிகிறது . இங்கு இரண்டாங்காண்டத் 
கின் இருபதாம் பாடம் வரையிலுமே உள்ளது . இருபதாம் பாடமும் அரை 
குரையாய்ச் சக்கிரீயசு என்பவர் ஊமையான வரலாற்றில் சிறிது சங்கை யுணர் 
த்தும் பகுதி வரையுமே யுள்ளது- . பிழை யதிகமாய்க் காணப்படுகின்றன . 

No. 2060. திருநாள் பிரசங்கம் . 

TIRUNAL PIRASANGAM . 
Substance , paper . Size , 8 x 8 inches . Pages , 636. Lines , 28 on a page 
Character , Tamil. Condition , injured . Appearance, old . 

Complete. 

Contains an account of the Apostles and other such celebrated 
followers of Christ and teachers of his religion . 
Beginning : 

வையாசி மீக , உ . அப்போ ஸ்தலர்களான அர்சியா சீஷர் பிலிப்பும் 
சின்னயா கப்பர் திருநாள் பிரசங்கமாவது .-- 

அர்சியா சீஷர் பிலுப்பென்கிறவர் கலிலேய சீமையிலே பெதராயித 
வென்குற பட்டணத்திலே பிறந்தார் . இவர் தீர்க்க தரிசியான மோயிசு 
என்கிறவருடைய புத்தகங்களை வாசிக்கிறபோது லோகத்தை இரட்சிக்கட்போகிற 
வருடைய அடையாளங்களை அறிந்திருந்தார் . இதனாலே கர்த்தர் அவரைத் 
தமக்குச் சீஷனாகத் தெரிந்துகொள்ளுகிற சமயத்திலே முன் சொல்லப்பட்ட 


THE TAMIL MANUSCRIPTS 


1787 


அடையாளங்கள் ஏசுநாதரிடத்திலிருக்கிறது என்று அவர் அறிந்து லோகத் 
தை இரட்சிக்கிறவர் . இவர் தாமே யென்று எளிதாய்க் கண்டுபிடித்ததல்லா 
மல் அவர்பிறகே சீஷனாகப் போனார் . தாம் அப்போஸ்தலாகாகுற 
தொழிலைத்தரித்தக்கொண்டவுடனே அத்தை நடத்தத் துவக்கினார். 
அதெப்படியென்றால் ஏசு நாதர் லோகத்தை இரட்கிக்கிறவர் தாமே யென்று 
தாந்தானே எலுக்குச் சொல்லியவரைச் சுவாமி கிட்டக் கூட்டிப்போனார் . 
பின்னையும் கர்த்தர் அஞ்சப்பத்தை ஐயாயிரம் பேருக்குப் பகிர்தற்குமுன்னே 
இத்தனை சனங்களுக்கு வேண்டிய அப்பம் எங்கே விலைக்கு வாங்கலாமென்று 
பிலிப்பென்கிறவரைத் தானே கேட்டார் . 


End : 

ஆவணி மீ நயகஉ பிறவாத அர்சியசீஷர் . இரேமுந்து திருநாள் பிரசங் 
கம் ஆவது. 

இந்த இரேமுந்து என்கிறவருடைய தாய் தகப்பன்மார் கத்த லோனியா 
வென்கிற இராச்சியத்திலே உயர்ந்த கோத்திரமுள்ள புண்ணியவான்களா 
யிருந்தார்கள் . இவர் தாயினுடைய கர்ப்பத்திலே யிருக்கையிலேதானே தாய் 
மரணத்தை யடைந்தாள் . செத்துப்போன தாய் வயிற்றைச் சத்திர கத்தியி 
னாலே ? கீறி உள்ளே யிருக்கிற குழந்தை உயிரோடே வெளியிலே எடுக்கப் 
பட்டது . இந்தக் குழந்தை மற்றக் குழந்தைகளைப்போலே ( கவாடமாய் ) 
(யோனிவாயிலான் ) பிறவாததனாலே இவருக்குப் ‘ பிறவாதரேமுந்து என் 
று பெயரிட்டார்கள் . இவர் வளர்கையிலே விளையும் பயிர் முளையிலேயே 
தெரியும் என்கிறாப்போலே இனிமேல் பெரிய அர்சிய சீஷாவராயிருப்பார் 
என்கிற வடையாளங்கள் சிறு பிள்ளையா யிருக்கையிலேதானே யவரிடத்திலே 
காணப்பட்டது . 


மந்திரமும் வேண்டிக்கொண்டு அந்த வேண்டுதலை யவர் பேரிற் பக்தி 
யுள்ள உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒப்புக் கொடுங்கோள் . 


கூக 


கூக 


( கு - பு . ) 

இத் திருநாள் பிரசங்கம் எனும் நூல் கிறிஸ்துமத சித்தாந்தத்தைச் 
சார்ந்ததாகும் , ஏசுகிறிஸ்துவுக்குப் பின்னர் தோற்றிய அம்மதப் பெரியவர்க 
ளுடைய சரித்திரங்களைப் பிறந்த இடம் முதலானவற்றைக் காட்டியுணர்த்து 
வது . இது வையாசி மீ க . உ . முதலாய் ஆவணி மீ வரையிலான 
ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருவர் சரித்திரமாக வமைந்துள்ளது . இது 
இரண்டு பாகமாகக் கட்டப்பட்டுளது . இங்குக் காட்டியிருக்கும் இறுதிப்பாகம் 
இரண்டாம் பாகத்ததாகும் . இன்னாரியற்றியதென்றும் இத்துணைத்தெகள் 
றூம் விளங்கவில்லை. பிழையுள . ஏடுகள் படித்தற் கியலாவண்ணம் அத் 
துணை மாசற்றிருக்கின்றன . 

1184 


1788 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 2061. தெய்வ சகாய சிகாமணிமாலை . 

DEYVA SAHĀYA SIKHĀMAŅIMĀLAI. 
Substance , paper . Size , 8x6 inches . Pages , 84. Lines , 28 - 34 on 
page . Character , Tamil . Condition , slightly injured . Appearance , old . 

Begins on fol.1-0 . The other works herein are Marikarudammal 
ammanai 43 a ; Kitteriyammal ammanai 74 a . 
Complete.. 


Contains the story of Deyvasahảyam , & high -placed Hindu of 
Travancore , who embraced Christianity in his later years , and died a 
martyr to his new faith . 


Beginning :: 


தெய்வ சகாய சிகாமணி மாலை . ( 1827 - ம்ஸ் நவம்பர் .மீ எழுதியது . ) 

திங்கள் வானகமும் பூமியு மலையுந் 

திரைகடற் சருவபல்லுயிருந் 
திட்டித்த வேக பரப்பொருளாதி 

தேவன்றன் திருவுரையதனை 
மங்களம் நிறைந்த தயிரியத்துடனே 

மனதினி லுறுதியாயிருந்த 
மாசிலான் தேவசகாய சிகாமணி 

மாலை மானில் மிசைபாடத் 
தங்கமாமகுட முடியது சூடித் 

தரும் செங்கோற் கரம்பிடித்துத் 
தரும சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் 

தரையெனு [ ம் றோமை ] ( மு ரோம ) மானகரும் 
எங்குமே புகழ்ப் பரப்புவாயிருந்த 

ராயப்பரான வப்போஸ்தலரின் 
இருபதஞ் சரணந்தனை யனுதினமும் 

எத்தியே பரவுகாப்பாமே . 
ஆதி பிதாவின் திருமறை தனக்காய் 

அதிர் வெடிகுண்டு கொண்டிறந்து 
அளவில்லா மோட்சத்தல் மதிலிருக்கும் 

அற்புதன் தேவசகாயம் 
நீதிமான்றனது சரித்திர மதனை 

நிகழ்த்துறேன் திருச்சபையோர் முன் 
நிலை தவறாமலி கிலுள்ள பொருளை 

நினைவொடு நீங்கள் கேட்டிருந்தால் 
வேதினையான கணமணுகாது 
பில்லி சூனியங்கள் சாரா 


THE TAMIL MANUSCRIPTS 


1789 


வினைஞர்கள் தமிழ ரிடுமிடரகலும் 

விரிபரகதியது பெறலாம் 
சீதள மதியைப் பதத்தினிலணிந்த 

தேவமாதாவின் வேண்டுதலுஞ் 
சிலுவையில் மரித்துயிர்த்திடுந் தேவன் 
திருவருள் பெறுவதுந்திடனே . 


* 


பரவை சூழுலகம் புகழுமாநகரம் 

பாரெனு மிந்தியதேசப் 
பட்டணத்தி ருவாங்கோட் ( டு ]( டி ) ராச்சியத்திற் 

பற்பனாபபுற மெனும்நகரிற் 
றரை தனிலுயர்ந்த குலமுள்ள மரபிற் 

சந்ததியாகவே யிருந்து 
தமிழ்மதமறையை யனுதினம் வணங்கித் 

தலந்தனி லிருக்கு மந்நாளில் 
வரிசையா யந்தகராள்கின்ற ராயன் 

வஞ்சி மார்த்தாண்ட ராசேந்திரன் 
வரவழைத்திவரை நமதுட வருகில் 

மாபிரதானி யாயிருமென் 
றருளிய படியாலுரை தவறாமல் 

ஆமென மனது சம்மதித்து 
அரசன் றனருகில் தளகர்த் தனிகராய் 
அருமை பெற்றினி திருந்தனரே . 


தோடம் வந்தாலுனுபவிப்பேன் அளவில்லாத 
சோதிபரன் திருமறையை மறப்பதில்லை 
நீசமுள்ள தமிழை யனுசரிப்பதில்லை 
நீதிபரன் மறையதைக் கைநெகிழமாட்டேன் 
ஏசு நாதர் திருவசனம் மறக்கமாட்டேன் 
எரிநரகப் பேய்களைக் கையெடுக்கமாட்டேன் 
பேசுவதெல்லா மவத்தம் அனர்த்த வார்த்தை 
பேசுவதோ வுலகிலுள்ள பெரியோர்தாமே . 


வெளியதனிற் கொண்டுவந்து புளியமாறால் 
மேனிதனிலே யடியுமடித்தபின்பு 
தெளிவு மனசுள்ளவனைக் காணவார , சனங்களுக்குக் 
கட்டிவைத்த விடுதி வீட்டில் , 
தளைவிலங்கோடே நடத்திக் காவல் வைத்துத் 

தனியே நடுச்சாமம் விலங்கோடெடுத்துக் 
களியதெனுங் காத்தாடி மலைமேல் வைத்துக் 
கைவெடியான் சுடுமெனவே கருதிச்சொன்னான் 


கை 


1790 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


End : 


நம்பின பேர்க்கனேக வுபகாரஞ்செய்வார் 

நாடோறும் நமக்கதிக நன்மை செய்வார் 
அம்புவியில் வெகுவ வதிப்பட்டு நித்தம் 

அலைபவர்க்கு நிறைபடிகள ளக்கசச்செய்வார் 
தும்பமெனவரும் பேர்க்கு நோய்கடீர்த்து ( வா ) 
தாமுமவர் வந்து கண்டு மீண்டு போ ( றார் 
வெம்பசியோர் வெறுமையுள்ளேர் அவரைப்பார்த்து 
வேண்டுதல் செய்தால் வெறுமைபோமே 


வெறுமை போந்தரித்திரம் போம் நமக்கு வாற 

விக்கனங்களணுகாமல் விலகி நிற்கும் 
அறுசமயத்தோர்கள் சத்திய வேதத்தோரை 
வல்வினைகள் செய் 

யிரந்தீரும் 
உறுதியுண்டாந்தேவபத்தி யுண்டா முத்தமன்சாப 
முண்டா முயருஞ் ஞானச்சருவமறைக்காக 


தொழுவீர் தரையுள்ளோரே 


யக 


எந்தை பிதா சுதன் சாந்து மீஸ்பிரித்து எக 

சருவேசுவானுக்கே இத்தோத்திரம் , சந்தபரிக்த 
வுனெவுளரண்ட வளகுஞ் சஞ்சூசையார்க்கும் 

இத்தோத்திரம் உண்டாக . 
சிகாமணிமாலை முற்றும் : -இது , தொம்மையப்பிள்ளைக்குச் சொந்த 
மென்று அறியவும் . சூஅளஉயஎ . (1827 ) நொவம்பர்மீ எழுதினது . 
( கு - பு : ) -- 
இந்நூல் கிறிஸ்துமதத்தைச்சார்ந்ததாய்த் " தெய்வ சகாயம் 

என்ற 
பெரியவரின் சரித்திரவரலாற்றினை யுணர்த்துவதொரு நூலாகும் , இது , 
திருவாங்கோட்டுராச்சியத்திலே “ பத்மநாபபுரம் ” என்னும் நகரில் உயர் 
குடியிற்பிறந்தவராய் 

நீலன் பிள்ளை " 

எனப்படுவார் ஒருவர் முதன் 
முதலில் ஹிந்து மதத்தைத் தழுவியவராய் அந்நகர் அரசனிடத்துத் தள 
கர்த்தர் என்ற் உத்தியோகத்தில் அமர்ந்திருந்து பின்னர் ஒரு காலத்துக் 
கிறிஸ்தவர்களின் மதக்கொள்கைப்படி ஆஸ்திகபுத்தியை யடைந்தவராய் 
நற்குருவைத்தேடிச்சென்று அவர் உபதேசங்களைப் பெற்று தெய்வ 

என்ற புனைப்பெயரையுங்கொண்டு அம்மதக்காழ்ப் புக்கொண்ட 
வராயிருக்கையில் , அது கண்ட அந்நகராளும் வஞ்சிமார்த்தாண்டரா 
சேந்திரன் , " வெகுசினங்கொண்டு பல்லாறாகவொருத்தும் அவர் ஒரு 
சிறிதும் மாறாதவராய் மனவுறுதிகொண்டு கடைசியில் அவ்வரசன் ஆணை 
யால் காற்றாடி மலையின் கண் , கைவெடியால் இறந்துபட்ட செய்தியையும் , 
பின் அவரது உடலைக்கிறிஸ்தவர்கள் கூடி கல்லறையில் அடக்கஞ்செய்த 
வரலாற்றினையும் விரிவாக உணர்த்துகின்றது . ஆசிரியர் இன்னாரென்று 
தெரியவில்லை . இப்பிரதி மிகப்பிழையுடன் உளது . 


. 


சகாயம் 


THE TAMİL MANUSCRIPTS 


1791 


& page 


No. 2062. தெய்வ சகாய சிகாமணிமாலை . 

DEYVA SAHĀYA SIKHĀMANIMĀLAI. 
Substance , palm - leaf . Siz8 , 18:14 inches . Pages , 48. Lines , on 

Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 
Incomplete . 

Same work as the above . 


( கு - பு : ) -- 

இந்நூல் முன்நம்பர் பிரதியில் வந்துள்ள நூலேயாகும் : இப்பிரதியில் 
நீலன் என்னும் இயற்பெயர் பூண்ட “ தெய்வசகாயம் ” என்பவரைத் 
தண்டிப்பிதற்காய் ஐந்தாம் அதிகாரியிடங்கொண்டுபோகும் வரையிலான 
பகுதிமாத்திரம் உள்ளது : மிகப்பிழையுடன் காணப்படுகிறது . எடுகள் சித 
லுண்டிருக்கின்றன . ( 5 ) ஐந்தாவது ஏடு முதல் ( 12 ) பன்னிரண்டாவது ஏடு 
வரையிலான ( 8 ) எட்டு எடுகளில்லை . 


No. 2063. பிரசங்க புத்தகம் . 

PIRASANGA PUTTAKAM . 


Substance , paper . Size , 9x7 inches , Pages , 272. Lines , 25 on a page . 
Character , Tamil . Coadition , much injured . Appearance , old . 
Complete. 

A book of Christian sermons . 
Beginning : 

தேவமாதா சன்மபாவ மில்லாமல் உத்பவித்த 
திருநாளுக்கு முந்தி யொனபது நாட்களில் ஏழாம் 

நாள் பிரசங்கமாவது : 
அர்சியசீஷர் கன்னிமாரியாயி உத்பவித்தபோது உத்தமபிரகாரமாய்ப் 
புத்தியள்ளவளாயிந்த அதிசயத்தின் பேரிலே இந்தப் பிரசங்கத்தை வெளிப் 
படுத்துவோம் . மற்ற மனுஷ்யர் தங்களுடைய தாயார் வயிற்றிலிருக்கிற 
போது புத்தியின்றி [ வு ) ( உ ) J ( ரி ) ல்லாதிருக்கிறதன்றியே பிறந்த பிற்பாடு 
சில வருஷம் புத்தியின்றி வளர்ந்திருக்கிறது . பிற்பாடு புத்தி பிரகாசிக்கிற 
போது புண்ணியம் இன்னது பாவம் இன்னது என்று அறியப்படும் . அர் 
சியசீஷர் கன்னிமாரியாயினிடத்திலே இப்படியல்லவே . எந்தக்ஷணத்திலே 
அவள் உத்பவித்தாளோ ? அந்தக்ஷணத்திலே தானே சர்வேசுவரனுடைய 
மகிமையையும் பாவம் இன்னது புண்ணியம் இன்னது என்றும் அறிந்திரு 
ந்தார் . இது ஆச்சரியந்தானே . அந்தந்த மரத்தின்கனி , முளைத்து 
வளாந்து சில வருவுஞ்சென்று கனிபழுக்கின்றது சரியே . ஆனால் ஒரு 
வகை மரத்தின்கனி முளைத்தவுடனே பழம் பழுத்ததைக்கண்டால் எல்லாரு 
ம் ஆச்சரியம்படுவார்களே . அந்தபிரகாரமாய் . 


* 


1792 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


End :: 


அப்போது நீக்குதே மூசாணவரும் சூசேயென்கிறவரும் அந்தி படப் 
போகிறது என்று கண்டு ஆண்டவருடைய அரசியசீஷமான திருச்சரீரத்தைக் 
கண்ணீர்களாலே குளிப்பாட்டித் தாங்கள் கொண்டுவந்த பரிமளங்களைப் பூசி 
மெல்லிய வஸ்த்திரத்தினாலே உடல் முழுதும் மூடி யூத சாதியா சாரத்தின் 
படியே செய்யப்பட்ட ஆசந்திகையிலே வைத்துக் காங்குத்துகிலாலே மூடி 
யடைக்கிற ஸ்தலத்துக்குப்போமளவும் துக்கராகம்பாடி யெடுத்துக்கொண்டு 
போய் சூசையானவருடைய தோட்டத்திலேபோய் அவர் தமக்கென்று குறித் 
துச்செய்யப்பட்ட புதுக்கல்லரையிலே யாண்டவருடைய திருச்சரீரத்தை மகா 
வொடுக்க வண்க்கத்துடனேயும் பூச்சியத்தோடேயும் திருச்சரீரத்தை வைத்து 
அந்தக்கல்லரையை ஒருபாராங்கல்லினாலே மூடினார்கள் . ஏழாம் வெள்ளிக் 
கிழமை பிரசங்கம் முற்றிற்று . 


. 


( கு.பு - ) 

இந்நூல் கிறிஸ்தவ மதத்தின் சார்பாகவுள்ளது . இதில் கிறிஸ்து தேவ 
மாதா முதலியவர்களைப்பற்றிய பிரசங்கங்கள் உள . இந்நூலில் அடங்கியுள் 
ள பிரசங்கங்கட்கு நூலினது இறுதியில் எழுதப்பெற்ற அட்டவணையைக் 
காண்க . எழுத்துப்பிழைகள் மலிந்திருக்கின்றன . எடுகளும் செல்லரிக்கப் 
பெற்றுக்கிழிந்திருக்கின்றன . 

No. 2064 , புறக்கோல முள்ளழிவு 

PURAKKOLAMULLAĻIVU . 
Substance , paper . Size , 91 x 74 inches . Pages , 166. Lines , 25 on a page . 
Character , Tamil . Condition , good . Appearance, old . 

Incomplete. 

A Christian controversial work , adversely criticising the school of 
Luther ,, 
Beginning : 

புறக்கோலமுள்ளழிவு. 
ஆகிலும் தான் புறக்கோலத்தளவைக்கொண்டு உட்பயனை மதித்து 
மயங்கினதென்னை . உண்ணிறைவில்லா மாதரல்லோ வாசனை கம்மெனப் 
பூசி அணிகலன் சுமக்கத்தாங்கி மதுமலர் நெருங்கச்சூடிக் கற்புடை மடந்தை 
யாகம் நாணத் தம்முடல் மினுக்கிப்பேணா நிற்பார் . காஞ்சிப்பழத்தின் 
புறத்தழகெண்ணி யதனை உண்பாருண்டோ தன்னழகில்லா மரப்பாவை 
யொளிபெறத்தங்கமேற்பூசி யலங்கரிப்பாருண் டொழிய விரியொளித் தூய் 
மணிப் பாவைமேலெ தேனும் பூசுவாருண்டோ ? ஆயிணும் பொற்பொறி 
பூசின கொடுமொழித்தமிழை வாசித்த தன்மையிற் றான்மயங்கி நினைத்த 
பழுதளவாக வருந்தினதுஞ் சரிதானல்லோ ? 

லுத்தேராணிகள் யார் . - இத்தன்மைத்துக்கே சரியான சொன்ன 
கதையைக் கேட்டும் மகிழ்ந்தபின்பு தன்னோலையை வாசித்து அதிலே 
முன்னவனுரைத்ததைத் தானுமெழுதினதின்மேல் வைத்த வசனமா 
வது . 


-- 


THE TAMIL MANUSCRIPTS 


1793 


. 


அக்கொடுமொழித்தமிழெழுதின கொடியர் யாரோவென்று விசாரித்த 
வளவில் தரங்கன்பாடியில் இருக்கும் லூத்தேராணிகள் என்றார்கள் . ஆயி 
னும் லூத்தோரணிகள் யாவர் என்றும் எப்பிறப்பினவர் என்றும் அடி 
யேற்கு அறிவிக்கத் திருவுள்ள மிரங்கி யெழுதக்கற்பித்தருளவும் என் 
தான் எழுதினதல்லோ ? அப்படியே லூதர் உண்டுபண்ணின் சமயத்த 
ராகிய லூத்தேராணிகள் எப்பிறப்பினத்தார் என்றும் எவ்வகை யியல்பினர் 
என்றுந்தான் கேட்டபடி.க்கு எழுதுவேனாயினும் 

உள்ளதை 

நானே 
சொன்னாலும் அவ்வினத்தியல்பின் கொடுமையைக் கேட்டவர் நான் சொன் 
னதெல்லாம் பகையாற்கண்டகனாவென்று உட்கொள்ளார் என்றஞ்சி நானாக 
வொன்றுஞ்சொல்லாமல் பொய்யா நிறை மொழிவாயனாகிச் சத்திய வேதத் 
தில் உள்ள நாற்சுவிசேஷங்களில் ஒன்றினை யெழுதின அறசியசிஷ்டர் 
அருளப்பர் அருளித்தந்ததை மாத்திரம் எழுதித்தருவோம் . 


End : 

வேறே துர்ப்புத்திக் கிடங்கொடாமலும் உடனே வருவீர்கள் என்றிருக் 
கிறோம் . உங்களுக்காகச் சிலுவையில் அறையுண்டிருந்த ஏசுநாதர் தாமே 
திரும்பி வருவீர்களென்று தயையோடு கைவிரித்துக் காத்துக்கொண்டிருக் 
கிறார் நாங்களும் உங்களை யணைத்து . 

எசுநாதரால் உங்களுக்குக் குருவாகவனுப்பப்பட்ட நாமே 
அவர் வார்த்தையாக இவையெல்லாம் உங்களுக்கு எழுதியனுப்பினோம் . 
சலஞ்சாதியாமல் கண்திறந்து வந்தகேடறிந்து தாமதஞ் செய்யாமலும் 
ஆண்டவர் தயைமறுத்து நீதி கோபத்துக்கிடங்கொடாமலும் உடனே வரக் 
கடவீர்கள் . நீங்கள் எல்லோரும் பொருளாசை பரப்பினவிருளை ? நீக்கி யுண் 
மையை யறியத்தெளியும்படிக்குத்திருவிளக்காகவும் பொய்யான பதிதர் 
மதத்தை வெறுத்துச் சத்தியத்தையனுசரிக்கத் துணியும்படிக்கு மனத் 
திறமாகவும் உங்களுக்கு வேண்டிப் பாடுபட்டிறந்த பரமகர்த்தராகிய ஏசு 
நாதர் எல்லாருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதஞ் செய்யக்கடவதாக . 

[ கு.பு.) - இது கிறிஸ்தவ மதத்தைச்சார்ந்ததாயுள்ளது . அதிலும் 
பலவேறுமதங்களிருக்கின்றனவாதலின் , லூதர்மிஷன் மதத்தைக் கண் 
டித்துத் தம்மதத்திற்சேர்ந்து ஏசுகிறிஸ்துவை வழிபடுவீர்களாகவென அம் 
மதத்தினர்க்கு அறிவூட்டுவதெனத் தெரிகிறது . வேதாகம அருளப்பர் 
கொள்கையைத் தழுவியிருக்கின்றது . இயற்றியவர் இன்னாரென்றும் இத் 
துணைத்தென்றுந் தெளிவாகவறிய வியலவில்லை . இப்பிரதியில் உள்ள 
விஷயங்களுக்கு நூலாரம்பத்து முதலேட்டில் அட்டவணையை நோக்குக . 
இது லூதர்மிஷன் மதக் கோட்பாட்டைத் தழுவினார் ஒருவர்க்கு அறிவூட்டுவ 
தின் நிமித்தம் நிருபமாகவெழுதி விடுத்ததென்று மாத்திரம் விளங்கு 
கிறது . 

No. 2065. மந்திரச்சுவடி வசனம் . 

MANTIRACCUVADI VACANAM . 
Substance , palm -leaf . Size , 174 x 14 inches . Pages , 58. Lines , 5 on . 
page . Character , Tamil . Condition , much injured . Appearance , old .. 

Complete . 


1194 


A DESORÍPTIVË CATALOGUE OF 


A collec.ion of Christian religious formulas, intended to be repeat . 
ed by the faithful. 
Beginning : 

தாவீது படிக்கின்ற மந்திரச்சுவடி 

சிலுவையடையாளம் . - 
அற்சியசீஷ சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடத்திலே 
நின்று எங்களை இரட்சித்துக்கொள்ளும் எங்கள் சர்வேசுவரர் பிதாவினுடைய 
வும் சுதனுடையவும் இஸ்பரித்து சாந்துடையவும் நாமத்தினாலே ஆமென 
சேசு ஆறுலட்சண மந்திரம் . ( 1 ) ஆவது சர்வேசுவரன் தாமாயிருக்கிறார் . 
( 2 ) ஆவது அநாதியாய் இருக்கிறார் . ( 3 ) ஆவது சரீரமில்லாமல் இருக் 
கிறார் . ( 4 ) ஆவது அளவில்லாத சகல நன்மை ச்வரூபமாயிருக்கிறார் . 
( 5 ) ஆவது எங்கும் வியாபித்திருக்கிறார் . ( 6 ) ஆவது எல்லாவற்றிற்கும் 
ஆதிகாரணமாயிருக்கிறார் . ஆ மெனசேசு . பரமண்டலமந்திரம் - பரமண் 
டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே ! உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப் 
படுவதாக . உம்முடைய ராச்சியம் 

உம்முடைய சித்தம் 
பரமண்டலத்திலே செய்யப்படுமாப்போலே பூமியிலேயும் செய்யப்படுவதாக . 
அன்றன்றுள்ள எங்கள் அப்பம் எங்களுக்கு இன்று தாறும் . எங்கள் கடன் 
காரருக்கு நாங்கள் பொருக்க மாறுபோலே எங்கள் கடன்களை எங்களுக்கும் 
பொறும் . எங்களைச் சோதனையிலே பிரவேசிப்பியாதேயும் . தீமையில் நின் 
றும் எங்களை இரட்சித்துக்கொள்ளும் ஆமெனசேசு 


* 


End : 

( உ - ம்பக்கத்தில் ஆரம்பம் : -- மோட்சமும் நரகமும் முகியுமோ 
முகியாது . தம்முடைய ஆத்துமம் அழியுமோ ? அழியாது , சரீரமோ 
அழிந்துபோம் . இவையெல்லாம் ஆர் படிப்பித்தார்களென்று விசுவாசிக் 
கிறீர்கள் . தப்பில்லாத சத்திய சுவரூபியாயிருக்கிற சர்வேசுவான் திருவுளம் 
பற்றினபடியினாலே நானும் உண்டென்று உறுதியாக விசுவாசிக்கிறேன் . 
ஆமெனசேசு . 

பரலோகம் மட்டும் பழிவாங்கிற பாவம் ( ச ) . ( க ) ஆவது வேண்டுமென்று 
ஒருவரை ஆவலாதிப் பண்ணுகிறது , அல்லது கொலை பாதகங்களைச் செய்கிறது 
( உ ) ஆவது கற்போடிருக்கிறவர்களையும் , கைம்பெண்சாதிகளையும் , தாய் 
தகப்பன் இல்லாத பிள்ளைகளையும் , ஸம்ஸாரிகளையும் , பரதேசிகளையும் 
கெடுக்கிறது . ( ஈ ) ஆவது 

ஒருவர் அடைக்கலமாய் வைத்த பொருளை 
எடுத்து கொள்ளுகிறதும் , ஒருவருடைய ரஹஸ்யங்களை வெளிப்படுத்துகிறதும் , 
மகிமையுள்ளவர்களை இல்லாமல் பண்ணுகிறதும் , சேவித்தவர்களுக்கும் 
வேலை செய்தவர்களுக்கும் கூலி கொடாமற்போகிறதும் ( ச ) ஆவது சுவபாவத் 
துக்கு மிஞ்சிமோக பாவஞ் செய்கின்றதும் ஆம் . 

விசுவாச மூன்று முயற்சி : - விசுவாச முயற்சியைச் சொல்லு . என் 
சர்வேசுவர சுவாமி . திருச்சபை விசுவாசித்துப் படிப்பிக்கிற சாத்தியங்களை 
யெல்லாம் தேவரீர் தாமே அறிவித்தபடியினாலே நானும் உறுதியாக விசு 


THE TAMIL MANUSCRIPTS 


1795 


4 


வாசிக்கிறேன் . நம்பிக்கை முயற்சியைச் சொல்லு . என் சர்வேசுவர 
சுவாமியே ! தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்தபடியினாலே எசுநாதஸ்வாமி 
பாடுபட்ட புண்ணிய பலன்களைப் பார்த்து என்னுடைய பாபங்களைப் பொறுத்து 
எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்சபாக்கியத்தையும் தந் 
தருளுவீர் என்று நம்பியிருக்கிறேன் 


* 


கு - பு : 

இந்நூல் கிறிஸ்தவ மதத்தைச் சார்ந்ததாயுள்ளது . இது அம்மதத் 
தினர் தியானஞ் செய்தற்குரிய மந்திரங்களை யுணர்த்துவதால் இப்பெயர் 
பெற்றது போலும் முற்றுமுள்ளது . மிகவும் வசனநடை பிழைபாட்டுடன் 
காணப்படுகின்றது . எடுகள் மிகவும் சிதைந்திருக்கின்றன . 


No. 2066. வெள்ளிக்கிழமைத் தியானம் . 

VELLIKKIĻAMAIDDIYANAM . 
Substance , paper . Size, 108 x 8 inches . Pages , 319. Lines , 27 on a page . 
Character , Tamil. Condition , slightly injured . Appearance, old . 

Complete . 

A collection of 52 expositions on the life of Jesus Christ, every 
such exposition being intended for study on one of the 52 Friday 
in the year . 
Beginning :: 

வெள்ளிக்கிழமைத் தியான விவேகம் . 
மெய்யான சர்வேச்வரனும் மெய்யான மனுஷ்யனும் ஒன்றாயிருக்கிற 
எசுநாதர் பாடுபட்டதின் பேரிலே எல்லாருக்கும் பக்தி வரத்தக்கதாக 
மகாத்துமாவாயிருந்த பெரிய அலபெற்று வென்கிறவர் திருவுள்ளம் 
பற்றினதாவது யாதாம் ஒருத்தன் தினத்தினம் வேறேகறி பதார்த்த மில்லா 
மல் தண்ணீருஞ் சோறும் ஒரு நேரம் சாப்பிட்டு இப்படி யொரு வருஷம் 
முழுதும் ஒரு சந்தியாயிருக்கிறதும் , ஒரு வருஷம் தன்னுடைய சரீரத்தை 
இரத்தம் புறப்படுமட்டுஞ் சங்கிலியினாலே தினந்தினம் அடித்துக்கொள்ளுகிற 
தும் , 

ஒரு வருஷம் முழுதும் தினமொரு சாமம் சபம் பண்ணுகிறதும் 
( என்றி ) ந்த மூன்று புண்ணியங்களினாலே ஆத்துமத்திற்குக் கனமான 
பிரயோசனம் வருமென்கிறதுக்குச் சந்தேகமில்லை . ஆனால் , இத்தைப் பார்க்க 
ஒருவிசை மாத்திரம் ஏசுநாதர் பாடுபட்டதன் பேரிலே த்யானம் பண்ணினால் 
ஆன்மாவிற்கு மிகவும் அதிகமான பிரயோசனம் வருமென்றும் எழுதி 
வைத்தார் 
ஆகையால் கிறிஸ்தவர்களே உங்களுடைய ஆன்மாவிற்கு இப்படிக்கொடுத்த 
உத்தமஞான பி.யோசனம் வரத்தக்கதாக அற்சீய சிஷ்டர் வியாகுலமுள்ள 
தே 2 மாதாவின் ஆசீர்வாதத்தினாலே வெள்ளிக்கிழமை தோறும் எசுநாதர் 


1796 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


* 


பாடுபட்ட காரியத்தின் பேரிலே கூடின மாத்திரம் சொல்லிக் காண்பிப்போம் . 
இதனால் ஒரு வருஷத்தில் ஐம்பத்திரண்டு வெள்ளிக்கிழமை வருமென்கிறதி 
னாலே ஐம்பத்திரண்டு தியானங்களாக வெளிப்படுத்தக் கடவோம் . 
ஆகையால் நீங்கள் பாக்கில்லாமல் பயபக்தியோடே கேட்டால் 

முதல் வெள்ளிக்கிழமைத் தியானமாவது . 
பெரிய வியாழக்கிழமை இராத்திரி ஏசுநாதரானவர் துக்கமுகத்தோடே 
தம்முடைய தாயாரண்டையில் போய் எம்முடைய தாயாரே ! உம்மை 
யனுப்பிவித்துக் கொள்ளத்தக்கதாக உம்முடைய வண்டையில் வந்தோம் . 
அதேதென்றால் மனுஷ்யர் செய்த பாவத்துக்காகப் பிதாவாகிய சர்வேசு 
வரனுடைய நீதிக்குச் சரியாய் நாம் சிலுவையில் அறையுண்டு சாகிறதற்குக் 
காலமாயிற்று . இதனாலே நாம் சாகப்பயணமாயிருக்கிறோம் . ஆகையால் 
உமக்குக் கனமான வியாகுலம் வரும் 


* 


* 


End : 

கிறிஸ்தவர்களே சுவக்கீறு என்கிறவர் பண்ணிக்கொண்டுவந்த வியாகுல 
மாதாவின் சபத்தைப் போலே நீங்களும் சபம்பண்ணி அப்படிக்கொத்த 
பத்ததியை உங்களிடத்திலே வளரப்பண்ணினால் அந்தப் பத்தி வழியாக 
அவருக்கு வந்த பாக்கியம் உங்களுக்குவரும் . கடைசியிலே வேண்டிக் 
கொள்ளுகிறதாவது.-- வியாகுலமுள்ள மாதாவே ! 

தேவரீர் எனக்காக 
இத்தனை வியாகூலம் அனுபவித்திருக்கையிலே இற்றை வரைக்கும் நான் 
அதை நினையாமல் அதின் பேரிலே பத்தியும் இரக்கமும் இல்லாதிருந்ததை 
நினைத்து வெக்கப்படுகிறேன் . தேவரீர் எனக்காக வனுபவித்த வியாகூலத் 
தைக் குறித்து மோட்சவாசிகள் எல்லாரும் தேவரீரைத் தோத்திரம் 
பண்ண நான் அவர்களை வேண்டுகிறேன் . இனிமேலாகிலும் அடியேன் உம் 
முடைய வியாகுலத்தின் மீது மகாபக்தியும் இரக்கமுமாயிருக்க உமது 
வியாகுலத்தையும் கர்த்தருடைய திருமரணத்தையும் குறித்து உம்மை 
மன்றாடுகிறேன் . ஆமெனசேசு . 


திருயஉ ) ஆம் வெள்ளிக்கிழமை தியானம் முற்றும் . 


கு - பு . 
இந்நூல் கிறிஸ்தவ மதத்தைச் சார்ந்ததாயிருக்கிறது . இது ஞாயிற்றுக் 
கிழமை புதுமை , எனும் உபந்யாசம் போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 
யிலும் கிறிஸ்தவ மக்களுக்கு அம்மதப் பெரியவர்களில் ஒருவர் ஏசுகிறிஸ்து 
வின் ஜீவிய சரித்திரங்களை யெடுத்துக்காட்டி யுபதேசித்து அறிவூட்டுவதாக 
வமைந்திருக்கின்றது . ஐம்பத்திரண்டு வெள்ளிக்கிழமைகளிலும் கிரிஸ்து 
வின் சரிதம் ஐம்பத்திரண்டு பகுதியாகப் பிரித்துக்கூறப்பட்டு அதன் வாயி 
லாக கிறிஸ்தவர்களுக்குரிய பழக்க வொழுக்கங்கள் பலவும் அறிவுறுத்தப் 
பெற்றிருக்கின்றன . வசன நடை மிகப்பிழையுடன் உள்ளது . இயற்றியவர் 
இன்னாரெனத் . தெரியவில்லை . இடையிடையே ம்ற்றுஞ் சில கிரிஸ்தவர் 
களுடைய சரித்திரங்களும் எடுத்துக்காட்டு முகத்தான் வந்துள்ளன . 


THE TAMIL MANUSCRIPTS 


1797 


No. 2067. வேதியரொழுக்கம் . 

VEDIYAROLUKKAM . 
Substance , paper . Size , 10 X 8 inches . Pages , 179. Lines , 20 on a page . 
Character , Tamil . Condition , injured . Apperance , old . 
Complete . 

Begins on fol . 1 - a . The other works heroin are : --Vediya 
rolukkaccodanai , 90 - a , Nanasittirankal, 101 a . 

Gives the rules for the good conduct of Christian priests . 
Beginning : 

வேதியரொழுக்கம் : பாயிரம் : 
மேற்குலமனிதர் செய்யவேண்டிய ஆறு தொழில்களில் வேதத்தைப் 
போதிப்பித்தல் ஒன்றாகையின் மேற்குலத்தோரை வேதியர் என்பார் . 
ஆயினும் இப்பெயர் தொழிற்பெயராகையால் இந்தத் தொழிலைச் செய் 
வார் யாவரும் மேற் குலத்தில் பிறந்தாராயினும் வேதியரென்னப்படுவது 
நியாயமே . ஆதலால் வேதத்தைப்போதிப்பிக்குங் குருக்களும் இவர்களிட 
மாக வேதவுணர்ச்சிகளைச்சொல்ல வனுப்பப்பட்ட உபதேசிகனும் வேதியர் 
என்னப்படுவார் . இது மெய்யாயினும் வேதியரொழுக்கமென்று நாம் 
இப்புத்தகத்தை யெழுதத் துணிந்தபோது வேதியரென்னும் பெயரால் 
குருக்களைக் குறித்தோமென்று 

குறித்தோமென்று நினைக்கவேண்டாம் . காரண குருக்கள் 
யாவரும் பொன்மலை யுச்சிமேல் விளங்கின செஞ்சுடரொப்ப நின்று 

ஆகையால் இதில் 

வேதியர் என்னும் 
போது விசேஷமாய் உபதேசிகளைக் குறித்தோம் என்றறியக் கடவீர்கள் . 
விசேஷமாய் என்றோம் அதென்னெனில் , நாங்கள் கரையேற விலக்க 
வேண்டிய தீயவினை , செய்ய வேண்டிய நல்வினை , அறிய வேண்டிய சத்தி 
யங்கள் இவை யெல்லாவற்றையும் பிறர்க்குணர்த்துவது உபதேசிகளுக்கு 
மாத்ரம் தொழிலாமென்று நினைக்கத் தேவையில்லை . இந்தத் தொழி 
லைச் செய்வது உபதேசிகளுக்கல்லாதே சில பெயர்களுக்குக் கடனாகி எவர்க் 
கும் பெறும் பயனாமே . தாய் தகப்பன்மார் தம் மக்களுக்கும் , ஆண்டவர் 
தம்மடிமைகளுக்கும் , மூப்பர் தம்மைச் சேர்ந்த இளையோர்க்குந் தீய வினை 
விலக்கி நன்னெறி காட்டி அவர்களை மேற்கரையேற்ற வருந்துவதுங் கடன் 
றானே . இக்கடனில்லாதவர்களும் பிறருயிர் கெடுவதற் கிரங்கிப் பிறரையுங் 
கதியிற் சேர்க்கப் பிரயாசப்பட்டால் இந்த வரிய தயையால் தங்களுக்கு 
உத்தமபலனே விளைவது . விளைந்தபலனும் ஒரு நாளுங் கெடாது வளர் 
வதுஞ் சந்தேகமற்ற நிச்சயந்தானே . ஆதலால் இதிலே உபதேசிகளை 
விசேஷமாய்க் குறித்தெழுதினாலும் பொதுப்படயாவர்க்கும் நன்மையாக 
முடிக்கப் பிரயாசப்படுவோம் 
முறைகள் பலவற்றையுங் காட்டி இருபது அதிகாரங்களாக இப்பயனை 
வகுத்துத்தருவோம் . 

எசுநாதர் 
உதவ மன்றாடியவர் திருப்பாதத்தை யெந்தலைக்கணியாகவேற்றி வணங்கு 
கிறோம் . 

பாயிரம் முற்றும் . 


* 


* 


* 


1798 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


முதல் அதிகாரம் : வேதியர் தொழிலியல்பு . 


அற்சிய சிஷ்டர் சின்னப்பர் திமொத்தையருக்கெழுதின முதல் நிருபம் 
நாலாமதிகாரம் பதினாறாம் வசனத்திற் சொன்னதாவது : உன்னைக்காக்கவும் 
பிறரையுணர்த்தவும் செய்வாய் இவ்விரண்டையும் விடாமன் முகிக்க வருந்து 
வாயாகில் உன்னையும் உன்புத்திகளைக் கேட்டவர்களையும் கரையேற்றுவாய் 
என்றார் . சின்னப்பர் இதிலே சொன்ன இவ்விரண்டையும் ஒருப்பட முகிப் 
பது வேதியர் தொழிலியல்பாமே . அவனவன்றான் கரையேறப்பிரயாசப்படு 
வது எவர்க்குங்கடனாம் . இப்பூவுலகில் இன்பமாய் உண்ணவும் அலங்கார 

உடுக்கவும் திரளாய்ப் பொருள்களைக் குவிக்கவும் கீர்த்தியாய்ப் 
பேரொலி தேடவுஞ் செல்வமாய் நெடுநாள் இங்கே வாழவும் மனிதருக் 
குள்ளே பிறந்தவர் ஒருவரும் இல்லை . இங்கே தரும நன்னெறி வழுவா 
தொழுகி மோட்சகதி பெற்று அங்கே முடியாக்காலத்தும் உயிர்வாழ்ந் 
திருப்பவே எல்லாரையும் நம் ஆண்டவர் உண்டாக்கினார் என்றறிவோம் . 

முன்னும் பின்னும் 
ஒரு நாள் எவருஞ் சாவதொழியப் பிறந்தவருட்சாகாதவரில்லை . 


மாய் 


* 


End : 


இருபதாம் அதிகாரம் . 


வேதிய ரொழுக்கத்துக் குறுதி : 


நாம் உங்களுக்குக் குருவாக எசுநாதரால் அனுப்பப்பட்டமையான் 
நமக்கிருக்கிற கடனைத்தீர்க்க இதெல்லாம் உபதேசஞ்சொல்லிக்கொண்டு 
திரியும் உங்களுக்கு அறிவிக்கப்பிரயாசப்பட்டோம் . இதுவுமன்றியே மனி 
தர் மோட்சத்தையடையவும் நரகத்திலே வீழவும் நீங்கள் உபதேசத் 
தொழிலைமுடிக்குந் தன்மையாலாகும் என்றமையால் எவர்க்கும் நா 
மிரங்கி ஏசுநாதர் அடிமிதிப்பட்டிறந்து மீட்டு மிரட்சித்த ஆத்மாக்கள் 
என்றைக்கும் பிசாசுக்கு அடிமையாகாமலும் நரகத்தில் விழுந்து ஓயாமல் 
வெந்து நொந்து தங்களைப் படைத்த சுவாமியைத் தூஷிக்காமலும் முடி 
வில்லாத பாக்கியங்களை மோட்சத்திற் பெற்று வாழ்விக்க வேண்டுமென் 
றாசையால் நீங்கள் குறைவினறி உங்கள் தேவத்தொழிலை முடிக்குந் 
தன்மைகாட்டி வேதியரொழுக்கம் என்று இந்தப்பயனை யெழுதித்தந் 
தோம் . இனி நாமெழுதினதை நீங்கள் அடிக்கடி வாசித்து உங்கண்மேலே 
நிற்கும் கடனைத் தீர்க்கவும் எல்லாரையும் ஆண்டவர் திருப்பாதத்திற் 
சேர்க்கவாசைவைக்குங்கால் இதற்குக்குறைவு வாராதபடிக்கு நடக்கவும் 

சந்தோஷத்தோடே பிரயாசப்படக் கடவீர் 
கள் 

அப்போது 
இவ்வகை ஞான விடையர்க்கெல்லாம் பிரதான கோவலனாகிய எசுநாதர் 
நடுத்தீர்க்கத் தோன்றுமளவில் நீங்களே அழியாத பாக்கியமுடியைப் 
பெற்றுப்போவீர்களென்றார் . இப்படியே யாக்கும்படிக்கு இதை யெழுதத் 
துணிவும் உதவியும் தந்தவருமாய் உங்களையுபதேசிகளாய் ஸ்தாபித்தவரு 


THE TAMIL MANUSORIPTS 


1799 


மாய் உங்கள் தொழிலை செய்ய இப்பூவுலகில் மனிதனாகப் பிறந்தவருமாய் 
எல்லாரையுங் கரையேற்றவும் அடிமிதிப்பட்டுச் சிலுவையில் அறையுண்டி 
றந்த பரமகர்த்தராகிய ஏசுநாதர் திருப்பாதத்தில் விழுந்து மன்றாடி 
வணங்கா நிற்போம் . 


வேதியர் ஒழுக்கம் முற்றும் , 


கு - பு 


இவ்வேதிய ரொழுக்கம் எனும் நூல் கிறிஸ்தவர் மதத்தைச் சார்ந்த 
தாய் அவர்களுக்குள்ளே உபதேசிகள் என்றொருவகையினரது ஒழுக்கங் 
களிற் சில குறைகண்டு அவையிற்றை நீக்கி நல்லொழுக்க மொழுகுமாறு 
அவர்க்குபதேசிப்பதாயமைந்துள்ளது . இயற்றியவர் இன்னாரெனத் தெரிய 
வில்லை . சிலர் வேதியரொழுக்கமென்ற பெயர் மாத்திரத்தானே இந் 
நூலைப் ‘ பார்ப்பனரைக் கண்டிக்கு நூல் என்றையுறுவர் . அஃதன்றாம் 
எடுகள் சிறிது சிதைந்துள்ளன . எழுத்துட்பிழை மலிந்துள. 


No. 2068. வேதியரொழுக்கச் சோதனை . 

VĒDIYAROĻUKKACCODANAI. 


Pages, 22. Lines, 20 on a page . 


Begins on fol . 90 - a of the MS . described under previous No. 


Complete. 


A work advising Christian priests to examine and regulate their 
lives in the light of the rules given in the previous work . 


Beginning : 


வேதியரொழுக்கச் சோதனை : 


உபதேசிகள் நடக்கவேண்டிய முறைகளைக்காட்டி நாம் பட்ட பிரயாசத் 
துக்கு நினைத்தபலன் உண்டாகத்தந்த வேதியரொழுக்கம் ஒராணிக்கோவை 
யாகக்கொண்டு அவனவன் நடக்குந்தன்மையைப் பொன்னை உரைகல்லில் 
உரைத்தாற்போல வாராய்ந்து சொன்ன வொழுக்கத்துக்கு ஏற்ற தா 
வில்லையோ வென்று சோதிக்கக்கடவான் . இதனால் வேதியரொழுக்கம் 
முடிந்தபின்பு இந்தச் சோதனை செய்யும் வகையை இங்கே கூட்டிச் சேர்க் 
கத்துணிந்தோம் . இதிலே எட்டு . சோதனை வகைப் பிரித்துத் தருவோம் . 
ஒவ்வொன்றுக்கு ஒரு நாளாகச் சிறிது நேரத்துக்குத் தனியே நின்று 
தன்னைக் கணக்குக் கேட்டாற்போல இதிலே சொன்னதை யாராய்ந்து தான் 
செய்த குறை பும் நடக்கவேண்டிய முறையுங் காணப்படுமே . தன்றொழில் 
கடனைத் தீர்த்துத் தானுங் கரையேறிப பிறரையுங் கடையேற்ற வாசையுள்ள 
உபதேசிகள் யாவரும் மாசத்துக்கு மாசந்தப்பாமல் எட்டுநாளாக இந்த 
வகை சோதனை செய்து கொண்டுவரக் கடவார்கள் , 


1800 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


முதற்சோதனை ஆண்டவரைப்பற்றின வொழுக்கம் . 
( 1 ) நீ உபதேசியாய்த் திரிகையில் மனிதருக்கு ஊழியஞ் செய்கிறாய் 
என்றிருக்கிறாயோ ? ஆண்டவருக்கு ஊழியஞ் செய்கிறாய் என்றிருக்கு 
றாயோ ? ஆண்டவருக்கென்றால் மனிதருக்கு மாத்திரம் அஞ்சுவானேன் . 
மனிதர்காணச் சுருக்காய் நடந்து அவர்கள் காணாமையிற் சோம்பலாய்க் கிடப் 
பானேன் . ஆண்டவருக்கு ஊழியமிது என்றிருந்தால் எங்கும் வியாபித் 
திருக்கும் சுவாமிக்கஞ்சி நடவாமல் மனிதர்க்கொப்புவித்தாலே போதுமெ 
ன்று திரிவானேன் . பின்னையும் ஆண்டவர்க்கு ஊழியஞ் செய்கிறாயாகில் 
அவரே நிறைந்த பலன் றருவார் என்றிராமல் உன்னாசைக்களவாக மனி 
தரால் உனக்காதாயம் வராமையால் முறைப்படுவான் என ? 

( 2 ) மனிதர் கரையேற்றுவது தேவத்தொழிலாகி மனிதர் வல்லமை 
யாலாகாமல் ஆண்டவரின் விசேஷ வுதவியால் ஆகவேண்டுமென்று நிச்சய 
மாய் நினைக்கிறாயோ ? உனக்கிது நிச்சயமானால் உன் திறத்தை நம்புவான் 
என ? சிலரைத் திருப்பினவிடத்தில் நீயே நல்ல உபதேசியென்று மன 
திலுமெண்ணிப் புறத்திலுஞ்சொல்லி மகிழ்வானேன் ? 
End : 

இதிலே எண் வகையாகப் பிரித்துக்காட்டின உபதேசிக்கு வேண்டிய 
வொழுக்கமுறைகளை நீங்கள் ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து உங்கள் ஒழுக்கமும் 
அதற்கொத்ததோ ? இல்லையோ வென்று பார்த்துக் கண்ட குறைகளைத் 
தீர்த்துக்காட்டின முறையின்படியே ஆண்டவருதலியைக் கொண்டு நடக்கத் 
துணியக்கடவீர்கள் . ஆண்டவர் பகைத்த பாவங்களை யொழிக்க அவர் அரு 
ளிச்செய்த வேதத்தைப் பரப்ப அவர் மீட்டி பட்சித்த ஆத்மாக்களைக் கரை 
யிலேற்ற ஆண்டவர்மேலே பற்றியும் ஆத்மாக்கள் மேலே இரக்கமும் உங் 
கண்மேலே பட்சமுமிருந்தால் ஆசையும் உண்டாகிக்காட்டின முறையோடு 
ஒழுக்கவாசையும் உண்டாம் . 


( கு - பு . ) 

இது முன்வந்துள்ள வேதியரொழுக்கம் என்ற நூலில் உபதேசித் 
துள்ள ஒழுக்கங்களைக் கடைப்பிடித் தொழுகல் வேண்டுமெனக்கூறி , அவ் 
வுபதேசிகளுடைய வொழுக்கத்தோடு தத்தமது ஒழுக்கங்களும் பொருந்தி 
யுளவோ வெனச் சோதிக்கு மாற்றை யுபதேசிப்பது . எட்டு சோதனைகள் 
உள்ளன . எழுத்துப்பிழைகளிருக்கின்றன . 


No. 2069. பாப்புவேத விகற்பம் . 

PAPPUVEDA VIKARPAM . 
Substance , palm - leaf . Size , 17 X 1 inches . Pages , 41. Lines , 4 on a page . 
Begins on fol . 15-0 of the MS . described under No. D. 244 . 
Complete in 33 Stanzas . 
A tract , in verse , adversely criticising Christianity . 

By Sivajnānakarunālayasvāmigal. 


THE TAMIL MANUSCRIPTS . 


1801 


Beginning . 

திருச்சிற்றம்பலம் : 
சிவானுபவ குருவேதுணை . பாப்புவேத விகற்பம் காப்பு : 
சூதரடிக்கக் கழுமரத்தைச் சுமந்தரியா மருட்பாப்பு 
வேதவிகற்ப மதுவிளம்ப வினைகலிரண்டுங் கருவிகளும் 
போதசரத்தோ டசரமுதற் புகலும் பேதாபேதங்களோத 
விரிந்த சொற்பொருளு முகமுங் கடந்தோன் காப்பாமே . 


குரு வணக்கம் . 


போக்குமற்று வரவற்று மேலுமைம்பூதமற்றுப் பொறிபுலன்றானற்று 
வாக்குமற்றுச் சிருட்டிதிதியற்று மலங்கள் வையங்களென்பதற்றுக்கலை 
நோக்குமற்று நில்லாதெனலியாவையு நொய்தினூறி நிர்த்தூளிபடச்செயுந் 
தாக்குமற்றுந் தனக்கீறில்லாததைச் சாற்று மெய்க்குருத்தாடலை மேற்கொள் 

வாம் ] ( உ ) 


எல்லப்ப மாணாக்கர் சொல் : 
காப்பனென்றுலகிற் சொலு மேசுவைச் 

சூதர்முன் கழுமரந்தன்னிற் பாச்சிக் 
கைக்கு மிருகாற்கு நினைநெஞ்சிற்கும் 

நாலுறுகதி ராப்பினைச் செறுக்கிச் 
சேப்பபுண்ணீரோ ழுகமாட்டுமச் செய்கை 

பொற்சிறந்த வீடருளு மென்று 
தீயவஞ்சகரை மூற்கரைத் தந்தைதாத 

யிலியைத் திருடரைப் புலையார்ச் சேய் 
பாப்பு வேதந்தனக்கு மதற்குள்ளாகு 

பதிதர்நாவுக்கு நீண்முப்பத்து மூன்று 
வானறு நற்கவியாப் பினைக்கொண்டு 

கடாவினான் மாயை நீத்து 
மாப்பெரும்புகழ் பெறுஞ் சின்மயானந்த 

சிவஞானமணி வாரி தோய்ந்து 
வயங்கு பொன்னம்பலத் தெம்பிரானெமது 
வினைமாற்றவரு மவுன குருவே. 

நூல் . பாப்பு சமயவேத விகற்பம் : 
சீர்கொண்ட பஞ்சபூதங்கள் படையாமுனந் 

தேவனென் பவனெங் குறுந் 
தெளிவுடைய ஞானதானம் பெற்றதெங்கனே 

சந்தைமிசை குடியா யெழுங் 
கார்கொண்ட மலமெங்கொதுங்குஞ் ஞான 

த்தினற் கண்ணொளிகள் பாய்வதுண்டோ 
கண்டதுண்டேற் சகங் காணாதரகசியங் 

கழறு வீரிங் கெந்தனுக் 
119 


1802 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


( 
க 
) 


கேர்கொண்ட கொங்கை மங்கையர் மீதி 

லாசையு மிரணியந்தனி லாசையும் 
இருநிலத் தாசையு முமைவிட்டகன்றதோ 

என் சொலுவனுங்கள் புகழை 
பேர்கொண்ட தல்லாது நீர்கொண்ட 

வடலினைப் பேசுவீர் சபலமுடையீர் 
பிரியாரகத்தினுக் குரியார் மகத்துவப் 

பெரியோர் தம்மைச் சேருமே . 
அறந்தழைந்திட வந்த வேதத்தொழுங்கினை 

யடைந்தோர் பவஞ்செய் வரோ 
வாயிலுஞ்செய்த போதாசானுடன் சொல்லி 

யறிவிப்பதோ வறைந்தால் 
துறந்திருந்தவர்காதி லேற்பதோவேற்பினுஞ் 

சொல்லுமவ்வினை தீருமோ 
சூக்குமந்தனை யப்பமென்று கொண்டாலும் 

தொய்தத்தினிற் கூட்டுமோ 
மறந்தினஞ் செய்கின்ற பேர்கமதுயிர்போல் 

மன்னுயிரை யெண்ணுவீரோ 
வாயினாற்கழுமரத் தடைவறிந்தே னெனின் 

மலம்போய தீதமுறுமோ 
பிறந்திறந்திடு பிணத்தெய்வமோ தெய்வமாம் 

பேய்கொண்டநிர் மூடரே 
பிரியாரகத்தினிக் குரியார் மகத்துவப் 

பெரியோர் தமைச் சேருமே . 


(ங ) 


End : 


எங்கினும் வியாபியென்றங்கிலை யெனுமயக்கநாளும் 
பொங்கிய போக்குப் பாப்புப்புகல்வேதவிகற்பம்வாழி 
தங்கிய செங்கோல்வாழி தற்சிவசமயம்வாழி 
பங்கிலென்னாவிற்றங்கிப் பகர்குருபதங்கள் வாழி. 


( ஙச ) 


மாணாக்கன் எல்லப்பன் சொன்னது. 


பார்தங்குகீர்த்தி நிலையில்லாத லேர்ப்பாப்பு 

வேதத்தை மாறுபாஷை 
சொற்பாதிரிக் கித்தேய நற்றமிழ்படிக்க 

வறியாமல் பாப்பின் 
னேர்தங்கு வேதமேன் றோதினாற்றீமை 

யென்றெண்ணாமற்குலமிழந்தவ் 
வீனனுக்காட்பட்டு நம்பாமனம்பினோந் 
தேஞ்சுவாற் காயிதங்கீ 


THE TAMIL MANUSCRIPTS 


1803 


சீர்தங்கு மென்னைய னோங்குபொன்னம்பலச் 

சிவஞானி கருணாலயன் 
செய்விகற்பச் செய்யுண் முப்பத்து மூன்றையுஞ் 

தேர்ந்து சூட்சுமந்தெரிந்து 
போர் தங்கு பாழ்நெஞ்சடக்கி மாசற்றமெய்ப் 

பொருளையறிவாலறிந்து 
போக்கற்ற சமயத்தை நீக்கினால்வைகலும் 
புகழ்பெறுங் கதிசேர்வரே . 

( கரு ) 
( கு - பு ) - 

இச்சிறு நூல் , கிறிஸ்தவர் மதத்தில் வழங்கும் போப் வேதம் என்ற 
நூலுக்கு மாறாகச் சிவஞானிகருணாலயன் என்னும் ஹிந்து சமயத்துச் 
சைவமதம் பற்றியொழுகுவார் ஒருவர் அம்மதக் கொள்கைகள் முற்றும் 
தவறானவையென்று கண்டித்து இயற்றப்பெற்றதொரு நூலாகும் ; 
ஆரம்பத்து காப்பு , வணக்கம் அவையடக்கம் 

என்ற விச்செய்யுண் நீங்க 
லாக முப்பத்து மூன்று செய்யுட்களான் ஆகியது ; முதலில் “ காப்பனென்று 
சொலும் எசுவை ” என்ற பாடலும் , இறுதியிற் “ பார்தங்கு கீர்த்தி நிலை ” 
என்ற பாடலும் இந்நூலாசிரியரது மாணாக்கனார் எல்லப்பன் என்பவரால் 
இயற்றப்பெற்றவைகளாகும் ; மற்றுமிகுதியான பாடல்கள் எல்லாம் இந் 
நூலாசிரியராலே இயற்றப்பெற்றவைகளாகும் . இதுவும் அவைகளின் 
தலைப்பெயரான் உணரக்கிடக்கின்றது . இப்பிரதியில் மிகவும் பிழைகள் 
காணப்படுகின்றன . 


No. 2070. அகராதி நிகண்டு . 

AKARADI NIKANDU . 
Pages , 88. Lines , 8 on a page . 

Begins on fol . 1 of the MS. described under No. D. 1178 . 
Incomplete.. 

Same work as that described undir No. D 4 of the Descriptive 
Catalogue of the Tamil MSS Vol . 1 . 


. 


இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 4 - வது நம்பர் பிரதியில் வந்த 
நூலேயாகும் . இப்பிரதியில் இது முதல் இரண்டு தொகுதிகள் முழுவ 
தும் , மூன்றாவது தொகுதியாய்சகாரத்தில் தொடங்கும் பெயர்த்தொகு 
தியில் அரைகுறையாயும் இருக்கின்றது . நூலாசிரியர் இரேவண சித்தர் 
ஆவார் . பிழையுள் . 


No. 2071. அகராதி ( ஆங்கிலம் - தமிழ் ) . 

ENGLISH - TAMIL VOCABULARY . 
Substance , paper . Size , 134x8 inches . Pages, 640. Lines , 2600 = page 
Character, English and Tamil. Condition , good . Appearance , old . 
Complete in C Alphabet. 

This Vocabulary gives the Tamil equivalents for English gxpres 
sions . 

119A 


1804 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


9 


Beginning : 

A. முதலெழுத்து அகரம் the broad A எ . கபம் A or An the 
இவைகள் Articles . பெயரிடைச் சொற்கள் : உதாரணம் : - A house - 
ஒரு வீடு . A man - ஒரு மனிதன் . சில இடங்களில் A An இந்தச் சப்தங் 
களுக்கு ஒரு என்கிற அர்த்தம் இல்லாமல் போகிறது : அதாவது A 
house = வீடு, An elephant = யானை . Vowel (உயிரெழுத்து ) silent H 
ஒலியாத ஹகாரம் இவைகளுக்கு முன்னே வரப்பட்ட A என்கிற சொல் 
லுக்குப் பதிலாய் An என்கிற சொல்லு வருகிறது . அதாவது : An honoura 
ble man = ஒரு கனவான் , An offering = ஒரு தர்க்காஸ்து . A என்கிற பெய 
ரிடைச் சொல்லுக்குக் என்கிற அர்த்தம் வருகிறது . அதாவது : 
He has three hundred a year = அவனுக்கு வருஷத்துக்கு மூன்று நூறு 
கிடைக்கிறது . சில இடங்களில் இல் or மாய் என்கிற அர்த்தம் வரு 
கிறது . A thirst = தாகத்தில் , & sleep = நித்திரையில் . He is a thirst = 
அவனுக்குத் தாகமாயிருக்கிறது . A row = வரிசையாய் , all of those 
pillars are a row = அந்தத் தூண்கள் எல்லாம் வரிசையாயிருக்கின்றன . 
He came a foot yesterday = நேற்றவன் கால்நடையாய் வந்தான் . 
End : 

Cypress . ns = புங்கமரம் . தமால விருட்சம் : இது முக்கியமாய்ச் சுடு 
காட்டில் இருக்கப்பட்ட செடி . 

Cyprian . ns . தேவடியாள் 


( த - பு . ) 

இது ஆங்கில பாஷையில் உள்ள பதங்களுக்கு நேரான தமிழ்மொழி 
களை யெடுத்துணர்த்தி அப்பாஷையின் சொற்களுக்குப் பதஸாரமும் உணர்த் 
துவது இந்தப் பிரதியில் A. B. C. என்ற எழுத்துக்கள் வரையும் உள்ளது . 
இது 1841 - வது வருஷத்திலிருந்த C. P. Brown என்ற தொரையின் 
விருப்பத்தின்படி C. கிருஷ்ணமாசாரியரால் இயற்றப்பெற்றதென முதலி 
லுள்ள ஆங்கல மொழிகளான் அறியக்கிடக்கிறது . 


No. 2072. இலக்கண விளக்கம் பொருளதிகாரம் உரையுடன் . 
ILAKKAŅAVILAKKAM PORUĻADHIKARAM 

WITH COMMENTARY . . 
Substance , palm - leaf . Size , 154x1 ; inches . Pages , 400. Lines , 7-9 on a page . 

Character , Tamil . Condition , injured . Appearance , old . 
Incomplete. 
Begins - on fol . 1 - a . 

The other work herein is Vīraśõliyam with 
Commentary 201 - a . 

Same work as that described under No. 36 of the Descriptive 
Catalogue of Tamil MSS . , Vol. I. 


THE TAMIL MANUSCRIPTS 


1805 


( த . - 4 ) 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 36 - ம் நம்பர் பிரதியில் வந்துள் 
ளதேயாம் . இப்பிரதியில் இந்நூலின் மூன்றாம் அதிகாரமாகிய பொரு 
ளதிகாரத்தில் மூன்றாவது இயலான அணியியல் வரையிலுமேயுள்ள 
பகுதி உரையுடனிருக்கிறது . ஏடுகள் சிதைந்திருக்கின்றன எழுத்துப் 
பிழைகளும் உள . 


No. 2073. வீரசோழியம் உரையுடன் . 

VĪRAŚOLIYAM WITH COMMENTARY. 
Pages , 30. Lines 8 , on a page . 

Begins on fol. 201-3 of the Ms. Described under the Previous No. 
Inoomplete . 

Same work as that described under No. 91 of the Descriptive 
Catalogue of Tamil Mss ., Vol. I. 
( கு - பு . ) -- 

இந்நூல் டிஸ்கிருடிவ் காடலாக்கில் 91 -வது நம்பர் பிரதியில் வந்துள் 
ளதேயாகும் . இப்பிரதியில் இந்நூலின் சில சூத்திரங்களேயுள . அவை 
யாவன.- எழுத்ததிகாரித்தின் ( உஅ ) இருபத்தெட்டுப் பாடல்களும் ( காரி 
கைகளும் ) அடுத்ததாக அவையிற்றின் உரையும் , இரண்டாமதிகாரமாகிய 
சொல்லதிகாரத்தின் ( க ) பாடல்களும் ( காரிகைகளும் ) மாத்திரமேயுள்ளன . 
இவ்வொன்பது காரிகைகளுக்கும் உரைப்பாகமும் மிகுதியான பகுதி முற்ற 
வும் எழுதப்பெறவில்லை . ஏடுகள் ஒரு சிறிது சிதைந்திருக்கின்றன. பின் 
னர் இரண்டு ஏடுகளில் . இரண்டாம் வேற்றுமையில் ஒரு பெயரை இலக்கண 
த்தோடு முடித்துக்காட்டிய பகுதி அரைகுறையாய் உள்ளது . பிறகு மெய்ப் 
பாடு முப்பத்திரண்டும் எழுதப்பெற்ற மூன்று எடுகள் உள்ளன . பிற 
வெற்றேடுகள் . 


No. 2074. யாப்பருங்கலக்காரிகை மூலம் , 

YAPPARUÑGALAK KARIKAI TEXT . 
Pages , 12 , Lines , 8 on 

& page . 
Begins on fol . 8 - s of the Ms. described under No. 355 T. D. C. 
Vol.1.. 
Complete .. 

Same work as that described under No. 82 of the Desoriptive 
Catalogue of Tamil Mss . , Vol. 1 . 

இது டிஸ்கிருப்டிவ் காடலாக் 82- ம் நம்பரில் வந்துள்ளதேயாம் . இப் பிர 
தியில் முற்றும் உள்ளது . எடுகள் ஒரு சிறிது சிதைந்துள.. பிழையுள்ளன . 


1806 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 2075. யாப்பருங்கலக்காரிகை உடையுடன் 
YAPPARUNKALAKKARIKAI WITH COMMENTARY . 
Substance , Palm - leaf . Sile, 14 x 1 inches . 

Pages , 312. Lines , 6 on & page . Character , Tamil . Condition , slightly injured . 
Appearance ; old . 

Begins on fol . 1 - a 

The other works here in are :-Kalittaraippattiyal 155. a , Uva 
manasaigiraham 168 a , Veppapattiyal 1il a , Venpippattiyal with 
Commentary , 182-3 , D..pdiyalahkaram with commentary 204-3 . 

Complete.. 

Same work as that described under No. 81 of the Descriptive 
Catalogue of Tamil Mss . Vol . I. 
( கு - பு . ) - 
இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 8 - ம் நம்பர் 

காடலாக் 8 - ம் நம்பர் பிரதியில் வந்துள் 
ளதேயாகும் . இப்பிரதியில் இது உரையுடன் முற்றும் உள்ளது . எழுத்துப் 
பிழையுள் . 


No. 2076. கலித்துறைப்பாட்டியல் ( நவநீதப்பாட்டியல் ). 

KALITTURAIPPATTIYAL ( NAVANITAPPATTIYAL ). 
Pages , 26. Lines , son & page . 

Begins on fol. 155 - a of the Ms. described under previous No. 
Incomplete. 
Same work as that described under No. R. 433 of the Tamil 

Triennial Catalogue, Vol . IV . 
( கு - பு . ) -- 

இது மூவருடக் காடலாக் 433 - வது நம்பர் பிரதியில் வந்துள்ளதேயா 
கும் . இப்பிரதியில் இந்நூலின் பகுதிகள் மூன்றில் முதல் இரண்டு பகு 
திகளேயுள்ளன . இறுதிப்பாகம் மாத்திரம் இல்லை . இது- போழ்து இதன் 
முதற்பாகமாகிய பொருத்தவியன் மாத்திரம் 

அச்சிடப்பெற்றுள்ளது . 
ஆகவே மிகுதியான பகுதிகளை அச்சிடுவதற்கு , இது பெருந்துணையாகவிரு 
க்கும் . இந்நூல் , குணவீரபண்டிதர் இயற்றிய வெண்பாவான் அமைந்து 
ள்ள வெண்பாப் பாட்டியலே போன்று நவநீத நடன் என்பவராலியற்றப் 
பெற்று நூறு கலித்துறைகளான் அமைந்துள்ளது ; ஆதலின் இந்நூலுக்கு 
‘ நவநீதப்பட்டியல் என்றவோர் பெயரே யன்றிக் கலித்துரைப்பாட்டிய 
லி என்ற மற்றொரு பெயரும் உண்டெனத் தெரிகிறது . மற்றிதனை இப்பி 
ரதியின் தலைப் பெயரைக் கொண்டுந் தெளிந்துணர்க . 


No. 2077. வச்சணந்திமாலை (வெண்பாப்பாட்டியல் ) 

(VACCANANDIMALAI VENPAPPATTIYAL ). 
Pages , 22. Lines, 6 on a page . 

Begins on fol . 171 - a of the Ms. described under No. 2075 . 
Complete. 

Same as the text of the work described under No. 89 of the Des - 
oriptive Catalogue of Tamil Mss . 


THE TAMIL MANUSCRIPTS 


1807 


( கு - பு ) - 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 89 - ம் நம்பர் பிரதியில் வந்துள் 
ளதே . அப்பிரதியில் உரையுடன் உளது . இப்பிரதியில் மூலம் மரத்திரம் 
உள்ளது . எழுத்துப்பிழை மிகவும் காணப்படுகிறது . 


No. 2078. வச்சணந்தி மாலை உரையுடன் . 


VACCAŅANDIMĀLAI WITH COMMENTARY . 
Pages , 44. Lines , 6 on a page . 

Begins on fol. 182 - a of the Ms. described under No. 2075 . 
Complete in 42 stanzas only . 

Same work as that described under No. 89 of the Tamil Descript 
ive Catalogue, Vol. I. 
( கு - பு ) 


இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 89 - வது நம்பர் பிரதியில் வந் 
துள்ளதேயாம் . இப்பிரதியில் 42 - ம்செய்யுள் வரையிலான பகுதிக்கு 
மாத்திரம் உரையிருக்கிறது . எழுத்துப்பிழை மிகவுள்ளன . 


No. 2079. பாட்டியல் வசனம் ( செய்யுளிலக்கணம் ) 

( PATTIYAL VACANAM (SEYYULILAKKAN AM ) , 
Pages , 88 . 

Lines , 20 on a page . 
Begins on fol . 1-6 of the MS . described under No. 1239 . 
Complete. 

Same work as that described under No. 42 , Tamil descriptive catar 
logue , Voli . 
( கு - பு ) -- 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 42 - ம் நம்பரில் செய்யுளிலக்க 
ணம் என்ற பெயரான் வெளி வந்துள்ள நூலேயாம். இப்பிரதி ஷ நம் 
பர் பிரதியைப் பார்த்து எழுதி வைத்ததாகும் . யாப்பிலக்கணத்தை வசனத் 
தான் உணர்த்துவது . 


No , 2080. உவமான சங்கிரகிம் . 

UVAMANASANGRAHAM .. 
Pages , 6. Lines , 6 on a page , 

Complete.. 
Begins on fol. 168.a of the Ms. described under No. 2075 ante.. 

Same work as that , described under No. D41 Tamil Descriptive 
Catalogue, Vol . I. 


1808 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


| 


( கு - பு ) - 

இந் நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 41 - ம் நம்பர் பிரதியில் வந்துள் 
ளதே . இப்பிரதியில் இந்நூலின் பதினைந்து ( 15 ) செய்யுளும் இருக்கின்றன . 
எழுத்துப்பிழைகள் காணப்படுகின்றன . 


No. 2081. தண்டியலங்காரம் உரையுடன் . 

DANDI YALANKARAM WITH COMMENTARY . 
Pagos , 316. Lines, 6 on a page . 
Begins on fol . 204 - a of the MS . described under No. 2075 amte . 
Complete. 

Same work as that described under No. D 43 , Tamil Descriptive 
Catalogue , Vol. I. 
( கு - பு . ) 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 43 - ஆவது நம்பரில் வந்துள்ளதே . 
இப்பிரதியில் இந்நூல் உரையுடன் முற்றும் உள்ளது . இறுதியில் கடைச் 
சூத்திரத்தின் உரைப்பாகத்தில் சில தொடர்மொழிகண் மாத்திரம் எழு 
தப்பெறாமல் குறையாக விடப்பெற்றுள்ளன . அவற்றிற்காகச் சில வேடு 
கள் வெற்றேடுகளாய் உள்ளன . . இவ்வுரை பழையவுரையாகும் . பிழை 
யுள் . 


No. 2082. திருவள்ளுவர்க்குறள் தலை வரவு . 

TIRUVALLUVARKKURAL TALAI VARAVU . 
Pages, 10 . 

Lines , 7 on a page . 
Begins on fol . 88 - a of the MS . described under No. D. 355 . 
Incomplete. 

A table of the words at the beginning of every couplet of the 
Tirukkural of Tiruvalluvar . A sort of index . 
Beginning : 

கடவுள் வாழ்த்து , 
( 1 ) அகரமுதல வெழுத்தெல்லாம் , ( 2 ) கற்றதனாலாய பயன் , ( 3 ) மலர் 
மிசையேகினான் , ( 4 ) வேண்டுதல் , ( 5 ) இருள்சேரிரு , ( 6 ) பொறிவாயிலைந்த 
வித்தான் , ( 7 ) தனக்குவமை , ( 8 ) அறவாழி , ( 9 ) கோளிற் பொறி , ( 10 ) 
பிறவிப்பெருங்கடல் 


End : 

வினைத்திட்பம் . 
( 2 ) வீறெய்தி மாண்டார் , ( 3 ) எண்ணியவெண்ணி , (4 ) உருவுகண்டெள் 
ளாமை , (5 ) எனைத்திட்பமெய் , ( 6 ) துன்பமிகவரிணுஞ் வினைச்செயல்வகை. 


THE TAMIL MANUSCRIPTS . 


1809 


( கு - பு .) - 

இது திருவள்ளுவ நாயனார் இயற்றிய திருக்குறளினுக்கு அட்டவணை 
யாய்த் தலைவரவினையுணர்த்துவது . பொருட்பாலில் வினைத்திட் பம்வரை 
யிலான பகுதிக்குள்ளது . சிலவ திகாரங்களில் சிற்சில குறள்களுக்கு அடி 
வரவில்லை . 


No. 2083. நீதி வெண்பா உரையுடன் . 
NITI VEŅPA WITH COMMENTARY . 


Substance , palm - leaf . Size , 16 x 1 inches . Pages , 36 . 

Lines , 5 on a page . 
Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 
Complete in 83 Stanzas only . 

Same work as that described under No. 185 of the Tamil Descrip 
tive Catalogue Vol . I. 


(கு பு . 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 185 - வது நம்பர் பிரதியில் வந்துள் 
ளதே . இப்பிரதியில் இந்நூல் 83 - ஞ் செய்யுள் வரையிலுமே உள்ளது . 
மிகுதியான பாடல்களில்லை . ஏடுகள் மிகவும் முறிந்துள்ளன . பிழையுள . 


No. 2084. நீதி நூற்றிரட்டு . 

NĪTI NURRIRAȚIU . 
Pages , 20. Lines , 5 on a page . 
Begins on fol . 78 - a of the MS . described under No. 495 amte . 
Contains 44 stanzas only . 
A collection of didactic verses . 


Beginning : 

வேதியர் கருமம் யாவு நீங்கிய கருமமற்றைச் 
சாதியர் புரிவதாகித் தாழ்ந்தவர்க்குயர்ந்தோர் பின்சென் 
றூதியம் பெறுதற்குன்னியுடன் ப்டவணக்கஞ் செய்துஞ் 
சோதிட மேலோர் கேட்பச் சொல்பவர் கடையராகி . 

( க) 
.... 
தாழுமவர்க்கொலி வாரிதியுந்தன்னுள்ளமிழ்த்துமோர் நாவாயாற் 
போழுமவர்க்கு நன்மணியுஞ் செம்பொன்னு மளித்தவை புனை 

விழும் 
வாழுமவர்க்குளதுறவெங்கு மற்றையவர்க்கிலை மரபினும், 
ரேழுலகத்தையு மடுகிற்கு மெரிசிறிதாயினு மெண்ணாரால் . ( உ ) 


1810 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


சொற்றருஞ் சிதைக்கு மன்னர் சொன்னபடி சொன்னவரே தொலையாச் 

செல்வம் 
பெற்றருள் வரவைதிருத்திப் பேசினோர்க்கு முறைகேடு பிறக்கும் பித்தர்க் 
குற்றகுண நூலினுஞ் செவ்வொழுங்கன்றே யூன்புசிக்கு முழுவை 

முன்போய்க் 
கற்றறி நல்லற மோதிற் கடுங்கொலை மாபாவ மென்றுங் கருத்துறாதே . ( ச ) 
End : 

காய்த்தறு கண்ணராங் கயவர்கைமிகத் 
தீதுறு வாசகஞ் செப்பினா லெதிர் 
வாய்த் திறவாமையா மவுன மன்றிவே 
றேற்றை வெல்வதற்கியன்ற செய்கையே . 

( உ ) 
ஒழிவிலா துணரந்தண ருள்ளுவந்தோதும் 
பழைய வேத நூல் வசனமும் வாய்மையேபாரில் 
வழுவில் சோதிடமருத்து நூன் முன்னமே வகுத்து 
மொழியுமாறு பின்பவ்வகை பலித்திடுமுறையால் . 

( சக ) 
ஆயத்தக்கது வேதத்தினந்தமே யாயத்தால் 
ஓயத்தக்கது வேட்கையின் பெருக்கமே யொருவர்க் 
கேயத்தக்கது பரம்பான் கருணையே யென்றுந் 
தோயத்தக்க தானந்த வாரிதி யிது துணிவே . 

( சாச ) 
( கு - பு . ) -- 

இந்நூல் , பல்வேறு நீதி நூல்களிலிருந்து பல நியாய முணர்த்தும் 
பாடல்களாகப் பொறுக்கித்திரட்டிய தொரு சிறு நூலெனக் காணக்கிடக் 
கிறது . ( சச ) பாடல்கள் கொண்டிருக்கிறது . இப்பிரதியில் பிழைகள் உள . 
இடையே சில பாடல்களுக்கு மாத்திரம் * தாயுமானவர் பாடல் என்ற 
தலைப்பெயர்க்குறிப்புக் காணப்படுகிறது . மிகுதியானவைகட்த ஆகரம் 
இன்னதெனத் தெரிந்திற்றிலது . இறுதியில் ஒரேட்டில் பித்தச் சூட்டுக் 
காம் ஒரு நன்மருந்து 

அரைகுறையாக வசனத்தில் எழுதப் 
பெற்றுள்ளது . 


வகை 


No. 2085. சிஷ்டரந்தாதி . 

SISTARANTADI. 


Pages 6. Lines , 6, on a page. 
Begins on fol . 1 -a of the MS . described under No. D 1294 Vol . III . 
Complate .. 

Same work as that described under No. 251 ante . 
( கு - பு . ) 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காட்லாக்கில் 251 - ஆம் நம்பரில் வந்துள்ள 
நூலேயாகும் . இந்நூலின் ஐந்து செய்யுளும் ஒரோவொரு விடங்களில் 
சிறிது பாடபேதத்துடன் இருக்கின்றன . நிற்க , “ கரியுரி யாடைக்கடவுளுங் 


THE TAMIL MANUSCRIPTS 


1811 


கார் நிறவண்ணங்கொண்ட அரிபிரமாதி நின்நாதன் ” என்ற வொரு பாட . 
லும் உளது . அதுவும் இந்நூலைச் சார்ந்ததாயிருக்கலாமெனத் தோற்று 
கிறது . 


No. 2086. திருவானைக்காவல் உலா . 

TIRUVANAIKKAVAL ULA . 
Substance , palm - leaf . Size , 141x1 inches . Pages , 106. -Lines , 4 on a page . 

Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 
Complete. 

This is the original of the work described under No. 21 of the 
Triennial Catalogue of Tamil Mss . 
( கு -4 . ) -- 

இந்தப்பிரதியில் வந்த நூல் , மூவருடக் காடலாக்கு 21 - வது நம்பர் 
பிரதியில் வந்த நூலுக்கு மாதுருகையான நூலாகும் . இதன் ஏடுகள் மிக 
வுஞ் சிதலுற்று மிகவும் முறிந்திருக்கின்றன . எழுத்துப்பிழைகள் மிகவுள . 


No. 2087. திருவாமாத்தூர் கலம்பகம் . 

TIRUVĀMĀTTÜR KALAMBAKAM . 
Pages , 30. Lines , 5 on a page . 

Begins on fol . 39 - a of the MS . described under No. 1719 T. D. C. , 
Vol . II . 

Incompleta. 

A poem , in the Kalambakam style , in praise of God Siva in the 
sacred shrine at Tiruvāmāttūr , a place about five miles from Villu 
puram . The authors are the two brothers Irattaiyar by name, who 
were famous for their skill in composing poems of the Kalambakan 
type. They were the contemporaries , as stated in the Abhidhánacintá 
mani, of Kongarāyan , otherwise known as Atkoņdān of Tiruvakkai 
and Camparáyan of Káņci and were patronised by these rulers . 
Beginning : 

ஹரி : நன்றாக . குருவாழ்க . குருவே துணை . 

திருவாமாத்தூர் கலம்பகம் . 
மெய்யஞ்சுவாரி கரைபுரண்டாலும் வருகலியன் 
மெய்யஞ்சு வெள்ளி தெற்கடைந்தாலு மிமவான்பயின்ற 
அய்யஞ்சு மஞ்சு மிரண்டு பெற்றாள் பெற்றவாரணத்தின் 
கையஞ்சுநாலு புயமுமுண்டே யெம்மைக்காப்பதற்கே. 
பம்பை நெடு வீதிதனிற் பத்தர்பலருந்தொழுது 
கம்பமதவானை முக்கை களிற்றின் 
உம்பர்புவியோர் துயரந்தீர்த்தருளும் மாங்குபுக 
மாமாதைமால்துயரந் தீர்த்தானைவாழ்த்து . 


( 
க 
) 


( 
உ 
) 


1812 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


தொல்காப்பிய தேவர் சொற்றமிழ்ப் பாடலன்றி 
நல்காதிச் செவிக்கு நாமுரைப்ப தேறுமோ 
மல்காப்புனல் துங்கமா னீலக்கண் பிசைந்து 
பல்காற்பொரு மகற்குப் பாற்கடலொன்றீந்ததுவே , 

( ங ) 
போக்குப் பரிவுடன் நன்றாகிளட்டைப் புலவர்தந்த 
மாதைக்கலம்பகஞ் சொல்வாரைக் காக்கவருந் துணையால் 
நாதற்கு நாதர் அழகியநாதர் நட்பெற்ற 
வேதக்கணபதி பாதார விந்தங்கள் வேண்டினர்க்கே . 
தஞ்சமென்ற மார்கெஞ்சத் தானவரதனுண் மிஞ்ச 
அஞ்சவே யெவருநஞ்சை யுண்டவழகிய மாதைக்கு ? 
மஞ்சுசேர் பொழில் சூழ் பம்பைமால் துயரந் தீர்த்தான்றன்னைக் 
கஞ்சமாமலர் கொண்டேத்திக் கலம்பகஞ் செய்வோம்நாமே .. ( ரு ) 


( 
ச 
) 


End : 


சிவமயம் . 


கலித்துறை : 


வல்லிக்கிடந்தந்த மாமாதை நாயகர் வண்டின் கையில் 
கொல்லைப் பசுங்கொன்றைத் தாருகந்தாரில்லை கோலிவைத்த 
முல்லைப்பறவையுந் தேமாவையும் விட்டு மொய்குழலீர் 
அல்லிக்கடுக்கையை வைத்திலமே நம்மறிவின்மையே . ( ருசு ) 

விருத்தம் . 
வில்லிடுங்கொம்பு பல்லியங்கொம்பு 

விளையிடுங்குன்றில் வேடர்காள் 
சொல்லழிந்துங்கண் மன்னனைப்பின்பு 

சொன்னசம்பந்த மென்னடா 
வல்லிதன் பங்கன் மைபொருங்கண்டன் 

மாதையஞ்சம்பு மார்பிலே 
இலலில்வந்தன்றென்ற தொன்றன்றி 

யென்னசம்பந்த மில்லையே . 
( கு - பு . ) -- 

இந்நூல் சிவஸ்தலங்கள் பலவற்றில் நடுநாட்டின்கண் அமைந்துள்ள 
திரு ஆமாத்தூர் என்னும் திவ்விய ஸ்தலத்திலே கோயில் கொண்டிருக் 
கும் சிவபிரான் விஷயமானது தியாகும் . < கலம்பகம் என்ற பிரபந்த 
உகையைச்சார்ந்தது . * கலம்பகத்திற்கு இரட்டையர் என்று கலம்பகம் 
இயற்றுவதில் பெயர்பெற்றிருந்த இரட்டைப்புலவர்களான் இயற்றப்பெற்றது . 
இது மிகவுஞ் சிறந்த நூலாகும் ; இப்பிரதியில் இந்நூல் ஐம்பத்தைந்து 
பாடல்கள்வரையிலுமே யுள்ளது . மிகுதியான பகுதியில்லை . எழுத்துப் 
பிழை மிகப்பொதிந்து கிடக்கின்றன . எடுகளும் பல சிதலுற்றுச் சிதைந்திருக் 
கின்றன . ஷ ஊர் விழுப்புறத்துக் கருகாமையில் ஐந்தாறு மைல்களுக் 
கப்பால் உள்ளது . 


THE TAMIL MANUSCRIPTS .. 


1813 


No. 2088. திருவிளையாடற்போற்றிக் கலிவெண்பா. 
TIRUVILAIYADARPORRIKKALIVEŅPA 

Pages, 10. Linos, 9 on 8 page . 
Begins on fol. 118 - a of the Ms. described under No. D1157 . 
Complete . 

Same work as that desoribed under , No. 305 of the Descriptive 
Catalogue of Tamil Mss . , Vol. 1 . 
( கு -4. ) 

இந் நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக்கில் 305 - ஆவது நம்பர் பிரதியில் வந் 
துள்ளது . முற்றும் உளது . பிழைகளிருக்கின்றன . 64 , திருவிளையாடல் 
களும் சுருக்கமாகக் கூறப்பெற்றிருக்கின்றன. 


No. 2089. மீனாட்சியம்மை கலிவெண்பா. 

MINAKŞIYAMMAI KALIVENPÅ . 

Pages , 20. Lines ; 5 on a page . 
Begins on fol. 121 of the Ms. described under . No. 1074 . 
Complete . 

Same work as that described under No. 522 (f ) of 
Triennial Catalogue of Tamil Mss . , Vol . IV . 


the 


- 


இந்நூல் மூவருடக் காடலாக்கில் 522 (f ) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே 
யாம் . இப்பிரதியில் இந்நூல் முழுமையும் இருக்கிறது . இதன் ஏடுகள் பல 
சிதலுண்டு முறிந்து மிருக்கின்றன வாதலின் அவையிற்றி லடங்கிய பகுதி 
நீங்கலாக மிகுதியை ஒப்புநோக்கிக்கொள்ளுதற்கு இது மிகவும் உதவி புரியும் . 
பிழைகள் உள . நூலாரம்பத்திலும் இறுதியிலும் மீனாட்சியம்மை யக 
வல் என்று குறிக்கப்பெற்றது மிகவுந் தவறாகும் . 


( 


No. 2090. அஞ்ஞவதைப்பரணி . 

ANNAVADBAIPPARANI. 

Pages , 124. Lines , 8 on a page . 
Begins 

7 -a . 

of the MS . described under No , 
337 T. D. C. Vol ., I. 

Complete. 

Samo work as that described under No. 1421 of the Desorip . . 
tive Catalogue of Tamil Mss ., Vol. III . 


on fol. 


1814 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


T 


( கு - 4 . ) -- 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 1721 - ம் நம்பரில் வந்துள்ள நூலே 
யாகும் . இப்பிரதியில் இந்நூல் முற்றும் உள்ளது . பாணி யென்னும் பிர 
பந்த விலக்கணத்தை ஷை நம்பர் பிரதியின் குறிப்பு கொண்டும் பிறவாற்றா 
னுந் தெளிந்துணர்க . பெரிதும் எழுத்துப் பிழையுடன் உளது . ஏடுகள் 
தாம்பல செல்லரிப்புண்டும் முறிந்தும் உள . 


No , 2091. தக்கயாகப்பரணி . 

DAKKAYĀGAPPARAŅI. 


Pages, 85. Lines , 20 on a page . 
Begins on fol . 1 - a of the Ms. described under No. 220 ante . 


Complete .. 

Same work as that described under No. 321 of the Descriptive 
Catalogue of Tamil Mss ., Vol . I. 


This work has been printed with a Commentary by M. R. Ry . 
Mahamahopadhyaya U. V. Svaminathayyar Avl .. 


( கு - பு . ) 
இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 321 ம் நம்பரில் வந்துள்ளதே . 

மிகவும் பிழையுடன் காணப்படுகிறது . உரையுடன் அச்சிடப் 
பெற்றுள்ளது . 


No. 2092. சுந்தரர் வேடுபறி 

SUNDARARVÉDUPARI. 


Pages , 32. Lines , 4 on a page . 


Begins on fol. 50 - a of the Ms. described under No.D 495 . 
Complete. 

Same work as that described under No. 352 of the Descriptive 
Catalogue of Tamil Mss ., Vol. I. 


- 


( கு -பு. 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக்கு 352 - ம் நம்பர் பிரதியில் வந் 
துள்ளதேயாகும் . இறுதியில் சில அடிகள் தவிர்த்து மிகுதியான பகுதி 
முற்றும் இப்பிரதியில் உள்ளது . எழுத்துப் பிழைகள் இருக்கின்றன . 


THE TAMIL MANUSCRIPTS 


1815 


No. 2093. கம்பராமாயண சங்கோத்தர விருத்தி 

KAMBARĀMĀYAŅA ŠANKOTTARAVIRUTTI . 


Pages , 74. Lines , 20 on a page . 

Begins on fol . 47 - a of the MS . described under No. D. 1239 . 
Complete. 

Same work as that described under No. 524 of the Descriptive 
Catalogue of Tamil MSS . , Vol . II . Restored from the above number. 


( கு - பு ) 

இது டிஸ்கிருப்டிவ் காடலாக் 524 - ம் நம்பர் பிரதியில் வந்துள்ளதே 
யாம் . ஷ நம்பர் பிரதியைப் பார்த்து எழுதிவைத்ததாகும் . பிழையுளது . 


No. 2094. சித்திரகவி உரையுடன் 


CITTIRAKAVI WITH COMMENTARY . 


Pages , 48. Lines , 20 on a page . 

Begins on fol. 30 of the MS. described under No. 241 , T.D.C. , 
Vol.I. 


Same work as that described under No. 354 of the Descriptive 
Catalogue of Tamil MSS . Vol . I. 


( கு - பு ) 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 354 - ம் நம்பரில் வந்துள்ளதேயாகும் . 
அதில் உள்ளவரையில் இதிலும் உள்ளது . இப்பிரதி மிகவும் பிழைபட 
வெழுதப் பெற்றுள்ளது . இது ஷை நம்பர் பிரதியைப் பார்த்து எழுதி 
வைத்ததெனத் தோற்றுகிறது . 


No. 2095. சித்திரகவி உரையுடன் . 

CITTI RAKAVI WITH COMMENTARY . 
Pages , 2. Lines , 20 on & page . 

Begins on fol. 45 - a of the MS . described under No. 1239 ante . 

Incomplete . 
· Same work as the above. 


( கு - பு .) 

இந்தப் பகுதியிலுள்ள நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 354 ம் நம்பர் 
பிரதியில் உந்துள்ளதே . இதில் ஒரு சிறிது பாகமே யுள்ளது . மிக பிழைபட 
வெழுதப் பெற்றுள்ளது . 


1816 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 2096. அளகேசுவர ராஜன் கதை 

அல்லது 
(தமிழறியும் பெருமாள் கதை ) . 
AĻAKĒŚVARARĀJAN KATHAI 

OR 
TAMILARIYUMPERUMAL KATHAI . 
Substance , palm - leaf . Size , 131 : 1 inobes . Pages , 192. Lines , 5 on a page . 
Character , Tamil. Condition , much injured . Appearance , old . 

Complete . 

Same work as that described under No. D 377 of the Descriptivo 
Catalogue of Tamil Mss . 
End: 

சுகமாக வாழ்ந்திருந்து ஒளவையாரது அனுக்கிரகப்படிக்கும் சிவனுடைய 
பாதாரவிந்தஞ் சேரக்கடவீர்கள் . உங்கள் அரண்மனையேறப் போயிருந்து 
வாழக்கடவது என்று அனுப்பிக்க , இவர்கள் இரண்டுபேரும் நற்கீரதேவர் 
பாதத்திலே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி அனுப்புவித்துக்கொண்டு 
தங்கள் அரண்மணையேறப் போய் வாழ்ந்திருந்தார்கள் . பிற்பாடு நற்கீர 
தேவர்க்குச் சோழமகாராஜா ...... வரிசை பூஷணமுங் கட்டுவர்க்கமுங் 
கொடுத்துப் பச்சைப் பல்லக்குமிட்டு நமஸ்கரித்து நற்கீரதேவரை மதுரா 
புரிக்கும் அனுப்புவித்தான் . நற்கீரதேவரும் சோழராசன் கையில் அனுப்பு 
வித்துக்கொண்டும் விருதுபாடுவித்துக்கொண்டும் மதுரைக்கு வருகிறபோழ்து 
பாண்டிய ராசாவும் சங்கத்தாரும் எதிர்கொண்டு வந்து சந்தோஷப்பட்டு 
நற்கீரதேவரை யழைத்துக்கொண்டு போனார்கள் . நற்கீரதேவரும் உறை 
யூருக்குப்போய் 


( கு - பு .) 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 377 - வது நம்பரில் வந்துள்ளதே ; 
ஆயினும் இப்பிரதியில் இது வசனநடையில் சிறிது மாறுபாட்டுடன் காணப்படு 
கிறது . அதில் இல்லாத சில கதைப்பகுதியும் இதிற்காணப்படுகிறது 
முற்றுப்பெற்றது . 


No. 2097. குசல்வர் வாக்கியும் .. 

KUSALAVAR VAKKIYAM . 


Pages , 20 . 

Lines , 7 on & page . 
Begins on fol . 1 of the M.8 . described under No. 511 ante . 

Similar to the work described under No. 509 of the Desoriptive 
Catalogue of Tamil Mss ., Vol. II . 


THE TAMIL MANUSCRIPTS 


1817 


Beginning : 


குசலவர் வாக்கியம் . 


. 


சீக்கிரமாய் ஓமந்தனைத் துவக்கிச் செயலுற்றார் அக்கினியை இருவர் 
பெற்றழ கோமத்தட்டிற் சுமங்கிலியர் கொண்டுவந்து சோபனங்கள் பாட 
விக்கினங்கள் வாராமல் வேண்டி வரந்தொழுது விருப்பமுள்ள தேங்காயை 
யுடைத்தவரும் பணிந்தார் . அக்கினியைத் தீமூட்டி யடைந்த முனி தேவர் 
அபிராம செழுந்தி ரென்று 


. 


End : 


. 


மத்தளங்கள் பேரிகைகள் துந்துபிகள் முழங்கமற் ராமர் சீதையரை 
மணம் பொருந்தி வரும்போது மாபாவி கைகேசி மனதை மெத்த . 
த்து வனவாசம் போவா வென்று வாழ்த்தினது மறியோம் ஆட்சியான 
பந்தரிலே யரசுநிலை நிறுத்திக் காட்சியான பந்தலிலே காடைவிளக்கெரிய 
கற்பூர வாலத்தி யெடுக்க . 

மத்தோம் களிப்புடைய தசரத 
னார் கானாத காட்சி கலியாணி மகாதேவி கண்குளிரப்பாரும் . 


. 


. 


அந்திநோம் பந்தடிப்பா ளன்னவூஞ்சலாடுவாள் 
அனந்தலுந்திரு 

மழகுபெறச் சாற்றுவாள் 
எல்லை வீதியோடுவாள் கொன்றரத்தம் வாங்குவாள் 
இலங்கை சுட்ட ராமருக்கிளையவள் பார்வதி . 


( 
க 
) 


( அ ) 


கட்டிவிட்ட சேலையுங் கனகனத்தா ளோசையும் 
இட்டமார்க்கிசைந்திருக்க எட்டுபந்தடிப்பளே . 
பந்துக்காரியவளுரத்த தோழி மச்சினி 
யொருபந்தையிங்கேவைத் தொன்பதுபந்தடிப்பளே . 
பத்தில்லாத பத்தினி பழுதில்லாத பார்வதி 
பத்துவாய் மரத்தின் கீழே பத்து பந்தடிப்பளே . 

பந்துப்பா முற்றும் : 


( க ) 


( ய ) 


( கு.பு . ) 


இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 511 -ஆம் நம்பரில் வந்த சுக்கிரீவ 
விஜயம் என்ற நூலேபோல ஒருவகைக் கீர்த்தனை வகையைச் சார்ந்ததாகும் . 
இதில் நுவலப்படும் விஷயம் இராம சரிதையாம் . இறுதியில் பந்துப்பா 
வென்ற தலையங்கத்துடன் . பத்துப்பாடல்கள் உள்ளன . பிழைகள் மிகவுள. 
நடை சிறந்ததன்று . 

120 


1818 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 2098. திருநீலகண்டன் பள்ளு . 

TIRUNILAKANTHAN PAĻLU . 
Pages , 18. Lines , 5 OR & page . 

Begins on fol . 164-6 of the Ms. described under No. 1074 ante . 
Incomplete. 

A poem , in the Pallu style, embodying the story of Tiru Nilakan . 
thar , the Saiva saint . Every verse ends with the refrain , Palliyare. 
Beginning : 

திருநீலகண்டன் பள்ளு: 


தில்லைச் சிதம்பரந்தன்னி லொருநாள் 

திரு நட்டமாடுஞ் சிவனுடனே 
தேவி சிவகாமி நாயகியந்தத் 

திருநீல பத்தன்நெறி யுரைக்கச் 
சொல்லச் செவி தனிற் கேட்டரனாருஞ் 

சோதித்த வன்றனைச் சூதாக்கிச் 
சொன்னமொழி நிலையாம லெந்நாளுஞ் 

சுகத்தினில் வாழ்க நினைத்திடென்றார் 
கல்லைப்பிளந்து பெருநா ருரித்துக் 

கையாற் றிரித்துக் கயிறாக்கிக் 
காண்டிபந்தன்னைக் குதைப்பூட்டி நாளும் 

கருத்தய வானைப் பிரிக்குமதோ 
அல்லற் பணியு மழகாகப்பூண்ட 

வம்பலவாணர் மிகக்கடிந்து 
அன்னங்கள் கேட்க வுபாயங்கள் பண்ணி 

யறிய வென்றார் பள்ளியரே . 


க 


கங்கணச் சேர்வை விபூதிகோயிலுங் 

காலிற் சதங்கையும் மான்மழுவுங் 
காளகண்டத் திருமேனியுங் காவுங் 

காதினில் வெண்குழைக் குண்டலமும் 
தங்கப்பிரகாசமுந் திங்களுங் கங்கையுந் 

தாபித்த செஞ்சடையு மிதற்குந்தற்பரனான் 
சதாசிவ சங்கரர்தன் கபால 

சங்குஞ் சிகண்டிகையும் 
குங்குமவில்லை திருநுதர் பூச்சுடர் 

கூரிய சூலமும் மாத்திரையுங் 
கொஞ்சு நகைப்பு மஞ்சனகாப்புங் 

கூட வென்பும் புலித்தோல்களுஞ் 
செங்கதிரோனைத் திருவோட தாக்கிச் 

செம்பொ னிழற்பட்டு - மேறபோட்டுஞ் 
செவ்வந்தி மாலை யிருபுறமா .... 

சிவன் வடிவானார் பள்ளியரே . 


I 





( 
உ 
) 


THE TAMIL MANUSCRIPTS 


1819 


End : 


நம்புந் திருநீலபத்தனைச் சோதித்து 

நாளுநா மகிழ்ந்து மனங்களித்து 
நல்லவிளமையி னயினார் குளத்தினில் 

று மென்றார் 
கும்பிட்டிருவருங் கைதனைக் கோத்துக் 

கூசாம லோருடை தானுடுத்திக் 
கூத்தமென மிதிலேசத்து மில்லேயென்று 

குளத்தின் மூழ்கி யுரைத்திடென்றார் 
அம்பிட்ட நேர்விழியாள் சிவகாமி 

யாண்டவன் வந்து மொழிந்தாலும் 
அந்தப்படி மனமொவ்வாது நீங்கள் 

ஆயிரஞ் சொன்னாலு மாகாது 
செம்பொற் சிலம்பு கலகலன் வெள்ளைச் 

சேவின்மே லேறும் வடிவழகன்தில்லை 
சித்தம்பல வாணர் சிவபதஞ் 

சேர்ப்ப மென்றென்றார் பள்ளியரே . 
அந்தப்படியே யுமக்கு இருவருமாணை 


( 
க 
) 


( கு - பு . ) 


இந்நூல் ‘ பள்ளும் எனும் பிரபந்த வகையைச் சார்ந்ததாய் அறுபான் 
மும்மை நாயன்மார்களில் ஒருவராய் ‘ திருநீலகண்டர் என்பவரது திவ் 
விய சரித்திரத்தை உணர்த்துவது . இப்பிரதியில் ( க ) ஒன்பது பாடல்களே 
உளவாதலின் முற்றுப் பெறவில்லை . எழுத்துப் பிழைகளிருக்கின்றன . 
ஏடுகள் மிகவுஞ் சிதைவுற்று முறிந்திருக்கின்றன . இப்பிரபந்தத்தின் இலக் 
கணம் செவ்விதின் விளங்கவில்லையாயினும் ஒவ்வொரு செய்யுளின் ஈற் 
றில் பள்ளியரே என வந்திருக்கிறது . 


No. 2099. புரந்தரன் களவு மாலை . 
PURANDARAN KALAVU MĀLAI . 


Substance , palm - leaf . Size , 16x14 inches . Pages , 362. Lines , 6 on & page . 

Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 
Incomplete .. 
A ballad on the popular story of Purandarankalavu, 
By Pukalendippulavar . Printed . 

120AL 


1820 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


& Beginning :: 

ஆனைமுகப் பிள்ளையாரே யாறுமுகத்தோனே 
கானமயில் வேலவற்குங் கந்தருக்கு மூத்தோனே 
மானீன்ற வள்ளியர்க்கு மச்சினரேமுன்னடவாய் 
அப்பமெழு நூறும் அரியதிரந் தொண்ணூறும் 
செப்பமுடன் தேன்கரும்பு செவ்விளநீர்தேங்காயும் 
வாழைப்பழமும் மறுவில் பலாச்சுளையும் 
சீனிகண்டு சர்க்கரையும் செங்கரும்பும் வெண்கரும்பும் 
பேராற்பெரிய பெருங்கடவை வெல்லமுடன் 
ஆனதுவரை யவரைப் பயறுடனே 
காரணிகமானதொரு கற்பகமே முன்னடைவாய் 
காரணிகமானதொரு கற்பகமே நான்படைப்பேன் 
சேனாபதி தலைவா சிவனார்த் திருமகனே 
பஞ்சவர்கள் நற்கதையைப் பாரிலுள்ளோர் தான் மகிழ 


பேரான மைந்தன் பிரபலங்கள் தன்னுடையாள் 
புரந்தரனார் தன்கதைக்குப் புண்ணியரே முன்னடவாய் 


முத்தின்வள நாடு முடிகவிழ்ந்த பெண்பெருமாள் 
பிறவாமுடிகவிழ்த்த பெண்பெருமாள் நாயகியாள் 
வண்டார்குழலாளும்தன் மாளிகையிற் போயிருந்து 
சிங்காரமாகவே தேன்மொழியும் வீற்றிருந்தாள் 
வயிரக்கவரியிடுவவளை வாவென்ற ருகழைத்து 
நேற்று இரவில் நித்திரையில் நீர்கேளீர் காரிழையீர் ! 
சொப்பனங்கள் கண்டேன் துன்னுகுழலாளே 
இது நல்லதோ பொல்லாதோ நாயகியே கூறுமென்றாள் 
ஏதேது சொப்பனங்கள் எனக்கறியச் சொல்லுமென்றாள் 
பிறவாமுடி தரித்த பெண்பெருமாள் கூறுவாள் . 


End : 


துவேயமையுமையா யறியாதே யனுப்பினோம் . 
என்றுதான் அல்லியரும் எங்கிமுகம் வாடுகிறாள் 
வாருமென்று சொல்லி வரிசையுடன் வந்தார்கள் 
வந்தார்கள் எல்லோரும் மங்கை நல்லாள் வாசலிலே 
பூங்கொடியுந் தான்றானே போர்வழுதியைத் தழுவி 
ஆசனத்தின் மேலே யருகேயிருத்திவைத்து 
போனிரே தம்பியரே போனதென்ன சொல்லுமென்றால் 
போனேன் குறைவுமில்லை பொற்கொடியாளிப்பொழுது 
சல்லியனுமப்பொழுதே சதிராக வெதிர்வந்து 
கட்டித்தழுவிக் கட்டழகா வாருமென்று 
கூட்டியழைத்துப் போனார்கள் கொம்பனையே 


THE TAMIL MANUSCRIPTS .. - , 


1821 


போனேன் கொலுவிற்போய் அந்தமன்னரெல்லோரும் 
கடுந்திரளாய் நூற்றொருவர் தம்பியரும் 
கையனுந்தானிருந்தான் 

னுமாய் 
பதினெட்டு அக்குரோணி பாரிற் பெருமன்னரையும் 
சமுத்திரம் போலே சதிராகக் கொலுவிருந்தார் 
போனேனடிபணிந்தேன் பொற்கொலுவிலுள்ளோரை 
முன்னேவரிசை முறைமுறையாய்த் தானிறுத்தி 
ஆனவுலுப்பை யெல்லாம் அடைவாகத்தானிறுத்தி 
எருதுமேல் உலுப்பையெல்லாம் எதிராகத்தானிறுத்தி 


( கு - பு ) - 

இந்நூல் புகழேந்திப் புலவரான் இயற்றப்பட்டது ; இது அருச்சனன் 
மனைவிகள் பலரில் அல்லியரசாணி என்னும் தேவியின் புதல்வனாம் 
புரந்தரன்றான் தாய்மொழிக்கிணங்கித் தென்பாண்டி நாட்டிலிருந்து 
அத்தினாபுரி சேர்ந்து அங்குச் சிறையில் உறைகின்றாள் தன் பாரியாள் 
காந்தாரி யென்பவளைக் களவிற் புணர்ந்து கருவுண்டாக்கி வந்த கதையை 
விரிவாக உணர்த்துகின்றது . ஆகவே இதற்குப் புரந்தரன் களவுமாலை 
என்ற பெயரே தகுதியாம் பழைய காடலாக்கிலும் இவ்வேட்டுப்பிரதியின் 
இருபுறக் கட்டைகளிலும் அல்லியரசாணிமாலை , அல்லியரசாணியம்மானை 
என்ற பெயர்கள் தவறாகும் . பிழைகள் மிரவுள்ளன . 


No. 2100. தொண்டைமண்டல சதகம் . 

TONDAIMANDALA SATAKAM . 
Pages , 36. Lines , 20 on & page . 

Begins on fol . 45 - a of the MS . desoribed under No. 90 T. D. C., 
Vol. I. 

Complete . 

A centum of verses on the Tondaimandalam , as the country round 
Conjeeveram is called in Tamil Literature . 
Beginning : 

தொண்டைமண்டல சதகம் . 

தெய்வ வணக்கம் . 
கொண்டலை நிகர்க்கும் வேளான் குடியொடுதழீய தொண்டை 
மண்டல சதகந்தன்னை வளமையால் வகுப்பதற்கே 
புண் நுதலிரண்டு புயமிசை யிருந்திரண்டு 
குண்டல நிகரிரண்டு குமரரை வணக்கஞ் செய்வாம் . 

நூல் .. 
சீர்கொண்ட கச்சித்திருவேகம்பத்தான் செல்வ முக்கட் 
கார்கொண்ட மும்மதத்தைங் கரந்தாங்கிக் கடவிகடப் 
பேர்கொண்ட சக்கரப்பிள்ளையைத்தான் பெற்ற பேறதனால் 
வார்கொண்ட கீர்த்திபடைத்தன்றோ தொண்டைமண்டலமே . ( க ) 


. 


THE TAMIL MANUSCRIPTS 


1823 


சிறப்பைப்பற்றிக் கூறுகின்றது . இது , சந்தர்ப்பத்திற்கேற்பப் பல நூல்களி 
லிருந்து மேற்கோட்பாக்களுடன் அச்சிடப்பெற்றுள்ளது . அச்சிட்ட பிரதியிற் 
காணும் மேற்கோள்பாடல்களிற் சில பாடல்கள் காணப்பெறாததனோடு பல 
பாடல்கள் முன்னது பின்னதாகவுமிருக்கின்றன . இறுதியிற் றொண்டை 
நாட்டெல்லையைக் குறிக்கும் இரண்டொரு பாடல்களுமிருக்கின்றன. எழுத் 
துப் பிழையுள. 


(க ) 


No. 2101. நல்லாப்பிள்ளை பாரதம் உரையுடன் . 

NALLAPPILLAI BHĀRATAM WITH COMMENTARY. 
Substance, palm - leaf. Size , 18X14 inches . Pages , 1054. Lines , 7 on a page . 
Character , Tamil . Condition , much injured . Appearance, old . 
Incomplete .. 

The text in this work is the same as is found in MS. No. 239 of 
the Triennial Catalogue of the Tamil MSS . in this Library . This work 
contains a brief gloss also .. 
By Nallāppillai. 
Beginning : 

நல்லாப்பிள்ளை மகாபாரதம் . 
நீடாழி யுலகத்து மறைநா லொடைந்தென்று நிலைநிற்கவே 
வாடாத தவவாய்மை முனிராசன் மாபாரதஞ் சொன்னநாள் 
எடாகமாமேரு வெற்பாக வங்கூரெழுத்தாணி தன் 

கோடாக வெழுதும் பிரானைப் பணிந்தன்பு கூர்வாமரோ . 
( உ - ரை ) . 

என்றது , நெடிய கடல்சூழ்ந்த பூலோகத்திலே நாலு வேதங்க 
ளுடனே இது ஐந்தாம் வேதமென்று நிலை நிற்கும்படியாக வாடாத தவ 
மகிமையுள்ள பிரம ருஷிகளுக்கெல்லாம் இராசாவாகிய வேதவியாச மகா 
ரிஷியானவர் மகாபாரதம் வடமொழியினாலே சொல்லுகிற நாளையிலே 
கையேடாக ஆதிமகாமேருவைப் பிடித்துக்கொண்டு கூர்மை பொருந்திய 
எழுத்தாணியாகத் தம்முடைய ஒரு கொம்பைப் பிடித்துக்கொண்டு எழுதிய 
மகாகணபதியைத் தண்டம்பண்ணி இந்தப் பாரதகதையை அன்பாகச் 
சொல்லுகிறேன் விக்கினேசுவர மூர்த்தியைத் தோத்திரஞ்செய்து வணங்கு 
வாம் என்றவாறு : 

உலக மாக்கலுங் காக்கலு முண்மையால் 
இலக நீக்கலு மென்றுந் தவிர்கலார் 
சலச வாண்மலர்த் தாள்களெந் நெஞ்சினும் 

நிலவு சென்னியினும் நிலையாமரோ . 
( உ - ரை ) .- 

என்றது உலகங்களை உண்டுபண்ணி ( வையிற்றி ) [அதி ] லே சகல சீவாத் 
மாக்களையும் உண்டுபண்ணுகிற தொழிலும் , அந்தச் சகல - சீவராசிகளையும் 
இரட்சிக்கிற தொழிலும் , சகலலோகத்தையும் அதிலுள்ள சீவராசிகளையுஞ் 


( 
உ 
) 


1824 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


சங்காரஞ் செய்யுகிற தொழிலும் இந்த மூன்று தொழிலும் எத்தேச கால 
மும் செய்து நடத்திவரப்பட்ட கர்த்தாக்களாகிய பிரமன் , விட்டுணு , உருத்தி 
ரன் என்று சொல்லப்பட்ட மும்மூர்த்திகளுடைய சிவந்த தாமரை மலர் 
போன்றிருக்கும் பாதாரவிந்தங்களை 

பாதாரவிந்தங்களை அடியேனுடைய நெஞ்சிலேயுந்தி 
யானம் பண்ணிச் சிரசினாலேயுந் தண்டம் பண்ணிப் பிரார்த்தித்து இந்த 
மகாபாரத கதையைத் தமிழிலே சொல்லத் தொடங்கினேன் என்றவாறு . ( உ ) 


அவையடக்கம் : 

மண்ணிலாரண நிகரென வியாதனார்வகுத்த 
வெண்ணிலா நெடுங்காதையை யானறிந்தியம்பல் 
விண்ணிலாதவன் விளங்குநீ டெல்லையையூமன் 

கண்ணிலாதவன் காட்டலுங் காண்டலுங் கடுக்கும் 
( உ - ரை ) .-- என்பது பின்னையும் அவையடக்கஞ் சொல்லுகிறார் : 
பூலோகத்திலே வேதத்துக்குச் சமானமாக வேதவியாச மகாருஷி 
வகுத்துச் சொல்லிய எண்ணிக்கையில்லாத மகாபாரதமாகிய பெருங் 
கதையை அறிவில்லாத நரசன்மம் ( எடுத்த ) அடியேன் தூக்கிச் சொல்வது 
எத்தன்மையதெனில் : ஆகாயத்திலே உலாவப்பட்ட சூரியபகவானிருக்கிற 
நிதானமும் நாழிகை திட்டமும் ஊமையானவன் கண்ணில்லாதவனுக்குக் 
காட்டுகிறவத்தைப் பார்த்து நகைப்பது போலவும் , கண்ணில்லாதவன் 
ஊமையன் குளருகிற நிதானந் தெரியாமற் கலங்குகிறவற்றையும் பார்த் 
துச் சகலமானபேரும் நகைப்பது போலவும் அடியேன் இந்தக் கதையைத் 
தமிழிலே சொல்லத் துணிந்தேன் என்றவாறு . 


- 


சம்பவச் சருக்கம் இறுதி வேறு : 

எயில் நலம்புனை கோபுரமாபுரத் தெழுதுமாளிகைதோறும் 
வெயில் நிலாவுமிழ் கனகநீள்வீதியில் விலாசமுற்றிடுநாளிற் 
பயினன்மேல் வருகல்லெனச் செறிந்த மேய்ப்பவளன்மைந்தனு 

மொத்தாள் ] 
வயினதேயனைக் காத்திரவேயரை மன்னன்மைந்தருமொத்தார் . 

(யா ) 
( உ - ரை ) 
என்றது 

யாதவ குலத்தவர் எல்லாம் வந்து போனபிறகு , கோட்டை 
மதிலும் நலமாகச் செய்யப்பட்ட மாளிகை உப்பரிகை மேடைமேலும் சூரிய 
பிரகாசமும் , சந்திர பிரகாசமும் எரிக்கப்பட்ட யகலமான நீண்ட வீதிகளிலே 
சிறு தேர் உருட்டி விளையாடுகிற நாளையிலே ஒலியுடனே மேலே வரப்பட்ட 
பருவதம்போலே யிருக்கப் பட்ட சரீரம் படைத்த வாயு பகவானுடைய புத்தி 
ரன் வந்து , கருடபகவானுக்கு ஒக்குமென்று சொல்ல , ஒத்து வளர்ந்தான் . 
காற்றை இறையாகக் கொள்ளப்பட்ட பாம்புகளுக்குச் சமானஞ் சொல்லத் 
தக்கதாகத் திரதராஷ்டிர மகாராசன் புத்திரர்களும் ஒத்து வளர்ந்திருக் 
கிறார்கள் . என்றவாறு . 

( யகாள) 


THE TAMIL MANUSCRIPTS 


1825 


சம்பவச் சருக்கம் முற்றம் : ஆகச் சருக்கங்கள் உய -க்குச் 

செய்யுள் " தாருயா 

ஸ்ரீ கிருஷ்ணர் சகாயம் . 
பண்ட சோழநல்லூரிலிருக்கும் வாத்தியார் கோமான் ஆதிபருவம் சம்ப 
வச் சருக்கம் : பாயிரம் முதற்கொண்டு சம்பவச் சருக்கம் மட்டுக்கும் சருக்கம் 
( உய ) எழுதினது முற்றும் . 

ஸ்ரீராமஜெயம் . 
( கு - பு ) - 

இது மூவருடக் காடலாக்கில் 239 - வது நம்பரில் வந்துள்ளதே . அங்கு 
மூலமாத்திரம் உள்ளது . இப்பிரதியிலே ஆதி தொடங்கிச் சம்பவச் சருக்கம் 
வரையில் உள்ள பகுதி ஒரு பொழிப்புரையுடன் உள்ளது . உரையாசிரியர் 
இன்னாரென்று தெரியவில்லை. எடுகள் மிகவும் சிதைந்திருக்கின்றன . 


No. 2102. வில்லிபுத்தூரார் மகாபாரதம் கிருஷ்ணன்தூதுச் 

சருக்கம் உரையுடன் . 
VILLIPUTTŪRĀR MAHĀBHĀRATAM KIRUŞŅANDŪTUC 

CARUKKAM WITH COMMENTARY . 


8 


Substance , palm - leaf . Size , 16X14 inches . Pages , 403. Lines , 7 on 

page . Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 
Complete. 

The text found in this work is the same as that found in MS . 
No. 529 of the Descriptive Catalogue of Tamil MSS . in this Library but 
the brief gloss in this work is slightly different from that found in the 
other work . 
Beginning : 

கிருஷ்ணன் தூதுப் படலம் உரை . 
நீடாழியுலகத்தில் மறைநாலோடைந்து நிலை நிற்கவே 
வாடாததவவாய்மை தவறாதமுனிராசன் மகாபாரதஞ்சொன்ன 

நாள்] 
எடாகமகாமேரு வெற்பாக வெங் கூசெழுத்தாணிதன் 

கோடாகவெழுதும் பிரானைப்பணிந்தன்பு கூர்வாமரோ ( க ) 
( உ - ரை ).-- என்பது 

நெடிய கடல் சூழ்ந்த பூலோகத்திலே வேதம் நான்குடனே ஐந் 
தாம் வேதம் என்னப்படா நின்ற வேதவியாசரிஷி மகாபாரத கதையைச் 
சொன்ன நாளில் மகாமேருமலை 

யாகவும் , 
தம்முடைய வெள்ளிக்கொம்பே எழுத்தாணியாகவும் பிடித்து எழுதின 
விக்கினேசுவர மூர்த்தியின் பாத மலரைப் போற்றிச் செய்குவாம் என்ற 

(க ) 


1826 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


-- 


நூல் : 
பேர்படைத்த விசயனுடன் மும்மை நெடும்பிறவியினும் பிரியானாகிச் சீர் 
படைத்த கேண்மையினாற்றே ரூர்தற்கிசைந் தருளுஞ்செங்கண்மாலைப் , பார் 
படைத்த சுயோதனற்குப்படையெடேன மரிலெனப்பணித்த கோவைக்கார் 
படைத்த நிறத்தோனைக் கைதொழுவார் பிறவாழிக், கரைகண்டாரே . ( க ) 

உ - ரை : -- என்பது , பூலோகமெங்கும் சௌரியம் பராக்கிரமங்களிலும் 
வில்வித்தையிலும் கீர்த்தியிலும் பெயர்பெற்ற அர்ச்சுன மகாராசனுடனே 
மூன்று பிறப்பும் பிரியாதபடி இரண்யவதை நிமித்தமாகக் குறித்த தூணி 
லே நரசிங்கமூர்த்தியாக வெழுந்தருளிவந்தபோது * பிரஹ்லாதன் என் 
னும் பெயராக வந்ததும் , இராவணகும்பகர்ணன் நிமித்தமாக இராமாவ 
தாரமாக வந்தபோது இராவணன் தம்பி விபீஷணனாகவும் , பூமி பாரந்தீர்க்க 
ஸ்ரீகிருஷ்ணாவதாரமாக வந்தபொழுது அர்ச்சுனனாக வந்ததும் இப்படி 
மூன்று அவத்தாரத்துக்கும் பிரியாத தோழனாய்ப் பிரியாத காரணத்தி 
னாலே அர்ச்சுன ராஜனுக்குத் தேர்ப்பாகனாக எழுந்தருளிய ஸ்ரீகிருஷ்ண 
நாராயண சுவாமியைத் துர்யோதனன் வந்து தர்மரது கூட்டத்துடனே 
கூடி உயுத்தத்திற்கு வரப்படாது என்று வேண்டிக் கேட்டபோது அந்தப் 
பாரத முனையிலே தன்கையினால் ஆயுதம் எடுப்பதில்லையென்று உறுதி 
யாய்ச் சொன்ன நாராயணஸ்வாமியைக் கார்மேக வர்ணனைக் கைதொழுது 
பணிந்து போற்றி செய்தபெயர் பிறப் பென்னுங்கடலை நீந்தி கரைகண் 
டிருப்பார் என்றவாறு . 

( க ) 


செஞ்சொன்முனி சஞ்சயனுக்கியா முரைத்த கருமமுமுன் சென்ற 

காலை 
யஞ்செரன்முனி புரோகிதனுக் கவனிசைத்தமருமமு நீயறிதியன் 
றேநஞ்சுதனை மிகவருந்தி நன்மருந்து மந்திரமும் விரைந்து நாடா 
தெஞ்சினர் தங்களைப்போல் விருக்குமதோ யார்மனத்துமிருக்குஞ் 

சோதி . 
( உ - ரை ) : - என்பது , செவ்வையான சொல்லுப்போலே சஞ்சயமாமுனிக்கு 
நான் சொன்ன வசனமும் கிருஷ்ண நாராயணரே ! தேவரீர் திருவுளமே 
யறியுமே . விடத்தை வெகுவாய்ப் பட்சித்து அது தீர்தற்கு நன்மருந் 
தும் மந்திரமும் விசாரியாமல் விருதாவிலே சீவனைவிட்ட பெயர்போலே 
நாங்கள் போகாதபடிக்கு ஒரு புத்தி அடியேங்களுக்குப் போதிக்க வேண் 
டும் . சர்வ ஜீவதயாபரனான சுவாமி ! சர்வலோகத்தார் மனதிலுமிருந்து 
விளையாடுகிற சோதிமூர்த்தியே ! என்று சொல்லி பின்னையுஞ் சொல்லு 
கிறார் தர்ம புத்திர மகாராசன் என்றவாறு . 


End : 


தூது போயுரகத்துவசனோடுறுதி சொன்னது மறுத்தவன் சினந்து 
மோதுபோர் புரியத்துணிந்ததும் விதுரன்மூரிவில்லிறுத்ததுங் 

கங்குற் 
போதுபோர் வஞ்சமர் விளைத்துங் கண்ணன் புரந்தரற் கிசைந் 

ததும் பெற்ற 
மாதுபோய் வரங்கள் பெற்றவை யொழியமற்றெல்லாம் மைத் 
துனர்க்குறைத்தார் 

( உசுச ) 


1, 


THE TAMIL MANUSCRIPTS : 


1827 


எதிர் 


உ - ரை : - என்பது , நாராயணசுவாமி எழுந்தருளின பிரசங்கங் கேட்ட 
வுடனே தர்மபத்திராதியர்ராசக்கூட்டத்துடனே 

கொண்டுவந்து 
அனேக வணக்கமுஞ்செய்து உபப்லாவ்வியம் நகரமோறவழைத்துப் 
போய்த் தேவரீர் அஸ்தினாபுரத்துக் கெழுந்தருளித் துரியோதனனிடத்திற் 
போனதும் அவன் மறுத்துச் சொன்னதும் திருவுளம் அருளவேண்டும் 
என்று கேட்டவுடனே நாராயணசுவாமி யருளுகிறார் : - தாம் தூதுபோய் 
துரியோதனனுடனே தாயாதி பட்சமான பாதி நாடு கேட்டதும், அவன் 
மறுத்ததும் , உயுத்தஞ்செய்ய சம்மதித்ததும் , மறுபடி போய்க் குழி 
தோண்டுவித்து வஞ்சகமாய்ச் சிங்காதன்ஞ் சோடித்ததும் , மறுபடி தேவேந் 
திரனை வரவழைத்துக் கர்ணனிடத்திற் கவசகுண்டலங்களை வாங்கினதும் , 
குந்திதேவியம்மனை யனுப்பிக் கர்ணனிடத்தில் வரம் வாங்கச்சொன்னதும் , 
இன்னம் இன்னமும் நடந்த வர்த்தமான மெல்லாவற்றையும் விவரமாய்ப் 
பாண்டவர்களுக்கு அருளிச்செய்தா ரென்றவாறு . 

( ருஅ ) 

( உகாச ) 
மாதிரிமங்கலம் அய்யன் செட்டியார் அவர்கள் செல்வக் குமாரன் 
சுவாமிநாதன் சிரஞ்சீவியாயிருந்து சகல தனதான்ய சம்பத்துடனே எந்நா 
ளும் வாழ்ந்து கொண்டிருக்கவும் அவர்கள் கிளை கோத்திரத்துடனே சகல 
பாக்கியங்களுடனே சந்தான சௌபாக்கியத்துடனே தீர்க்காயுசுடனே நோவு 
நொடி யில்லாமல் ஸ்ரீரங்கநாதஸ்வாமி கிருபையினாலேயும் திருப்பதி வெங் 
கடாசலபதி கிருபையினாலேயும் ஸ்ரீகோபால கிருஷ்ணநாராயணசுவாமி 
கிருபையினாலேயும் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகன் கோடிசூர்ய 
பிரகாசன் கிருபையினாலேயும் தூதுப்படலம் படித்து எந்நாளும் சகல ஐசு 
வர்யவானாய் வாழ்ந்திருக்கவேண்டிய சுவாமிநாதன் தூதுப்படலம் படிதத 
தென்றவாறு . 
( கு - பு ) 

இந்நூல் , வில்லிபுத்தூரார் மகாபாரதத்து ஐந்தாம் பருவமாய் உத்தி 
யோக பருவத்தில் உள்ள “ கிருஷ்ணன் தூதுச் சருக்கம் ” என்ற பகுதியா 
கும் ; இப்பிரதியில் இச்சருக்கம் மாத்திரம் ஒரு பொழிப்புரையுடன் முற்றும் 
இருக்கிறது . இது டிஸ்கிருப்டிவ் , காடலாக் 529 ஆம் நம்பரில் வந்துள்ள 
பொழிப்புரையினும் வசன நடையில் ஒரு சிறுது வேறானது . இதன் ஏடு 
கள் மிகவுஞ் சிதைந்து முறிந்துமிருக்கின்றன . உரை நடையத்துணை நன்றா 
யில்லை . முதலில் இரண்டு ஏடுகள் மாறிக் கோக்கப்பட்டிருக்கின்றன. இறுதி 
யில் அப்பிரதியில் இல்லாத பாடல்கள் உரையுடன் எழுதப்பட்டுள்ளன . 


: 


No. 2103. வில்லிபுத்தூரார் பாரதம் ( ஆதிபர்வம் ) 

உரையுடன் . . 
VILLIPUTTŪRĀR BHARATAM ( ĀDIPARVAM ) 

WITH COMMENTARY . 
Substance , plam -leaf . Size , 15 x 14 inches . Pages ; 352 , Lines , 7 on a page , 

Character , Tamil . Condition, much injured . Appearance , old . 
Incomplete. 
Same work as that described under No.527 , T. D. C. , Vol . II . 


1828 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


( கு - பு .) - 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 527 ஆவது நம்பரில் வந்துள்ளதே . 
ஆயினும் அங்கு மூலமாத்திரம் உள்ளது . இங்கு இந்நூலின் ஆதிபர்வத் 
தில் ஆதிதொடங்கிச் சம்பவச்சுருக்கம் ( ளயக ) (111 ) ஆவது பாடல் வரையி 
லும் ஒரு பொழிப்புரையுடன் இருக்கிறது . வசனநடை சாதாரணமானது . 
எழுத்துப்பிழைகள் மிகவுள்ளன . ஏடுகள் மிகவுஞ் சிதைந்திருக்கின்றன . 


No. 2104. வில்லிபுத்தூரார் பாரதம் ( வீட்டுமபர்வம் ) 

பொழிப்புரையுடன் . 
VILLIPUTTŪRAR BHARATAM ( BHIŞMAPARVAM ) WITH 

COMMENTARY . 
ubstance , palm - leaf . Size , 154x14 inches . Pages , 416. Lines , 6. , on a page . 
Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 
Incomplete . 

Same work as that described under No. 527 T. D. C. , Vol . II . 
( கு - பு ) 

இது டிஸ்கிருப்டிவ் காடலாக் 527 ஆவது நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . 
இப்பிரதியில்வீட்டும் பர்வத்தில் ஐந்தாம் போர்ச்சருக்கம் ( அ ) எட்டாவது 
பாடல் தொடங்கித் துரோணபர்வத்தில் பதின்மூன்றாம் போர்ச்சருக்கம் ( சுய ) 
அறுபதாவது பாடல் வரையிலும் உள்ள பகுதி , ஒரு பொழிப்புரையுடன் 
உள்ளது . உரையாசிரியர் இன்னாரென விளங்கவில்லை . உரை நடையும் 
அத்துணை நன்றாயில்லை . எழுத்துப் பிழைகள் மலிந்திருக்கின்றன . இதன் 
ஏடுகள் படித்தற்கியலாதவண்ணம் அத்துணை சில முறிந்து சிதைந்திருக் 
கின்றன . முன்னும் பின்னும் சில ஏடுகள் அடியோடு முறிந்துளவாதலின் 
அவைகள் கணக்கிடப்பெறவில்லை . 


1 


No. 2105. ஸ்ரீ பாகவதச் செய்யுட்டிரட்டு . 

ŚRIBHAGAVATAC CEYYUTTIRATTU . 
Pages , 12. . Lines , on a page . 

. 
Begins on fol . 1-6 of the MS . described under No.355 , T. D. C. , 
Vol.I. 

Incomplete. 

A collection of some stanzas from :" Sribhagavatam ” by Ariyappa 
Pulavar in Tamil . 
Beginning : 
( க ) ( 1 ) தாமரைத் தவிசுறைதரு சதுர்மறைக்கிழவன் 

நேமியுயத்தலானை மிசமென நில நிகழ்த்தும் 
நாம முற்ற நல்வனத்திடை நவில்சவுனகரே 
யா முதற்றவர் சத்திர வேள்வியாற்றினரால் , 


( 
க 
) 


THE TAMIL MANUSCRIPTS 


1829 


( சு ) 


* 


( உ ) ( 2 ) உலகெலாந் ததைகல்வயிற்றொரு புடைகிடப்ப 

கலையரும்பிய கதிரிளமதி யெழில்கவற்றும் 
திலகவாணுதற் றேவகி திருவயிற்று தித்தோன் 

குலவுமாக்கதை கூறுவா யென்று கூறினரால் . 
( க ) ( 3 ) முத்தரானவர் பிரம மொன்றெனத்தனி மொழிவார் 

வித்தை சேர்தரு முனத்தினோர் விராட்டினைநயப்பார் 
சுத்தரானவர் பரமவான்மா வெனச் சொல்வார் 

பத்தியோர் பகவானெனவே நனிபகர்வார் . 
( ச ) ( 4) அந்தரத்துறை யமரரு மசுரருங்கடையும் 

மந்திரத்தினை மறுகு மவ்வாரிதி மருவிச் 
சுந்தரப் பெருங்கமடமாய் முதுகினிற்சுமந்தான் 
கந்தரத்தினிற் கவுத்துவங் கவினியகண்ணன் . 


(we ) 


( உக ) 


End : 


( • x ) ( 64 ) அயர் மகத்தினிலாசநீ படுத்திடு மறிகள் 

செயிர் தழைத்துக்கண்டீயுக வரவுபார்த்திருக்கும் 
பயில் விசும்பு செல்காலையில் வெருவரப்பாய்ந்து 
வயிற் பொழிந்திடு மிரும்பு செய் மருப்பினின்மாதோ . 


- ( கு - பு . ) -- 

இந்நூல் ஆரியப்பப்புலவர் இயற்றிய பாகவதத்தினின்றும் ஆங்காங் 
குப் பொறுக்கியெடுத்துத் திரட்டிவைத்த தொரு சிறு நூலாகும் . இவை அச் 
சிடப்பட்ட பிரதிக்குள் காணப்படுகின்றன . இங்கு ஈற்றிற்கொடுக்கப்பெற்ற 
செய்யுள் எண்கள் , அச்சிட்டபிரதியின் எண்களாகும் ; முதலிற் கொடுக்கப் 
பெற்றவை , இப்பிரதியின் தொடர்ச்சியெண் களாம் . 

ஏடுகள் சிறிது சிதைந்திருக்கின்றன . பிழைகள் உள . 


No. 2106. அஷ்டாதச புராணாதி விஷய 

விவரணக்குறிப்பு : 
AȘTĀDASA PURĀŅĀDI VIŞAYA VIVARANAKKUŘIPPU . 
Pages . 

47. Lines , 20 on a page . 
Begins on fol . 65-6 of the MS . described under No. D. 1180 . 
Complete .. 

Same work as that described under No. 535 of Tamil Descrip - 
tive Catalogue, Vol . II . 
( கு - பு .) - 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 535 ஆம் நம்பரில் வந்துள்ளதே . 
ஷை நம்பர் பிரதியைப்பார்த்து எழுதிவைத்ததெனத் தோன்றுகிறது . எழு 
த்துப் பிழைகள் மிகவும் உள . 


1830 


A DESCRIPTIVE CATALOGUE ON 


No. 2107. வாயுசங்கிதை . 

VAYUSANGITAI . 
Substance } palm - leaf . Size , 134x14 inohes . Pages , 293. Lines , 8 on a page . 

Character , Tamil . Condition , injured . Appearance , old . 
Incomplete. 

Same work as that described under No. 593- & of the Tamil 
Triennial Catalguoe, Vol . V. 
( கு - பு . ) -- 

இந்நூல் மூவருடக் காடலாக்கில் 535 -a நம்பர் பிரதியில் வந்துள்ள 
தேயாகும் . இப்பிரதியில் 29 ஆம் அத்யாயம் வரையிலுமே யிருக்கிறது . 
எழுத்துப்பிழைகளிருக்கின்றன . ஏடுகள் சிறிது சிதைந்திருக்கின்றன . 


No. 2108. காசிகண்டம் . 

KASIKHANDAM . 
Pages , 4. Lines , 5 on 8 page . 

Begins on fol . 162 - a of the MS , described under No. 802 , T.D.C. , 
Vol . II . 

Five stanzas only . 
Same work as that described under No. 565 , T. D. C. , Vol.ii. 


கு - 4. 

இது டிஸ்கிருப்டிவ் காடலாக் 565 ஆம் நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . 
ஐந்துபாடல்களேயுள . 


No. 2109. செவ்வந்திப் புராணப் பொருளடக்கம் . 

ŚEVVANDIP PURANAP PORULADAKKAM ... 
Pages , 68. Lines , 28 on & page . 

Begins on fol , -1 - a of the MS . described under No. D. 462 . 
Complete. 

Contains a summary of the contents of Sevvandip Puranam or the 
Puranam about Uraiyūr near Trichinopoly, and an account of certain 
Cola Kings . Purports to be written by Vēdanāyaka Vēdāgama Siromaņi, 
at the instance of Col. Mackenzie . 
Beginning :: 

செவ்வந்திப் புராணத்தின் பொருளடக்கம் 
முகவுரை : 

கனம் பொருந்திய கர்நெல் காலன் மெகென்விதுரையவர்கள் வேத 
நாயக வேதாகம சிரோமணியாருக்குக் கொடுத்த கட்டளைப்படியே ஒவ்வொரு 
தல புராணத்தின் ( பொருள் ) அடக்கத்தையும் , விசேடமாக அதிலிருக்கப் 
பட்ட ராசாக்களுடைய சரித்திரத்தையும் திட்டமாயெடுத்தெழுத வேண்டியது 
கிரமமானபடியினாலே செவ்வந்திப்புராணம் அல்லது திரிசிராமலைத் தல் 


THB TAMIL MANUSCRIPTS 


1831 


புராணத்தின் (உட்பொருளடக்கத்தையும் எடுத்து இவ்விடத்தில் எழுத 
வேண்டியது ஆயிற்று . 

பின்னையும் சோழன் ஆண்ட உறையூர் மண்மாரி பேய்ந்தழிந்து போயிற் 
றென்று பலபேர்கள் வாயினாலே சொல்லக் கேட்கிறதல்லாமல் இந்தப்புத்த 
கத்திலேயும் அதைக்குறித்து எழுதப்பட்டிருக்கிறபடியினாலே அதின் 
பசுமையை அதிக திட்டமாய் அறியும்படியாக இந்தப் புத்தகத்தை முற்றிலும் 
சோதித்துப் பிரதானமானவைகளைத் தெரிந்தெடுத்து இவ்விடத்தில் எழுத 
வேண்டியதாயிற்று . ( க ) முதலாவது : இந்தப்புத்தகத்திலே ஐந்து 
சோழர்கள் காணப்படுகிறார்கள் . அவர்கள் யார் என்றால் :-( 1 ) சனநாத 
சோழன் . (2 ) இராச சிரோமணி சோழன் . ( 3 ) சூரவாதித்த சோழன் , 
( 4 ) வன்பராந்தக சோழன் . ( 5 ) கரிகாற் சோழன் . முந்தின சனநாத 
சோழன் வடக்கேயிருந்து இராச்சியபாரம் செய்தானாம் . அவன் , உயிரோடி 
ருக்கிறபொழுதே தானே தன்மகளும் இராச சிரோமணி சோழனுக்குப் 
பட்டங்கட்டிப்போட்டுத் தவசுக்குப் போய்விட்டான் . இந்த இராசசிரோமணி 
சோழன் சிறிதுநாள் வடக்கேதானேயிருந்து இராச்சியபாரம் ; பண்ணிப் 
போட்டுத் தன் மகன் சூரவாதித்தனோடேகூடத் தனது சேனைகளையுங் கூட்டிக் 
கொண்டு இத்தேயத்திற்கு வந்து காவேரியாறோடியதலங்கள் எங்கும் இருக்கிற 
சுவாமிகளைத் தரிசனம்பண்ணித் திருப்பணிகள் கட்டினானாம் .. இவன் மகனா 
கிய சூரவாதித்தன் , உறையூர் பட்டணத்தைக்கட்டி அதிலே குடியிருந் 
தான் . அவன் முதல் ( சசு ) சோழர்மட்டு உறையூரிலே தர்ம நீதியோடே 
இருந்து இராச்சியபாரம் பண்ணினார்களாம் . இங்கே , நாலாமவனாகச் சொல் 
லப்பட்டவன் பராந்தக சோழன் ஐம்பதாந் தலைமுறையிலே யுண்டானவனும் 
இவன் செய்த குற்றத்தினாலே உறையூர் மண்மாறி பேய்ந்து அழிந்து 
போயிற்றாம் . 

ஐந்தாவதிற் சொல்லப்பட்டவன் பராந்தக 
சோழன் மகன் கரிகாற் சோழன் பட்டத்துக்கு வந்து ( மீட்டும் ) உறையூரைக் 
கட்டியாண்டான் என்று இவை முதலான செய்திகளெல்லாம் இந்தப் புத்த 
கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. 


செவ்வந்திப்புராணம் பொருளடக்கம் . 


செவ்வந்திப்புராணம் என்று சொல்லப்பட்டது திருச்சிராப்பள்ளிதலபுரா 
ணம் ஆம் : இதற்கு இப்பெயர்வந்தது என்னென்றால் : - செவ்வந்திப்பூ 
நிமித்தம் சோழன் ஆண்ட உறையூர் அழிந்துபோனபடியினாலும் , அத்தலத் 
துச்சுவாமிக்குச் செவ்வந்தீசுவரர் என்கிற பெயர் இருந்ததனாலும் இதற்குச் 
செவ்வந்திப்புராணம் என்கிற பெயர் ஆயிற்று . 


17 


. 


End .. 

யஉ தாயானவள் சருக்கம் : 
இதிலே காவேரிக்கு வடபாரிசுவத்திலே வித்துவான்களாலே புகழப்பட்ட 
தும் , 

காவிரிப்பூம்பட்டிணம் வொருபட்டிண 
மிருந்தது . - இதிலே எயிற்பகை நாயனார் எனப்பட்டவர் . 


என 


1832 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


C 


திரிசிராமலைக்குப் போய்ச் சேர்ந்தார்கள் . இப்படியிருக்கிற போது செட் 
டிப்பெண்ணானவள் புருஷன் உத்திரவின்படிக்குத் திரிசிராமலைநாதனைத் 
தினம் போய்ப் பூசை செய்து வருவாள் . 

செட்டிப்பெண் 
வயிற்றிலே கர்ப்பம் உண்டாயிற்று . இந்தச்செய்திக்குக் காவிரிப்பூம்பட்டினத் 
திலிருக்கும் தாய்க்கெழுதியனுப்பினார்கள் . அவளும் மகளுக்குத்தேவை 
யான சம்பாரங்கள் சேகரித்துக்கொண்டு வரும்போது காவேரியாற்றிலே 
வெள்ளம்வந்து பெருகினபடியினாலே வரக்கூடாமல் தடைப்பட்டிருந்தாள் . 
அந்த வேளையிலே பரமசிவனாகப்பட்டவர் அந்தத் தாயைப்போலே யுருவம் 
மாற்றிவந்து இந்தச்செட்டிபபெண்ணைத் தன் மகளென்று சொல்லிக்கட்டி 
முத்தமிட்டுக் கூடவே சிலநாளிருந்து பிள்ளைப்பேறும் பார்த்துக்கொண்டிருக் 
கிறபோது காவேரி தண்ணீர் வடிந்ததும் சுபாவமாய்ப் பெற்ற தாயானவள் 
பார்க்கவந்தாள் . இந்த விரண்டு கிழவிகளும் ஒருமுகம் போலிருந்தபடியினா 
லே எல்லாரும் அதிசயப்பட்டுக்கொண்டிருக்கிற போது சிவனாகவந்த கிழவி 
மறைந்துபோனார் . அப்போது எல்லாரும் ஒருமித்து இப்படிப்பிள்ளைப்பேறு 
பார்க்கவந்த சிவனைக்கொண்டாடினார்கள் என்றிவை முதலான செய்திகள் 
எல்லாம் இந்தப் பன்னிரண்டாஞ் சருக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன . 


முற்றும். 
( கு.பு . ) 

இந்நூல் செவ்வந்திப்புராணம் என்ற திருச்சினாப்பள்ளி (திரிசிராமலை ) 
த்தல புராணத்தில் உள்ளடங்கிய பொருள்கள் எல்லாவற்றையும் விரிவாக 
வெடுத்துணர்த்துவது : இது , மெகென்ஸி துறையவர்கள் கட்டளைப்படி 
• வேத நாயக வேதாகமசிரோமணி என்பவரால் இயற்றப்பட்டதென்று 
இதன் முகவுரையின் முதற்சொற்றொடர்களால் அறியக்கிடக்கிறது . இதில் 
பல்வேறு சோழவரசர்களுடைய சரித்திரங்களும் கூறப்பட்டுள்ளன . ஆகவே 
இது செவ்வந்திப்புராணத்தின் விடயத்தையாராய்கின்றார்க்குப் பெருந்துணை 
யாகவிருக்கும் . வசனநடையத்துணைச்சிறந்ததன்று . பிழைகள் மிகுந்துள் 
ளன . இன்னும் இவர் வேறு சில தல புராணங்களுக்கும் பொருளடக்கம் 
எழுதியிருப்பதாகவுந்தெரிகிறது . 


No. 2110. திருவிளையாடற் புராணச் செய்யுட்டிரட்டு . 

TIRUVILAIXADAR PURANAC CEEYYUTȚIRTTU . 
Pages , 30. Lines , 9 on a page . 

Begins on fol. 14 - a of the MS . described under No. D. 355 . 
Incomplete . 
Same work as that described under No. 605 . 

. 
A collection of some stanzas from " Tiruvilaiyādarpurāņam ” by 
Parañijõtimunivar. 
( கு.பு . ) 

இந்நூல் பரஞ்சோதிமுனிவர் இயற்றிய திருவிளையாடற்புராணத்திலிருந்து 
ஒவ்வொரு படலத்தினின்றும் மிகவருமையான இரண்டு மூன்று பாடல்களை 


THE TAMIL MANUSCRIPTS . 


1833 


யெடுத் ைஒருங்கு திரட்டிவைத்ததொரு சிறு நூலாகும் . பூர்ணமான 
பிரதி , டிஸ்கிருப்டிவ் காடலாக் 605 ஆம் நம்பரில் வந்துள்ளது . இதில் 
ஆதி தொடங்கிபன்றிக்குட்டிக்கு முலைகொடுத்த படலம் , வரையிலான பகுகி 
களில் உள்ள பாடல்கள் திரட்டிவைக்கப்பட்டுள்ளன . மிகுதிக்கில்லை . பிழை 
யுள் . 


No. 2111. சித்திரகூட மகத்துவம் . 

CITTIRAKUTA MAHATTUVAM . 
Pagos , 37. Lines , 11 on a page . 
Begins on fol . 1 - a of the MS . described under No. D. 404 . 
Complete. 
On the religious importance of Cittrakūtam , as Chidambaram is 
called by Srivaişņavas. 

By Tirumalaikavi (Sattadava caste . ) 
Beginning . 

சிதம்பர மகாத்மியம் : 
சிதம்பர மகத்துவமாவது : சித்திரகூட மகாத்மியத்தினுடைய கதை . 
சித்திரகூட பர்வதமாவது என்னவென்றால் சிற்சபை . சித்து - என்றால் 
ஞானம் . அம்பரம் என்றால் ஆகாசம் . சகலவேத சாத்திரங்களாலேயும் 
நிர்ணயிக்கப்பட்ட சபையிலே ஒருவனாலேயும் அறியப்படாத அம்பலவா 
நர்த்தன ஸ்தானத்துக்குப் பெயர் . சிற்சபை . தமிழில் சித்தம்பலம் : வை 
ஷ்ணவம் - சித்திரகூடம் . 

இப்படி வைஷ் 
ணவ மதத்தில் திருமலைகவி என்கிற சாத்தாதவன் தானே சுவயமாய்ச் 
சிறிது புராணாந்திர கதைகளை யனுசரித்து தன்னுடைய மதத்தினாலே 
உண்டாக்கின சித்திரகூடமகாத்மியத்தின் கதை . புராணார்த்தபிரகாரம் 
என்னவென்றால் பதினெட்டு புராணம் வேதசாஸ்திரம் முதலாகிய சாஸ் 
திரங்கள் சொல்லா நின்ற ஸ்ரீ வேத வியாசபகவான் தமக்கு முக்கிய சிஷ்ய 
னாகிய சைமினி மஹாமுனிக்கு அஷ்டாதச புராணத்தில் பவிஷ்யத் புரா 
ணத்தினுடைய கதையில் ஸ்ரீ சித்திரகூடத்தில் அகிலாண்டகோடி பிரம்மா 
ண்டநாயகனாகிய ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியுடைய மகிமையும் . 
End . 

இந்தப்படிக்கு இவ்வியாசர் சொன்ன புண்ய கதையை சைமினிமாமுனி 
வர் கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டு இந்த ஸ்தலத்திலேவந்து வெகுநாள் 
வாசம் பண்ணிக்கொண்டு கோவிந்தராஜ சுவாமியினுடைய தரிசனம் பண் 
ணிக்கொண்டு தவசுபண்ணினார் . இந்தப்படிக்குச் சித்திரகூட மகாத்மி 
யம் என்று அறியவேண்டியது . சித்திரகூடம் கோவிந்தராச ஸ்தலத்தார் 
எழுதிக்கொடுத்த அட்டவணைக்கு நகல் ரக்தாக்ஷிஹ ஆவணிமீ As . 
என்னவென்றால் பல்லவ மகாராஜா சுவாமிக்குச் சகல விபவங்களும் நடப் 
பிவித்துக்கொண்டு வந்தார்கள் . கிரிமிகண்ட சோழன் நாளிலே சிறிதுநாள் 
வரைக்கும் நடந்துகொண்டுவந்தது . அந்தக் கிரிமிகண்ட சோழன் எங்கள் வி 
ஷ்ணு ஸ்தலத்தைக் கிலம்பண்ணிப் போட்டான் . அதன் பின்னர் கோவிந்த 
ராஜசுவாமி கீழைத்திருப்பதியிலே போயிருந்தார் . அப்பால் சிறிது நாளைக்கு 

121 


1934 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


ப்பிறகு அச்சுதராயர் விசாரணைசெய்து சீழைத்திருப்பதியிலே யிருந்த கோ 
விந்தராஜ சுவாமியை எழுந்தருளப்பண்ணிக்கொண்டு வந்து 


* 


( கு - பு ) .- 

இந்நூல் , வைஷ்ணவ மதத்தைச்சார்ந்ததாய்ச் - சித்திரகூடம் என 
வழங்குஞ் சிதம்பரத்தின் மான்மியத்தை யுணர்த்துவது . திருமலைகவி 
யென்ற ஒரு சாத்தாதவரால இயற்றப்பெற்றதென நூலாரம்பத்தால் 
அறியக்கிடக்கிறது . முற்றும் உள்ளது . பிழையுளது . 


No. 2112. சித்திரகூட மாகாத்மியம் 

CITTIRAKUTA MAHATMIYAM . 
Pages , 30. Lines , 30 on & page . 
Begins on fol. 1 - a of the MS . described under No. D. 403 . 
Complete. 

Same work as the above . 
( கு- ) 

இந்நூல் முன்பிரதியில் வந்துள்ளதே . அதில் உள்ளவரையிலும் இதி 
லும் உள்ளது . எடுகள் பல சிதைந்திருப்பதோடு எழுத்துகள் படித்தற் 
கியலாவண்ணம் அத்துணை மாசுற்றிருக்கின்றன . பிழைகள் பலவுள்ளன . 
இடையிற் சில ஏடுகள் தலைகீழாகச் சேர்த்துவைக்கப்பட்டுள்ளன . 


No. 2113. சீரங்க மகத்துவம் . 

SIRANGAMAHATTUVAM . 
Pages, 106. Lines , 7 on a page . 

Begins on fol.1 of the MS . described under No. D. 1740 , T. D. C. , 
Vol . IV . 

Complete. 

Same work as that described under No. D.579 Tamil Descriptive 
Catalogue Vol. II . 
( கு - - ) .- 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 579 ஆவது நம்பரில் வந்துள்ள 
நூலேயாகும் . இப்பிரதியில் இந்நூலின் பதினோரு அத்தியாயங்களும் 

இது ஷை நம்பர் பிரதியினும் எழுத்து தெளிவாகவுள்ளது . அனேக 
வேடுகள் பெரிதுஞ் சிதைந்தும் முறிந்தும் இருக்கின்றன . எழுத்துப்பிழை 
யுள்ளது . 


உள . 


No. 2114. பத்மாசல மான்மியம் . 

PADMACALA MANMIYAM . 
Pages , 153. Lines , 21 on a page . 

Begins on fol. 1 of the MS . described under No. D. 454. T.D.C. ,, 
Vol . I. 

Incomplete.. 
On the religious importance 

ortance of Padmagiri in Amalakavanam , as 
stated in the Skāndapurāņam . 


THE TAMIL MANUSCRIPTS 


1835 


சகலமான் 


Beginning: 

கந்தபுராணத்தில் பத்மாசல மஹிமை . 
முதல் அத்தியாயம் . ஆமலகவன அத்தியாயம் . கந்தபுராணத்திற் 
பத்மாசல மகத்துவத்தில் கதாக்ரமம் ஆனது : பதரிகாரண்ய வாசிகளான 

இருடீசுவார்களும் சத்திர யாகம் பண்ணவேண்டுமென்று 
இச்சையுடைத்தாகிய பெயராய்ச் சிரேஷ்டமாகவிருக்கிற கோகர்ண க்ஷேத் 
ரத்தை நோக்கிச் சகல வித்தைகளையுமறிந்த மகர்ஷிகள் எல்லாரும் சிவஸ் 
தலங்களில் உத்தமமாயிருக்கப்பட்ட கோகர்ணஸ்தலத்திற்கு வருகிறபோது 
மத்தியிட மார்க்கங்களிலிருக்கப்பட்ட தீர்த்தங்களில் ஸ்நாநமுஞ் ( செய்து ) 
தரிசனமுஞ் செய்துகொண்டு கார்த்திகை திரயோதசி ஸோமவார தினத் 
தில் கோகர்ண க்ஷேத்திராதி பதியாயிருக்கப்பட்ட கோகர்ணேசுவரன் இருக் 
கப்பெற்ற ஸ்தலத்திலே வந்து சேர்ந்து பக்தியுடனேயும் வெகு விதங்களா 
யிருக்கிற புஷ்பங்களினாலேயும் சுவாமியைப் 

பூஜை செய்து வெகுவித 
தோத்திரங்கள் செய்து பிரதக்ஷிண நமஸ்காரங்கள் செய்து அந்தச் சந்நதி 
யில் மகாசந்தோஷத்தை யடைந்து அந்தச் சகலமான இருளீசுவரர்கள் 
எல்லோரும் கூட்டமாய் எகோபித்து இருந்து கொண்டு பூலோகத்தில் 
உள்ள சிவஸ்தலங்களுடைய மகிமையும் புண்ணிய தீர்த்தங்களுடைய 
மகிமையையும் திரும்பவும் விசேஷமாய் அறியவேண்டுமென்று இச்சை 
யுடைத்தாகிய அச் சௌநகாதி மகர்ஷிகள் ஒருத்தருக்கொத்தர் சொல்லிக் 
கொள்ளுகிறார்கள் . சகலமான தேசத்து மகிமைகளையும் வெகு - விசை 
கேட்டிருக்கிறோம் . இந்தப் பத்துமகிரீசுவரர் மஹிமை வெகுப் பிரபல 
மானது . மகா ரகசியமாகவும் சகலபாவங்களையும் போக்கடிக்கிறதாகவும் 
கேழ்க்கிற பேர்களுக்கும் வாசிக்கிற பேர்களுக்கும் சகல அபீஷ்டங்களையும் 
கொடுக்கிறதாகவும் இப்படியாயிருக்கிற இந்த மகிமையை ஒருநாளுங் கேட்ட 
தில்லை . இந்தப் புண்ணிய க்ஷேத்திரத்திலே பிரயத்தினமாய்க் கேட்கவேண் 
டும் என்று பிரஸ்தாபம் பண்ணிக்கொண்டிருக்கச் செய்தே நைமி சாரண் 
ணிய வாசியான வியாசரது சீஷரான சூத புராணிகர் வந்தார். அவர் 
வந்த மாத்திரத்திலே இருஷிகள் எல்லாரும் அவரைப் பூசைசெய்து 
க்ஷேமம் கேட்டார்கள் . 

இந்தக் கோகர்ண க்ஷேத்தி 
ரத்திலே இந்தக் கார்த்திகை ஸோமவார புண்ணிய தினத்திலே சுபகரமா 
யிருக்கிற பதுமகிரீசுவரர் மகிமையைச் சொல்லவேண்டும் ஐயா ! * 

என்று கேட்கிற இருஷிகளைப் பார்த்துச் சூத புராணிகர் சொல் 
லுகிறார் : இருஷிகளே ! தர்மவந்தர்களாயிருக்கிற நீங்கள் மநோஜ்ஞமா 
யிருக்கிற இந்தக் கதையைச் சாக்கிரதையாய் ஒரே மனதுடையவர்களாய்க் 
கேட்கத்தக்கினது . இந்தப் பூமண்டலத்திலே இந்த மஹிமையைச் சொல் 
லுகிறதற்கு யார்க்குச் சாமர்த்தியமுண்டு பூர்வம் அகத்திய மகர்ஷிக்குப் 
பிரம்ம தேவர் உபதேசம் பண்ணினபோது பத்மதீர்த்தத்தினுடைய உதக 
பானமும் பத்மகிரீசுவரனுடைய தர்சனமும் பஞ்சாக்ஷர மகா மந்திரத்தி 
னுடைய ஜபமும் அநேக சன்மத்திற் பண்ணிய புண்ணிய விசேஷத்தினாலே 
கிடைக்கத்தக்கினது என்றுபதேசித்தார் என்று சூதபுராணிகர் திருவுள்ளம் 
பற்றினார் . முதலாவது அத்தியாயம் முற்றும் . 


* 


* 


* 


* 


- 


1214 


1836 


DESCRIPTIVE CATALOGUE OF 


. 


LITU 


End : 
இதில் பதமாசல ஈசுவாருடைய ஒரு லீலையைச் சொல்லுகிறோம் சகல 

பரிகாரமாகிறது : பூர்வத்தில் செண்பகபுரியென்று ஒரு பட்டணம் 
உண்டு . இரண்டுபேர் 

அதிலே மகா சிவபக்தி 
யுடனே கூடி விபூதி உருத்திராக்ஷங்களை யதேஷ்ட்டமாய்த்தரித்துக்கொண்டு 
சர்வகாலமும் சிவநாமஸங் கீர்த்தனஞ் செய்துகொண்டு காஷாயமான 
வஸ்திரம் தரித்துக்கொண்டு சடாதாரிகளாய் நித்தியம் பிட்சாந்தங்களை 
புசித்துக்கொண்டு சிவவிரதங்களை யநுஷ்டித்துக்கொண்டும் இருக்கிறவர் 
கள் . இந்த இரண்டுபேரும் பத்ம க்ஷேத்திரத்துக்கு வந்து நித்தியம் 
பத்மலிங்க தரிசனஞ் செய்துக்கொண்டு அநேக விதமாயிருக்கிற புஷ்பங் 
களைக்கொண்டுவந்து சுவாமி பூஜார்த்தமாய்க் கொடுத்துக்கொண்டு இருக் 
கிறவர்கள் . அப்படிக்கொத்த "சுபாகு பாகு " என்கிற நாமதேயத்தை 
யுடைத்தான சிவபக்தர்களிரண்டுபேரும் கார்த்திகை பௌர்ணமி 
யன்றைய தினம் சுவாமிக்குப் பூஜா நிமித்தமாய் 

ஆகமொத்தம் 
அப்படிக்குக் குடலைகளில் புஷ்பங்கள் 


. 


கு - பு. 

இந்நூல் ஆமலகவனம் என்னும் புண்ணிய க்ஷேத்திரத்திலுள்ள 
‘ பதுமகிரி யென்ற மலையிற் கோயில் கொண்டெழுந்தருளியிருக்கும் பத் 
மாசலேசுவரது மான்மியத்தையும் அக் க்ஷேத்திரத்தில் முற்காலத்தில் 
நடந்தேரிய சிவபிரானுடைய சரித்திரங்களையும் இன்னும் பற்பல விஷயங் 
களையும் விளக்கிப்போருகிறது . இது ஸ்காந்த புராணத்தில் அடங்கியதொரு 
பகுதியெனக் காணக்கிடக்கிறது . இப்பிரதியில் இருபதாம் அத்தியாயம் 
வரையிலும் இருக்கிறது . அதுவும் இறுதியில் 

முற்றுப்பெறவில்லை . 
வசனநடை மிகவும் பிழைபாட்டுடன் காணப்படுகிறது . இது பிரமதேவரால் 
அகத்தியமா முனிவர்க்கு உபதேசிக்கப் பெற்றதாயும் அதைச் சூதமா ! 
முனிவர் நைமிசாரண்ணிய க்ஷேத்திரருஷீசுவார்களுக்குக் கூறுவதாகவு 
மமைந்துளது . 


No. 2115. பத்மாசல மான்மியம் . 

PADMĀCALA MĀNMIYAM . 
Pages , 67. Lines , 43 to 48 on & page . 

. 
Begins on fol 14 - a of the MS . described under No. D. 453 . 
Complete. 


Same work as the above . 


( ° • 4 . ) 

இந்நூல் முன்பிரதியில் வந்துள்ளதேயாகும் . இது முன்பிரதிக்கு 
மாதுருகையானதென்று தெரிகிறது . மிகவுஞ் சிதைந்தும் மாசுற்றும் 
படித்தற்கியலாவண்ணமுள்ளது . 


THÉ TAMİL MANUSCRIPTS 


1837 


No. 2116. கலியுக நடக்கை . 


KALIYUGANADAKKAI , 


Pages , 2. Lines , 6 on a page . 


Complete .. 
Begins on fol . 12 - a . of the Ms. described under D.N ) . 356 . 

Verses on the conduct of people in the Kali ( or fourth ) yuga . 
Beginning :: 

கலியுக நடக்கை . 
வாழ்க வாழ்க மனுநெறி வாழ்க 
வலியுடை கலியுகம்வந்து தோன்றில் 
நீணிலந்தன்னில் நேர்மைகண்டுரைப்பேன் 
கெய்வம் பொய்த்துத் தேவாலயஞ்சிறுத்து 
வேந்தன் செங்கோல் சாந்தற மறந்து 
மந்திரி சொல்லும் மறுத்துத்தவிர்த்தும் 
வேதமொளித்து வேதியரெல்லாம் 
தமிழேபடித்து வேளாழளர்க்கிரந்தந் 
தெலுங்கும்படித்துந் தெளிவுமிக்கவாய் 


* 


End : 


பணமே குலமாய்ப் பார்தனில் மிகுத்துச் 
சார்பே வழக்காய்ச் சாற்றியும்பின்னும் 
மேலோ ரெல்லாங் கீழோராயினார் 
கீழோ ரெல்லாங் கிளர் பெரியோராய் 
அடைக்கலப் பொருளைய பகரிப்பவருங் 
குருவுஞ் சீடனுங் கூடிச்சமானமாம் 


* 


பாட்டினை யிசைக்கும் பன்னுதமிழோர் 
அன்னமரிதா யவர்மனம்வாட்டவும் 
சன்னத மெய்யுஞ்சாத்திரம் பொய்யுமாய் 
உற்றகலியுகத்துறைந்திடும் பொருளென 
வெற்றி சேர்தர்மர் விளம்பினரிதுவே . 

ஓம் : -- கலியுகநடக்கை முற்றும் சுபமஸ்து . 
( கு - பு . ) 

இந்நூல் கலியுகத்திலே யுற்றமாந்தர் ஒழுக்க முரையை விளக்குவது . 
முற்றும்உள்ளது . எழுத்துப்பிழைகள் மிகவுள. இந்நூல் இரண்டுபக்கங் 
களில் அடங்கியுள்ளது . 


-- 


1838 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 2117. சாதி பேதக நூல் . 

JĀTI BHEDAKA NÜL . 


Substance , palm - leaf . Size , 12x1 inches . Pages , 114. Lines , 4-5 on & page . 

Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 
Complete. 

Same work as that described under No. 641 , Tamil Descriptive 
Catalogue Vol . II .. 


( கு - பு . ) 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 641. ஆவது நம்பர்பிரதியில் வந் 
துள்ளதேயாகும் . 

தேயாகும் . இப்பிரதியில் இந்நூல் முழுமையுமிருக்கிறது . பிழையு 
ளது . ருச ஆம் எடுமுதல் வசனத்தில் “ நான்குவர்ணத்தினின்றும் ( கயசு ) 
தொண்ணூற்றாறு சாதிபேதம் உண்டானமுறை . ” என்ற தலைப்பெய , 
ருடன் ஷ நூலில்வந்துள்ள விடயமே எழுதப்பெற்றுள்ளது . இறுதியில் 
‘ எழுதுகிறலக்ஷணம் என்று இரண்டு பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன எடு 
கள் நடுவில் சில இல்லாமலும் சிலமுறிந்தும் சிதலுற்றும் இருக்கின் 
றன . 


No. 2118. திருப்பாவை வியாக்கியானம் மூவாயிரப்படி . 

TIRUPPĀVAI VIYĀKKIYĀNAM MŪVAYIRAPPADI. 


- 


Pages, Lines 

7 on & page . 
Begins on fol . 101 - a of the MS . described under No. D. 675 . 
Complete . 

Same work as that described under No. R. 38 of the Tamil 
Triennial Catalogue, Vol. I. 


- 


- 


இந்த நூல் மூவருடக்காடலாக் 38 - வது நம்பர் பிரதியில் வந்துள்ளதே 
யாகும் . இப் பிரதியில் முற்றும் உள்ளது . ஏடுகளிற் பல முறிந்துஞ் 
சிதைந்தும் இருக்கின்றன . பிழையுள்ளன. 


No. 2119. திருப்பள்ளி யெழுச்சி வியாக்கியானம் . 

TIRUPPALLIYEĻUCCIVIYĀKKIYĀNAM . 
Pages, 14 . 

Lines , 7 on a page . 
Begins on fol. 94.a of the MS . described under No. D. 674. 
Incomplete. 

Same work as that described under No. R. 23- (b ) of the Tamil 
Triennial Catalogue Vol. I. 


THE TAMIL MANUSCRIPTS 


1839 


- 


- 


இந்நூல் மூவருடக் காடலாக்கில் 23 - b நம்பர்பிரதியில் வந்துள்ளதேயாம் . 
இப்பிரதியில் இறுதியில் ஒரு சிறிது பகுதி நீங்கலாக முற்றும் உள்ளது . 
ஏடுகள் மிகவுஞ் சிதைத்திருக்கின்றன . எழுத்துப் பிழையுளது . 


No. 2120. திருக்குறுந்தாண்டகம் . 

TIRUKKUĶUNTĀŅDAKAM . 
Pages, 4. Lines , 7 on a page . 

Begins on f , l . 102 - a of the MS . described under No. D. 771 , T.D.C. , 
Vol II . 

Complete.. 
Same work as that described under No. 682 of the Tamil Descriptive 
Catalogue, Vol. II . 
( கு - பு ) - 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 682 - வது நம்பர் பிரதியில் வந்துள் 
ள நூலேயாம் . இப்பிரதியில் முற்றும் உள்ளது . எழுத்துப் பிழையுள . 


No. 2121. திருநெடுந்தாண்டகம் . 

TIRUNEDUNTĀŅDAKAM . 
Pages , 10. Lines , 7 on a page . 

Begins on fol. 104 - a of the MS . described under No. 771 , T.D.C. 
Vol. II . 

Complete. 

Same work as that described under No. 687 of the Tamil Descrip 
tive Catalogue Vol . II . 


(கு - பு ) . 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 687 - ம் நம்பரில் வந்துள்ளதே 
யாகும் . இப் பிரதியில் இந்நூல் முற்றும் உள்ளது . பிழையுள . 


No. 2122. உபதேச ரத்நமாலை . 

UPADESA RATNAMALAI . 


Substance palm 

leaf . Size . 11-14 inches . Pages , 28. Lines 4 on a page 
Character , Telugu . Condition , much injured . Appearance old . 

Begins on f ) L 1 - a . The other works herein are Yatirajavim . 
Sativyakhyana in Telugu . 160. Upadesanirupanamu in Telugu 18-0 . 


1840 


À DESCRIPTİVE CATALOGUE OF 


. • Incomplete. 

Same work as that described under . No. 10 - க 
Triennial Catalogue, Vol . I. 


of the Tamil 


கு -பு. 

இந்நூல் மூவருடக் காடலாக்கில் 10- ( a ) நம்பரில் வந்துள்ள நூலே 
யாகும் . இறுதியில் மூன்று செய்யுட்கள் காணப்பெறவில்லை . நூல் 
முடிந்த பின்னர் 15 -ம் எட்டில் யதிராஜவிம்சதியின் ஸ்லோகங்களுக்கு 
அர்த்தமும் , 18 ம் எட்டில் உபதேச நிருபணம் என்ற நூல் தெலுங்கு 

நடையிலும் எழுதப்பட்டிருக்கின்றன. எடுகள் மிகவுஞ் சிதைந் 
திருக்கின்றன. 


வசன 


No. 2123. திருவாய்மொழிஸ்வாபதேச நிர்வாஹம் . 

TIRUVAYMOĻISVĀPADEŠANIRVĀHAM . 


Pages , 5. Lines , 11 on a page . Much injured . 
Begins on fol, 28 a of the MS . described under D No. 2124 . 


Complete.. 

An exposition of the “ inner meaning " of the Tiruvāymoli of Śri 
Nammalvar . 

By Srinivasiryavaya. 


Beginning : 


. 


ஸ்ரீ நிவாவலம்பாவெ ந 88 . 
திருவாய்மொழியில் ஓாவ ெநிவாஹ வரகாா : ஜாடிெெபச 
யில் தம்பேச்சு . வெடிெெபயில் பெண்பேச்சு . தோழி 
வடெெகயாகையாலே எம்பெருமானோடு 
தோழி என்கிறது . பெண்நாயகவிஷயத்தில் கவராவணரத்தாலே 
அவன் இருந்தவிடத்தேறப்போகப் பதற அவன் வரவு பார்த்திருக்கை 
யொழிய இது குலமாயாதைக்குப் போராது என்று தாயாரானவள் 

பொவாய விபெஷ 3 - வெக 
லிஜொவாயவபகோணம் பெற்றபேர்க்கு வில 8 ஹெகலாவத்தாலே 
வராவ , கரை கவேராஜி பற்றாமல் முறுகினவளவில் இது வரவா 
க யை ாெெஉக்கு 
விஷயீகரிக்கக் கண்டிருக்கவேண்டும் என்ற தின் துடிப்பை யடக்குசிற 
உவாயாகவெஸாயத்தைத் தாய் என்று சொல்லுகிறது . தலைமகள் 
இயற்கையிலே புணர்ந்து நாயகன் வைலக்ஷண்யத்த 

கிட்டியல்லது தரியேன் பதட்டத்தையுடையா 


. 


ளே வந்து 


2 


. 


. 


THE TAMIL MANUSCRIPIS . 


1841 


. 


வராவரையைமகள் 


. 


எம்பெருமான் வைலக்ஷண்யத்தை யநுஸந்தித்து கடி நவ வில் 
வாக்ஷதையாலே கடிவாதயா வவலாயத்தை . 
தபடியான 

என்கிறது . 
ஆகையால் வவநஜா நம் தோழி உவாய்கால் வஸாயம்தாய் , 
வராவரரைமகள் . தோழிப் பேச்சான . 

கலந்து பிரிந்த பிராட்டி மோஹங்கதையாகத் தாய்மார் 
கலங்கிக் கட்டுவிச்சி பரிஹாரத்திலே யிழிய உறவுயிர்த்தோழியத்தை விலக் 
கினடாரசுரமாதையாலே வராவ )வரையின் 


. 


End : 


. 


. 


. 


. 


ஸம்ஸாரிகளைப் போலே பழயபடியே பரீரெ 
நிராயங்களைக்கொண்டு உண்டுடுத்துத் திரியப்பண்ணவேண்டுமென்றபடி 
யாழ்தென்றல் 

அடிசல் சாந்தமாவன - லொ 
கையாவது 

விஷயங்களாகக் 
கொண்டு க ங்களாய்க்கொண்டு தோற்றுகை. ஸடிகரான 
பெரியோர்களைப் பக்ஷிகள் என்கிறது.வக்ஷ 

தமக்கு ஷா 8 ) நிவரதி பிறந்தபடியைக் கன்டபரிவர் ஈடுப 
ட்டுச் சொன்னபடி . உண்ணுஞ் சோற்றிலே எம்பெருமான் தானே தமக்கு 
யாாக வொஷக லொம் ) ங்கள் . 

த்தைப் 
பரிவர்முகத்தாலே பிரகாசிப்பித்தபடி . இன்னுயிர்ச் சேவலில் எம்பெ 
ருமான் வகீய காண கண ங்களை மறக்க வொண்ணாதபடி ஜாாக 
ங்களைக் கொண்டு ஸ்மரிப்பிக்கிறபிரகாரஞ்சொல்லிற்று 

த்திலே . . எம்பெருமானை யநுபவிக்கப் பெறாத 
ஸம்ஸாரத்தில் இருக்கும் இருப்பு மிகவும் அஸஹ்யம் என்கிறது . வேய்மரு 
தோளிணையிலே எம்பெருமானை யநுபவியா நிற்கச்செய்தே கஜாக ஜெஹ 
த்தாலே அதியங்கை பண்ணினபடி . இப்படி 
எம்பெருமானை ஆழ்வார் அநுபவித்தபடியை யநுஸந்திப்பது . 
Colophon ;; 
ஸ்ரீகஜ நல மரபுராரேவாலவயெ 

விசாவிக 8 நவ . ,) ராக்ஷயாக , utes | 
UOP நிவ தி வாவஜெயவரகாரம் 
வவிவகவி PJ ° ( களபலிக 

- || 
ஸ்ரீ நிவாவம மாவெக38 . 


. 


ஆழ்வார் திருவடிகளே சரணம் : 
ணம் ; 


எம்பெருமானார் திருவடிகளே சா 


1842 


A DESCRIPTİVE CATALOGUE OF 


- ( கு - பு . ) 

- 
இச்சிறு நூல் ஸ்ரீவைஷ்ணவமாதத்து நம்மாழ்வார் இயற்றியருளிய திரு 
வாய் மொழியின் ( ஸ்வாபதேசப் பொருளை ) உள்ளுறைப் பொருளை நன்கு 
விளக்குவது. நடை நன்றாயிருப்பினும் எழுத்துப் பிழைகள் மிகுந்துள்ளன . 
ஏடுகள் படித்தற்கியலாதவண்ணம் மிகக்கிழிந்து முறிந்துமிருக்கின்றன . 
‘ ஸ்ரீ நிவாசர் என்றும் ஒரு வைஷ்ணவர் இயற்றியதாகமாத்திரம் இறுதி 
ஸ்லோகத்தான் அறியக்கிடக்கிறது . 


No. 2124. முனிவாஹன போகம் . 

MUNIVĀHANA BHÕGAM , 
Substance , Palm - leaf . Size, 16x14 inches . Pages , 28. Lines , 11 on & page . Cha 

racter , Tamil and Grantha . Condition , much injured . Appearance , old . 
Begins on fol . 14 -a . The other works herein are Munivahanabhogam 
la . Tiruvāym , lisvăpadēšanirvāham 28 - a . 

Complete.. 

A comm :ntary on the Amalanadip Piran of Tiruppáņālvår by Sri 
Vēnkatanātha, also known as Sri Vēdānta Dēsika . 


7 


Beginning : 

முநிவாஹநபோகம் : 
ராஜாஜஉயாவாக ஜாநெவொாமம் ஷண e | 
ஸ்ரீ , நாயாய வநெவெசாகவெலிகம் || 
வரண கி . வெடவ ) வடியொவி -4 f8U 
யுகயொய நெராகி ஹவராநாாவலாய ந 8 || 
வாவிவா (வ.கிலகா ( விராககொஷாயவொடெயாகவி 8 
ஜக - டிவிஜொகக 3 திக 8 - நீவாஹவதிவ 83rs || 
காண்பளவு ழுரைப்பனவு மற்றொன்றின்றிக் 

கண்ணனையே கண்டுரைத்த கடியகாதல் 
பாண்பெருமாள் அருள்செய்த பாடல்பத்தும் 

பழமறையின் பொருளென்று பரவுகின்றோம் 
வீண்பெரிய விரிதிரைநீர் வையத்துள்ளே 

வேதாந்த வாரியனென்றியம்ப நின்றோம் 
நாம் பெரியோமல்லோம் நன்றுந்தீதும் 
நமக்குரைப்பா ருளரென்று நாடுவோமே . 

( க ) 
காரண விமேஷம் ஏதென்று அறுதியிட அரிதாயிருப்பதொரு பகவத் 
கடாக்ஷத்தாலே கய ஐ.மான வாகக வா 8 ஹீக வாவோ 
ஷாய விவேகத்தையுடையராய் கநாதிகாடு வரவரதங்களான 
க்ஷரவாஷாடிராமாஷிகளையும் 

க்ஷவாஷஜொ 


THE TAMIL MANUSCRIPTS 


1843 


ராதிகளையும் 


க்ஷராஷாவூரதிகளையும் தப்பின தம் 
முடைய காரணக-யமும் இப்போது வராவமான வக விஷயத்திலே 
சுநக ) வரயொஜ.நாகலூதியை யுடைத்தானபடியைக்கண்டு 
வலதுஷரான 

திருப்பாணாழ்வார் பின்பு பரமபதத்திலே பெறும் 
பேற்றை இங்கேயே பெரிய பெருமாள் திருவருளாலே பெற்று இப்பேற்றை 
அனுபவிக்கத்தொடங்கி * அமலனாதிபிரான் முதலான பத்துப் பாட்டுக 
ளாலே சுநலுவ வரிவாஹமாக அருளிச் செய்கிறார் ; - இப்பிரபந்தம் 
சுதி விஜா , சுகி வாவ . சு நயித காயிகராக ஊாவவொ 
யாய -50 வயாஜ.நகக விர ஹதெ UTO -கவெரஷண 
உ.பொவமெ UTO வாகை நிரலநO என்றாற்போலே மற்றுள்ள 
ஓயாதவரவதங்களில் உள்ளவை யொன்று மின்றிக்கே 
ஒவவ நாவாவமா யிருக்கிறது . 


வணகாந 


இதில் முற்பட்ட மூன்றுபாட்டுகளுக்கும் முதலான அக்ஷரங்கள் 

மூல 
மாகிய வொற்றையெழுத்தின் முதல் நடுவிறுதியானவை . முதற்பாட்டில் 
திருமந்திரத்வயத்திலும் முமுக்ஷக்களுக்கு கவநவநெய 
ங்களான வர்த்தங்களை வ விப் பிக்கிறது . அமலன் என்றதுவே 
திலுடன் என்றபடி இத்தால் மோக்ஷப்ரதத்வம் சொல்லிற்றாயிற்று . இது 
வரயா நமான ரக்ஷகக மாகையாலே பிரியப்பேசப் படுகிறது . ஆதி = 
வஷகதாகி பயகெ ” உதாவிகளிற்படியே வெஜமஉெக்கார 
ண ஹூதன் , இத்தால் " காரணமே சரணம் என்கிறபடியே 
88 பக்ஷக்களுக்கு பாணமாகப் பற்றப்படுமவன் என்று வலி கழ . 
இக்காரணத்வமும் மோக்ஷப்ரதத்வமும் ஊதவாரேங்கள் போலே வலவு 
லொகபாணனுக்கு விஷெவிஹங்களாம் . பிரான் 


End :: 


. 


. 


என் 


மற்றொன்றினைக்காணாவே 
“ கண்டு கேட்டுற்று மோந்துண்டுழலுமைங்கருவிகண்ட வின்பம் ” 

என்கிற 
வொயநஷவத்திலும் , தெரிவரிய வளவிலாச்சிற்றின்பம் 
கிற சூதாநலவ ரஸத்திலும் நமக்கு நிஷரஹதை பிறந்தபடியிலே 
இங்குத் தாத்பர்யம் ; அங்ஙனன்றிக்கே 

வாயா நமான காநலவத் 
திலே இழிந்தபடியினாலே பயம் பதிக்குப்பிரகாரமாக வல்லது மற்றொ 
ன்றையும் தாம் அநுபவியாதபடியிலே தாத்பர்யம் ஆகவும் - ஆம் : பெரி 
யபெருமாள் திருமேனியிலே திருமலைமுதலாகக் கோயில்கண்ட அர்ச்சா 
வதாரங்களிலுமாம் ராகோவாநே வடவதபாய நாதிகளிலுமாம் 
உள்ள ஹொமதை 

யெல்லாஞ் சேரசு த லுவித்து இவ்வாபிரூப்யத் 
திலே ஈடுபட்ட என்கண்கள் மற்றும் வாவஹவிலவாதிகளான திரு 


1844 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


மேனிகளை யெல்லாஞ் சேரக்காட்டினாலும் ஐநாயயத்துக்கு வொமாக 
ரங்கள் ந வியாதாப் போலே " ஷாவொ நாநகரம்வதி 

என்கிற 
படியே அவையொன்றும் ருசியாது என்கிறார் ஆகவும் ஆம் . 
இது இவருடைய கந நவவராஜ ககாெெவ இருக்கும்படி . 
ஆதி மறையென விளங்கு மரங்கத்துள்ளே 

யருளாருமாக் கடலைக்கண்ட வெம்பாணன் 
ஓதிய தோரிருநான்கு மிரண்டுமான 

வொருபத்தும் பத்தாக வுணர்ந்துரைத்தோம் 
நீதி வழுவாததனிலே யறிவார்க்கெல்லாம் 

நிலையிதுவே யென்று நிற்பநா நின்றோம் 
வேதியர் தாம் விரித்துரைக்கும் விளைவுக்கெல்லாம் 

விதையாகு மிதுவென்று விளம்பினோமே . 
உகி கவி காகி - கஸிஹவ ) வலவ - க.காக ரவ ) ஸ்ரீவெ 
நாயன் ) வியாதிக க AG கவ ) ஸ்ரீ 8 கொதாவா 
ய - வ ) ஆகிஷ 8 -திவாஹநஷொமம் வண -38 || 


. 


21 


( கு -பு . ) - 

முநிவாஹநபோகம் என்ற அந்நூல் திருப்பாணாழ்வார் என் 
றும் பெரியார் இயற்றிய அமலனாதிபிரான் என்னுந் தொடக்கத்துப் 
பத்துப்பாடல்களுக்கும் விரிவுரையாய் அமைந்துள்ளதொரு வைணவ பிரப 
ந்தமாகும் ;-இது ஸர்வதந்த்ர ஸ்வதந்த்ரர் என்னும் வேதாந்ததேசி 
கரான் இயற்றப்பெற்றது. இதனை ஸ்ரீ வைஷ்ணவமதத்தில் வடகலை ஸம்பிர 
தாயத்தினர்பலரும் வேதாந்த தேசிகன் இயற்றியபல கிரந்தரஹஸ்யகிரந்தங் 
களில் ஒன்றாகச்சேர்த்துப் போற்றிவருகின்றனர் . இது , “ முப்பத்திரண்டு சில் 
லரை ரஹஸ்யம் ” என்ற பெயரான் அச்சிட்டு வழங்கப்பட்டுவருகிறது . இப் 
பிரதியில் முற்றும் உள்ளது . 


No. 2125. முனிவாகன போகம் . 

MUNIVAHANA BHUGAM . 
Substance , palm - leaf. Size , 171–14 inches. Pages, 26. Lines , 7 on a page . 
Character , Tamil and Grantha . Condition , much injured . Appearance , old . 

Begins on fol. 1 - a of the MS. described under No. 2124 . 
Incomplete .. 
Same work as the above . 


( கு - பு ) .- 

இந்நூல் முன் நெம்பர் பிரதியில் வந்துள்ள நூலேயாகும் . இப்பிரதி 
யிலே பரியனாகிவந்த வவுணனுடற்கீண்ட வமரர்க்கு ” என்றதான் இந் 
நூலின் எட்டாம் பாடலின் உரைப்பாகம் வரையிலுமேயுள்ள பகுதிமாத்தி 


THE TAMIL MANUSCRIPTS 


1845 


சம் உள்ளது . மிகுதியான பகுதியில்லாததோடு ஏடுகள் நுனியில் முறிந் 
துள்ளன . எழுத்துப்பிழைகளிருக்கின்றன பன்னிரண்டாவது ஏடு காணப் 
பெறவில்லை . 


No. 2126. ப்ரமேயஸாரம் . 

PRAMEYASARAM . 
Pages , 2. Lines , 7 on a page . 
Begins on fol . 36 of the MS . described under No. D. 820 . 
Complete.. 

Same work as that described under No. R. 52 b of the Tamil 
Triennial Catalogue, Vol.I. 
( கு - பு ) .- 

இந்நூல் . மூவருடக் காடலாக் 525 நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . 
இப்பிரதியில் இது முழுவதும் உள்ளது . அருளாளப் பெருமாள் எம்பெரு 
மானார் என்பவர் இயற்றியது . இந்நூலாசிரியர் முதலில் அத்வைத மத 
நிர்வாஹகராயிருந்து உடையவருடன் வாது புரிந்து தோல்வியடைந்த பின் 
னர் உடையவரால் வைஷ்ணவராக்கப்பட்டு அருளாளப் பெருமாள் எம்பெரு 
மானார் என்ற தாஸ்ய நாமஞ் சாற்றப்பெற்றவராய் உடையவருடனே என் 
றும் பிரியாதவராயிருந்தவர் . இவரது இச்சரித்திரம் , வைஷ்ணவ குருபரம் 
பரைகளான் அறியக்கிடக்கிறது . 


No. 2127. ப்ரமாண ஸ்லோகங்கள் . 

PRAMĀŅAŚLOKANKAĻ . 
Pages, 4. Lines , 8 on a page . 

Begins on fol. 88a of the MS. described under No. D. 823 , 
T.D.C., Vol . II . 

Complete .. 

A collection of verses from authoritative works enjoining and 
expla ning the religious duty of honouring the devotees of God Vişnu . 
Beginning : 


ப்ரமாணர்லோகங்கள் . 


ஸ்ரீ தொரை ஜாய ந 88 , 
தயாராய நவ பண ) வக்ஷாஜி நிவம் | 
யஉகஷணாதெரண வவ - வாெெவஃவவ.கெட் (க ) 
நாதவோ தாவ பணஈ.). A ஷஜொகெஷுவிஉகொ 
வலவ - காவேர நரணா தே தாவிய ஹரெம் ( உ ) 
காலாதாகாபெயொ நாஜிலகவரவீ 8 ) ஹ | 
5.வ - ஜ நகெஷா 0 8 - 

சிவாவிநாவி ( ங ) 


வலக 


w 


1846 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


O 


( ச ) 


| 


வஹவரவாஷி ஜா யிஷொஸுஹவகொஹரொம் 
வகாமவகாவாயாஃ கா நாஹதிஷொ || 
யயாகஷ , கிலெவெலா ஹோலாமவகாது - நாக | 
தயாநத ஷ 

கிவாரி விவகாவ - நாஉவி ] ] 
வலதுக - ஜிகெணெ) 8 ஹாஜா மவகொரஹெ 
சூக- கொவிகாஃ வரிதவா நவல OU யஃ | 
உதிஹாலெ 


ரு 


( சு ) 


ஸ : 


கி . உாநெ 8 கி.கவொவிவா கியெெஜவி - யிவக்கரெெகம் 
வலவ- ovo ) 

கெவாவிவகாஜிவ் ஜகாக (எ ) 
சூராயநநாவவெ ஷா விஷொராராய நவாம் 
காமாதாகா வெராக தீயாராயநாவ " 

( கூ ) 
ெெவழுவொயூர ஹெஊஜெகவஹரிஷேய ! 
வம் ஹெ ஹுகெ : 

வ ) ஜெம் 


( 
2) 
الار 
# 


பாஜி : 

ஸுவ திவாநெகி வ OU யொவெகவெ கலா ! 
நலையொதுகந்த வரிவய ராதா த.நா || 


( யக ) 


End : 


உாவவேவராய3-38 உாஸ ) வெவாய | 
உவ ) வெலவெருகி நயாகிரயொவவெசு ! 


( G அ ) 


* 


தோவாககய கொவா யுகாவாவ ) வவாககெம் | 
ய கொஜமவகெ -ுவகெ நாக ரவ OU ய || ( சுய ) 
யயாகிவாணிலா யயவ ) கிவக்ஷஷா ! 
ஜாவாாண 

விவ.கெ கிவநவாநவாஜ நாம் || ( கூக ) 


1 


* 


* 


( கு -பு ) - 

இக்கிரந்தம் . ஸ்ரீ வைஷ்ணவ மதத்திலுள்ள , பகவத் பக்தர்களைப் பக 
வானிற் காட்டிலுஞ் சிறப்பாகக்கொண்டு வழிபடல் வேண்டும் . அவர்க 
ளிடத்து அபசாரப்படலாகாது என்ற கொள்கையைத் திடப்படுத்ததற்குத் 
தக்க ஆதார ஸ்லோகங்களைப் பலஸ்மிருதி இதிஹாஸாதிகளிலிருந்து திரட்டி 
எழுதிவைத்ததொரு சிறு கிரந்தமாகும் . ( சுய ) அறுபது ஸ்லோகங்களா 
னிதுள்ளது இது. முன்னர் உள்ள “ உத்கிருஷ்ட ஜந்மப்ரபாவம் உத் 
திருஷ்ட ஜந்மோத்பத்தி என்ற நூல்களுக்கு ஆதாரமாக எழுதிவைத்த 
தெனத் தோன்றுகிறது . ஏடுகள் சிறிது சிதைந்துள. 


THE TAMIL MANUSCRIPTS 


1847 


No. 2128. திருவாராதனக்ரமம் . 

TIRUVĀRĀDHANAKRAMAM . 


Pages , 12. Lines , 7on & page . 
Begins on fol. 10 -a of the MS . described under No. D. 768 . 
Complete .. 

Similar to the work desoribed under No.R.60 ( b ) Tamil Triennial 
Catalogue , Vol. I. 


Beginning : 

ஜீயர் திருவடிகளே சரணம் . 

திருவாராதனக்ரமம் . 
TM8ு . ஸ்ரீநிவாவாவெ.ந 88.. 
விடிவோரை யெழுந்திருந்து கைகால்களைக் கழுவிக்கொண்டு உதயா 
வநவ - வ -கேஷா நாதி நிக.காநஷாகங்களைப் பண்ணி ரொக 
மாவாவாாநவ நா நவ - வ - கமாக உா உபொய் - வ - ஐ ) 
ங்களையும் கதநாரங்களாலே யடையவேதரித்து ஜாவாய - னை முன்னிட்டுக் 
கொண்டு திருமுன்பே தண்டம் ஸமர்ப்பித்து வலஹியியிலே . 
கண்ணி நுண் சிறுத்தாம்பு திருப்பல்லாண்டு திருப்பாவை முதலான 
நிகாநவநாநங்களையும் அநுஸந்தித்துக்கொண்டு சந்தணக்காப்பைச் 
சேர்த்துக் கிண்ணியிலே வைத்துக்கொண்டு திருத்துழாய் புஷ்பங்களையும் 
ஒரு தட்டிலே தனக்கு வலப் பக்கத்திலே வைத்தும் ஹஜகா உதய 
வ - வ - கமாக 

“ 

நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் 
காப்பானே 

மாறிமலைமுழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் என்கிற 
திருப்பாவை பாசுரங்களிரண்டையும் அநுஸந்தித்துக்கொண்டு திருக்காப்பை 
நீக்கித் திருமுன்பே வாக ,மாவாரோ, திர 8 % J • eu0 , வா 8 
ஜொக , வராமவாரஜொக ) இவைகளை யநுஸந்தித்துகொண்டு தண் 
டம் ஸமர்ப்பித்து 


End : 

இவையெல்லாம் அநுஸந்தித்துக்கொண்டு வவா நலி ஹஜூனாய்க்கொண்டு 
சூவாயன் திருக்கையாலே திருப்போளகம் முதலான வலக @ வடிாக 
ங்களையும் முப்பத்திரண்டு தரக்கால் நெல்லிக்காய் வரரேணத்தாலே 
லொவவாரமாகக் கண்டருளப்பண்ணி ஜா நவாதத்தில் திருமஞ்சநத் 
தாலே யெ ) தண்ணீரமுதுங் கண்டருளப்பண்ணி சூவம் நீயவாகரத் 
த்தில் திருமஞ்சனத்தாலே எல்லாருக்கும் நகரங்களாலே - உதாா 

ந 0 ஸமர்ப்பித்து , கதந்தரங்களாலே எல்லார்க்கும் சுவ • 
மஜூஷ. வர் ) ° சூவம் நீயம் ஸமர்ப்பித்து திருவொற்று 
சார்த்தி 


வொ 


வாடை 


1848 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


CRIPTIVE 


எல்லாவற்றையும் கருத்தரங்களாலே செய்யவும் . சுநஜா , ANு 
ஈ - ஷொ 238 | காகாவெ 288 | கவா- ஷொ 
ந 88 | என்றும் ஷாவாய வயஞமாக எல்லார்க்கும் 

எல்லார்க்கும் . கண்டருளப் 
பண்ணி 

ஷாஜயை ஸமர்ப்பித்து 
சுககி , கஜாணாவிடி வெரவேர்கஷாவயிாே தவறு | 

விகாஹ நாய- நிவிஜொக ) வர n8 ர த விஜயிகா || 
" நொவாகாெெயஃ க நாதிகாலந்தொடங்கி வருவதாந்தா கரக ) 
காண காகாணலுமவடிவவாா 

மாறவ தாவா வாரமாவ 
வரா- வநாநாவியா நதாவவாராது சூாஜகாயாது கநாால 
காயாது ககாது கிரயபாணாது கரிஷ ) சரணாog வலவாக 
செஷக : க்ஷவ " இவைகளை யநுஸந்தித்து 

திருக்காப்பைச் 
சேர்த்து " ஜிகெஜெ ஜெரிகாக்ஷ ந 8 ஜெ வி 

லாவக | ந 8ஜெஜு 
இற ஹீகெ ஹோவாஷ வ - வஜ - வொ நா . உா கவா நாளு 
வலாரேநயிெெவவ கழ லவ - உாவாண கவரஜாசி 
உகாதி 8.மஉபாலகங்களைய நுசந்தித்துக்கொண்டு 

தீர்த்த 
ஸ்வீகாரம் பண்ணித் திருமுன்பே சென்று - 


* 


O 


லாண 


கவ 


உவவாராவஉெபொந் கதாநஹாஹயோ 

சுவவாராநிரை கவரது க்ஷவவாஷொதம் 1 
என்று ப்ரார்த்திக்கவும் . 
( கு - பு ) . 

இந்நூல் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தினந்தோறும் விஷ்ணுவைப் பூசித்து 
வழிபடுமாற்றை யுணர்த்துவது . மணிப்ரவாள நடையில் அமைந்திருக்கிறது . 
மூவருடக் காடல் : 1 க்கில் 60 ( b ) நம்பரில் வந்த " திருவாராத நக்ரமம் 
ஜீயர்படி ” என்ற நூலை யடியொற்றி வசன நடையில் சிறிது மாறுபாட் 
டுள்ளது . 


NO . 2129. நம்பாடுவான் சரித்திரம் ( கைசிக மாகாத்மியம் ) . 

NAMPADUVAN CARITTIRAM (KAISIKAMAHATMIYAM .) 
Pages , 70. Lines , 14 on a page . 
Begins on fol. 1 - a of the MS . described under No. D. 915 . 
Complete .. 

Same work as that described under No. 2394 of the Sanskrit Des 
criptive Catalogue, Vol. IV . 
( கு . பு ) .- 

இந்நூல் ஸம்ஸ்கிருத டிஸ்கிருப்டிவ் காடலாக் 2394 - ம் நம்பர் பிரதி 
யில் வந்துள்ள நூலேயாகும் . இப்பிரதியில் இந்நூல் முற்றும் உள்ளது . 
இப்பிரதியில் ஆங்காங்குச் சிற்சில தொடர்மொழிகளில் இரண்டொரு எழுத் 


THE TAMIL . MANUSCRIPTS 


1849 


துகள் எழுதப்பெறாமல் அவைகட்கு வேண்டிய இடமும் விடப்பட்டிருக்கின் . 
றன . இதற்கு வடமொழியில் கைசிகமாகாத்மியம் என்றும் , தென் 
மொழியில் நம்பாடுவான் சரித்திரம் என்றும் வழங்கும் வழக்குண்டு . 
பிழையுள. 


No. 2130. நூற்றெட்டுத்திருப்பதிக்கோவை . 

NURREȚTUTTIRUPPADIKKOVAI. 
Substance , palm -leaf . Size , 16 X 11 inches . Pages , 7. Lines , 8 on a page 
character . Tamil . Condition , injured . Appearance, old . 

Incomplete .. 

Same work as that described under No. 1070 of the Tamil Descrip •. 
tive Catalogue Vol. II . 

. 
( கு - பு . )- 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 1070 ஆவது நம்பரில் வந்துள்ள 
நூலேயாகும் . இப்பிரதியில் இறுதிப்பாடல் ஒன்று இல்லாததோடு முத 
லில் ஒரு சிறிது பேதமுங்காணப்படுகிறது . பிழைகள் மிகவுள , எடுகள் 
சிதைந்திருக்கின்றன . வங்கீபுரத்தாய்ச்சி என்பவர் இயற்றியதாகக் 
குறிக்கப்பட்டிருக்கிறது . 


No. 2131. விஷ்ணு ஸஹஸ்ரநாம வியாக்யானம் ( பிரம்மா 

நந்த பிரகாசிகை ) தமிழுரையுடன் . 
VISŅUSAHASRANAMA VYAKHYANAM ( BRAMMĀNANDA 

PRAKASIKAI ) WITH TAMIL COMMENTARY . 
Substanoe , Palm - leaf . Size , 154x14 inches . Pages , 256. Lines , 8 on a page . 
Character , Tamil and Grantha . Condition , much injured . Appearance , old . 

Complete. 

This is the original from which MS. R. No, 1047 , noticed on 1918 
of the Triennial Catalogue of Tamil MS.S. , was copied . 


Beginning : 
விஷ்ணு ஸஹஸ்ர நாம வியாக்யானம் ( பிரம்மாநந்த பிரகாசிகை ) 

தமிழுரையுடன் . 
காவாயா விஷு பாலிவணவக- ~~ -29 | 
வரவ வ உ நயாயெவ- விவொவாாகயெ ! 
வ ; மாநாவாவைவ20 கெவ @ ஜாவே ) 
( வவாகீகாமம் நஸர தகவோ VJ | 
வனக நிக y M3e8a @ o வவ- யீலாக்ஷிஹூக 
ஜாவா கீதாதிருமணாஹித0வர O50 நரசி 

122 


( 
க 
) 


1850 


A DESCRIPTI VE CATALOGUE OF 


a 


( 
உ 
) 


வாாலயா 


வெஸவ - ஜொகா நா விஷஜெஷீ வரொறிநா || 
நியயெவை - விஉநா ஸ்ரீஉக்ஷிணா ? யெக38 1 ( 
சுஜா நதிதிராவ ) ஜாநாஜ நUT @ாகயா | 
வக்ஷா காயெ கெஜெயஸ்ரீமாவெ.ந 88 | ( ங ) 
நவாவர மஹாமவி ஷஃபாரெவ ஹெ y : 
மபாரென்வவாவ 

தவராய ஸ்ரீமகாவெ ந 8 || ( ச ) 
கவஐஜேவாகார வாவூ யெநவராவா | 
ககஉப - தயெ கெஜொஸ்ரீ 

மாவெ ந 8 | 
ஜாவா ஜூெேஜெய யதினுத வராவாம் | 
காவடி உப - தயெ கெயெஸ்ரீமாவெ 238 || சா ) 
வபாவி நய உாவ - விண o வஜிடா நாநவிய வம் | 
கஸிவடி உப - தயெருகெலெஸ்ரீமாவெ க 88 || ( எ ) 
வாவவஸிஷ நவாரா கெம் வளரகோஷம் | 

தஜ.வருக தா தா கெவொ AJ || ( க ) 
வாஸாயவிஷா - வாய வாலா வாயவிஷவெ | 
நெலொெெவவரம நியயெவாஷாய நெசா ந 88 || 2 ( உ ) 
வாராபயவாவோஷ விவெஜெகயொ நில 
வி உாயாா 3விஜயவvo வெஉவொதவெ 8 | 

விஷயாவி.விா@0 
வெஉவால Ma @ aa @ ° us- உாஹ நரசி || 
வலமர நாவோவெ .) வராநடிவரகா பரிகா | 

ாெணெவ ம . காகாவாயெண நிதிகா || ( க ) 
ஆதியிலே சங்கராசார்யரானவர் இந்தப் பூலோகத்திலே ஜநித்திருக்கிற 
ப்ராணிகளுக்குப் பரமமாகவிருக்கும் உபகாரத்தைப் பண்ணக்கடவராய்க் 
கொண்டு பெஹ நாக கிரந்தத்திற்கு வியாக்கியானத்தைப் பண்ணினார் . 
ஸகலப்ராணிகளுக்கும் பரமபுருஷார்த்தம் எதுவென்றால் 
வரமாெெகக .) ஜாமத்தினாலே ஜா கஷாவமாகவிருக்கிறது 
க்ஷம் வாவைஷாழுமென்று சொல்லப்படும் . ஆகையினாலே 
இந்த விஷ்னுஸஹஸ்ரநாம ஜபத்தாலேயும் , இந்த ஸஹஸ்ரநாமத்தி 

அர்த்தத்தை யறிந்தபடியினாலேயும் வாவெராவரலாஉத் 
தினாலேயும் லகளுவராணிகளுக்கும் நிகாமிக )வஷுவிவெகழ , 
உ ஹாதராயவலொ மவிழாரமும் , சாை விலாயத ஸம்பந்தியும் 
83ுக்ஷுகமும் என்றிந்த நாலுவகையாய் இருக்கிற ஜா நஸாய 
நங்கள் வ ரமாகவரும் . உடனே தானே ஸ்ரீவண நேந நிதியா 
ர நமும் ஜநிக்கும் . ஜநித்தவுடனே 

வாா 


UOாவாதப் 
வம் 


( 
152 
) 


ந . 


மோ 


னுடைய 


தாராவ 


வை 


THE TAMIL MANUSCRIPTS 


1851 


மேம் 


* 


சு 3 க்ஷயவய yo ஜீவகனாக ஜாெெநகாைதரஷா - வாாக . 
இருந்து கவ , காஜத்திலே விஹெ -- தியும் வரும் . அப்போது 
லஜி உா நஜாவரிவி நிக j8- க வரிவணா..வாவமாக 
விருக்கிற வாவைபாஷாயம் ஒலிக்குமென்று நிஓயித்து , வா 8 
கரவா@ுவாயிருக்கிற ஸ்ரீகாரவாய ஸ்வாமி 

வலக @ வாணி 
களுக்கும் விஷவாஹவ நாத்துக்கும் அர்த்தந் தெரிய வேண்டி 
வியாக்யானத்தைப் பண்ணுகிறார் . நிகாநிகவஜு விவெகம் ஆவது 
ஏதென்றால் சொல்லுகிறோம் . மாயை ஆதியாக , வரதி மேககக 
கஹகாரம் தொஜஜரை மணங்கள் 
End : 

கா 3 , ) காநஷாநத்தினாலே v ஸாாவ நம்வரும் . ஆகை 
யினாலே ஹவாதநா 

வாதநா க 3 வறொமங்களை இச்சியாமல் நிக ) 
ெெநஜிதிக கடேங்களை மாத்திரம் 

அநுஷ்டிப்பார்கள் . சித்தசுத்தி 
வந்து ஜாநம் வரும் . வந்த உத்தரதக்ஷணமே ய கீயார்களாக வலவா 
ஸத்தைப்பண்ணி வாாகளாக ஆத்மாவைத்தானே வவவ உா 
கமலநா நம்பண்ணிக்கொண்டு 

அவர்கள் கிருதார்த்தர்கள் தானே . 
ஸந்தேஹம் இல்லை . வித்தம் . 


* 


* 


( கு - பு ) 
இந்நூல் வடமொழியில் சங்கரபகவத்பாதாசார்யர்களால் 

" பிரம்மா 
னந்த பிரகாசிகை ” 

என்னும் பெயரால் இயற்றப்பெற்ற ஸ்ரீ விஷ்ணுஸஹஸ்ர 
நாம வியாக்கினத்துக்குத் தமிழுரையாகும் . மணிப்ரவாள நடையான் அமைந் 
திருக்கின்றது . இயற்றியவர் இன்னாரென்று விளங்கவில்லை . இப்பிரதியில் 
இது முற்றும் உள்ளது . இதன் எடுகள் மிகவுஞ் சிதைந்திருக்கின்றன . 
மிகப்பிழையுடன் காணப்படுகிறது . 


No. 2132 ஆறாதாரதரிசனம் (திருமந்திரம் .) 

ARADHARADARISANAM ( TIRUMANTIRAM ) 
Pages , 3. Lines , 7 on a page . 
Begins on fol 82 a of the M.S. described under No. D. 251 .. 

Complete. 
A work relating to the yogam of the Siedbås . 
Beginning 

( திருமூலர் திருமந்திரதுத்ள்ள .) 
மாமலர் நாலின்கீழ் வட்டத்திலிட்டிடு . 
மாமலர் நாலின்கீழ் வல்வாதிசவ்விடு 
மாமலர் நாலின் கீழ் வட்டத்தினுள்ளே 
ஓமென்னும் விநாயகன் நூலாவி நின்றானே 
122A 


( 
க 
) 


1852 


A DESCRIPTIVE CATALOGUE OB 


கோணநாலிலும் ஆறிதட்போலிடு 
பேணியாறினும் பெவ்வாதலவ்விடு 
ஆணியான நவ்வுள்ளே யறிந்திடு 
நாணமதின்றியே நான்முகன் அங்கனே 


( உ) 


Epd ; 


பரமாண்டத்துள்ள பராசத்திபாதம் 
பரமாண்டத்துள் படரொளியீசன் 
பரமாண்டத்துள் படரொளிநாதம் 
பரமாண்டத்துள் பரம் நடமாடுமோ 


( எ ) 


அந்தரியாகந்தன்னை முத்திசாதனமாய் 

அறைந்திடுவர் அதுதானு மற்பசுத்தியாகும் 
கந்தமலர் புகையொளி மஞ்சன மமுது முதலாகக் 

கண்டன கண்டன வெல்லா மனத்தினிற்கருதிக்கொண்டு 
சிந்தையிலே பூசிக்கத் தரப் பணத்தைவிளக்க 


பங்கயத்தின் மந்திரத்தை யந்தரத்தே நிறுத்தி 
பாசாங்க டிட்டத்திற் பாலகனை நிறுத்தி 
அங்கத்தைத்தூர்த்து அறிவுதனைக்கொளுத்தி 
அன்பாயந்த புண்டரீகத்த முதுதனைப்பாய்ச்சி 
கோத்தவெண்கலைகள் அன்பத்தொன்றுந்தரித்துச் 
சகல நிட்களமென்ற சதாசிவத்தை நோக்கிச் 
சிங்கத்தின் வாகனத்தின் மேலிருத்திக்கொண்டு 
சிவபூசைசெய்வார் சிவனையுணர்வாரே 


( உ ) 


பொய் கொலைகளவு செய்து பூதவாக்குடனே கூடி 
மெய்யென்று பொருளும்விட்டு வினையினால் விளைந்தகாயம் 
செய்கின்ற செயல்களெல்லாஞ் சிவன் செயலென்று சொற்றால் 
உய்யுமந்நெறியுங்கெட்டு வுறுதியாய் நரகந்தானே 

( ங) 


திருச்சிற்றம்பலம் : 


கு - பு : 

இவ்வாறாதாரதர்சனமென்னும் சிறு நூல் யோகசாத்திரத்தைச்சார்ந்த 
தாய் உடலகத்தேயமைந்துள்ள மூலாதாரம் முதலான ஆறு தலங்களை 
யுணருமாற்றைக்கூறுவது . எழு செய்யுட்களான் அமைந்திருக்கின்றது . 
பின்னர் யோகநெறியைச்சார்ந்த மூன்று பாடல்களிருக்கின்றன. அவை 
எந்த நூலைச் சார்ந்தவைகளோ ? ஆய்ந்துணரவேண்டும் : நடைசாதாரண 
மானது எழுத்துப்பிழைகள் உள்ளன . இப்பிரத்திக்கும் பின்வந்துள்ள 
பிரதிக்கும் அடிதோறும் பாடபேதங்காணப்படுகிறது . 


THE TAMIL MANUSCRIPTS . 


1853 


No. 2133. ஆறாதாரதர்சனம் (திருமந்திரம் ) 

ARADHARADARSANAM ( TIRUMANTIRAM ) 
Pages , 7. Lines , 4 and 5 on & page . 
Complete.. 
Begins on fol. 1 a of the MS. described under No. D. 252 ante . 
Same work as the above .. 


கு . -பு. 

இந்த ஆறாதாரதர்சனம் என்னும் நூல் திருமூலர் இயற்றிய திருமந் 
திரத்தில் வந்துள்ள ஒரு சிறு பகுதியென அறியக்கிடக்கிறது . தனித்த 
நூலன்று . இதுவும் இப்பிரதியில் முதலேட்டில் பின்பக்கத்தே எழுதப்பெற்ற 
தலையங்கப் பெயரான் தெரிகிறது . ஒவ்வொரு பாடல்களிலும் அடிதோறும் 
சிலபதங்கள் பாடபேதத்துடன் காணப்படுகின்றன . ஆறுசெய்யுட்களான் 
அமைந்துளது . பிழைகள் மிகவுங் காணப்படுகின்றன. முன்பிரதியில் 
இறுதியிலுள்ள ‘ பரமாண்டத்துள்ள பராசத்திபாதம் என்ற பாடல் 
ஒன்றும் , மற்றும் உள்ள வேறு பாடல்கள் மூன்றும் இப்பிரதியில் காணப்பட 
வில்லை . இதில் , அதிலில்லாத மூலாதாரம் முதலானவற்றிற்குச் சொரூபம் 
உணர்த்துங் கட்டங்களும் அவையிற்றின் பீசாட்சரங்களும் ஆண்டுறையும் 
தேவதைகளும் விளக்கமாகக் காட்டப்பெற்றுள . 


No. 2134. ஆறாதாரதர்சனம் . 

ARADHARADARSANAM . 
Pages, 3. Lines, 9 on & page . 

Begins on fol.21 . & of the MS . described under No. 1214. T.D.C. , 
Vol . III 

Complete. 

Similar to the above. 
Beginning : 

ஆறாதாரதர்சனம் : 
அறுவகை தெய்வந்தன்னை யர்சித்துப்பூசைபண்ண 
உறுதிகொள் சிகாரவீட்டிலுகந்திருந்திடுவாவென்று 
மறுகவில் வாங்கி யங்கென்றிடைவழிமறித்தபின்பு 
இ [ று ] ( ரு ) தயமூலவட்டத்தெழும்பிய முச்சுடரைக் 
கருத்தினாலுன்னி யுன்னிக் கருதியே பார்க்கும்போதில் 
உருத்திரனார் வடிவுபோலு மாகுமாணிக்கம்போலுந் 
திருத்தமாய்ப் பிரகாசிக்குஞ்சிவம் எ . ஆ. உ . நமயவசியென்றேத்தி 
உருக்கமாய்ப் பார்ப்பீராகில் எங்கணபதியுந்தோற்றும் ( உ ) 
குய்ய நாற் கோணந்தன்னிற் கூர்ந்து பார் பிரமதேவன் 
கையினால் 

சென்னிகாணு நான்கவரைப் பூசை 
செய்யுமந்திரம் நமசிவயவென்றுன்னித் 
துய்யபொற் பிரகாசம்போலத் தோன்றுவார் காணலாமே 


1854 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


பஞ்சவர்ணங்களுண்டாய்ப் பழங்குருவாகித்தோன்றும் 
மஞ்சநீர்மலர்க டூவி மசிவயநமந்திரத்தால் 
நெஞ்சினிற் பூசைபண்ணில் நிகரில்லா வாழ்வுமுண்டாம் 
கொஞ்சிய மாதர்சூழக் குருபதியடைவார்தாமே 


ஆறுகோணத்தையுற்றே யன்புவைத்து கந்துபார்க்கில் 
வீறுநாகத்தின் பூசை மிகுந்திடு மின்னிற்றோன்றும் 
வாறுகண்டர்ச்சனைகள் வயநமசியென்றோதப் 
பேறும் 

ரியுமாகிப் பிணியின்றிப் பதியிற்சொல்வார் ( சு ) 
நேத்திரவட்டத்துள்ளே நேசம்வைத்துகந்துபார்க்கிற் 
றோத்திரஞ் சதாசிவன்றான் துலங்குமே யிலங்கு பூசை 
யேத்திடு மயநமவசியென்று மந்திரஞ் சபித்தால் 
வீத்திருந்துலகையாண்ட மெய்ப்பதமடைவார்தாமே ( எ ) 

ஆறாதாரம் முற்றும் . 
வேறு : சிவவாக்கியர் . 


. 


இந்நூல் யோகமார்க்கத்தைச் சார்ந்ததாய் முன் பிரதி போன்று ஆறாதார 
தர்சனத்தை நுவலுகின்றது . இயற்றியவர் இன்னாரென்று தெரியவில்லை . 
ஏழுசெய்யுட்களாள் அமைந்துள்ளது . இதில் முதற்செய்யுள்கள் காணப் 
பெறவில்லை . எழுத்துப் பிழைகளிருக்கின்றன . ஏடுகள் ஒரு சிறிது சிதைந் 
துள . இது முடிவுற்ற பின்னர் " வேறு ; சிவவாக்கியர் ” என்று எழுதப்பெற் 
றிருக்கிறது . அதுவும் யோகநெறியைச் சார்ந்தா தன நூலென்றே எண்ணக் 
கிடக்கின்றது . ஆயினும் செய்யுட்களது எண் மாத்திரம் தொடர்ந்தே யிடப் 
பட்டிருக்கிறது . இரண்டும் ஒரு நூலாயின் இந்நூலின் பெயர் - இன்ன 
தென்று தெரியவில்லை ; முப்பது பாடல் வரையிலும் உள்ளது . இறுதியி 
லும் ஒன்றும் எழுதப்பெறவில்லை . 


No. 2135. திருவெம்பாவை (திருவாசகம் ). 

TIRUVEMPAVAI ( TIRUVACAKAM ) . 
Pages , 8. Lines , 9 on & page . 
Begins on fol . 116 a of the Ms. described under No.D. 251 . 
Complete .. 

Same work as that described under No. D. 1161 of the Tamil Des - 
oriptive Catalogue , Vol. III. 


( கு - பு ) - - 

இந்த நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக்கில் 1161 -வது நம்பர் பிரதியில் வந் 
துள்ள நூலேயாகும் . இப்பிரதியில் இது முழுவதுமிருக்கிறது . சைவ 
மதத்தில் மாணிக்கவாசகர் இயற்றிய இப்பாவை பிரபந்தமும் , வைணவ 


THE TAMIL MANUSCRIPTS 


1855 


மதத்தில் ஆண்டாள் என்னும் கோதை நாய்ச்சியார் இயய்றியதொரு 
‘ திருப்பாவை என்னும் பிரபந்தமும் ஆகிய இவ்விரண்டு நூல்களே 
‘ பாவை யென்னும் பிரபந்தவகைக்குப் பிரசித்த இலக்கியங்களாகவிருக் 
கின்றன . ஆயினும் இதுவரையிலும் இப்பிரபந்தத்தின் இலக்கண வர 
லாற்றைத் தெளிவாக ஒருவரும் உணர்த்தினார்களில்லை . 


No. 2136. ஆனந்தக்களிப்பு . 

ANANDAKKALIPPU . 


Pages , 11. Lines , 6 on a page . 

. 
Begins on fol. 37 & of the MS . described under No. 1675 T. D. C. , 
Vol. IV . 


Complete . 


Vēdāntic songs.. 


Beginning :: 


. 


ஆனந்தக்களிப்பு : 
பரி பூரணானந்த போதம் திவ்விய 
பரபிரம்மமான சதானந்திபாதம் 
மருதூர் பரம்பொருளையுள்ளு- இந்த 

மாயபிரபஞ்சமயக்கத்தைத்தள்ளு 
அரிதான சிவநாமம் விள்ளு - சிவ 

னடியார் பணிவிடையன்பாகக்கொள்ளு 
பரிபூரணானந்த போதம் திவ்விய * 


( க ) 


End : 


அந்தக் கரண விலாசமிதை - யாராலுந் 

தள்ளக்கூடாது பிரயாசம் 
தொந்தித்து நிற்பதே பாசம் - போனால் 

தோன்றாமற் றோன்றுஞ் சுயம்பிரகாசம் 
பரிபூரணானந்த 


( 29 ) 


காமக்ரோத ? ம லோபம் செய்யுங் 

கடின விசேஷமதானுண்டோ லாபம் 
நேமநகரும் தம் லாபம்- வந்து 

நேர்ந்து கொண்டாலதுவே ஞானதீபம் 
பரிபூரணானந்த 


(உக ) 


1856 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


பரத்தை வயலென்று நாடு-ஞான 

பயிர்தன்னை யேற்றிப்பலனைக்கையாடு 
திறத்தினில் வாழ்க்கையைக் கூடு-உந்தன் 

செயலை விட்டானந்தத்தே விளையாடு 
பரிபூரணானந்த போதம் 
பரிபூரணானந்தக்களிப்பு முற்றும் . 

குருவே துணை . 


( ஙய ) 


(கு - பு ) 
இந்நூல் வேதாந்தத்தைச் சார்ந்ததெனத் தெரிகிறது . பரிபூரணானந்த 
மேலீட்டால் ஒருவர் பாடியிருக்கலாமெனத் தோற்றுகிறது . ஈய செய்யுள் 
களால் நிரம்பியுள்ளது . இது , இந்நூலாசிரியர் தமது மனத்தை யல்லது 
சீடனை விளித்து அறிவுறுத்து முகத்தான் உலகத்தார்க்கு அறிவுறுத்துவ 
தாய் அமைந்துளது . நூலாசிரியர் தம் பெயர் ஓரிடத்துங் குறிக்கப்பெற 
வில்லையாதலின் இக்து ஆராயற்பாலதாகும் . எழுத்துப்பிழைகள் உள . 


No. 2137. சென்னை வீரையக்கடவுள் ஆனந்தக்களிப்பு 

உரையுடன் . 
ŚENNAI VÍRAIYAKKADAVUL ANANDAK KALIPPU WITH 

COMMENTARY . 


Pages , 50. Lines, 7 on a page. 
Begins on fol . 128 - a of the Ms. Described under D. No. 251 . 
Complete. 

Same work as that described under No. 1212 of the Tamil Descrip 
tive Catalogue Vol. III . but with a different Commentary. 


- 


. 


(கு - பு ) - 
இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 1212 - ம் நம்பரில் வந்துள்ள அம்பல 
வாணரானந்தக்களிப்பு என்ற நூலேயாகும் . ஆயினும் இதை ஷை 
காடலாக்கின் 251- ம் நம்பரில் “ சென்னை வீரையக்கடவுள் ஆனந்தக்களிப்பு ” 
என்ற பெயரான் குறித்திருப்பதால் அப்பெயரானேயே இங்கு வெளியிட 
நேர்ந்தது . இப்பிரதியில் இது உரையுடன் முற்றும் உள்ளது . இப்பெயரை 
நோக்குமிடத்து நூலாசிரியர் ‘ சென்னை வீரையக்கடவுள் என்பார் ஒருவ 
ராயிருக்கலாமெனப் புலனாகிறது . ஆய்ந்துணரப்பால் . இப்பிரதியில் எழு 
தினமுறை யத்துணைச்சிறப்பினதன்று , பிழைகளும் மலிந்து கிடக்கின்றன . 
இறுதியில் இரண்டேடுகள் முறிந்துள. 


THE TAMIL MANUSCRIPTS 


1857 


No. 2138. திருவாதவூரர் ஆனந்தக்களிப்பு . 

TIRUVĀDAVŪRAR ANANDAKKALIPPU . 
Pages , 6. Lines , 5 on a page . 

Begins on fol. 124 - a of the MS . described under No. 1490 , T.D.C. 
Vol. III . 


Complete. 

Same work as that desaribed under No. 334 ( k ) of the Tamil 
Triennial Catalogue Vol. III . 
கு - பு. 

இந்நூல் மூவருடக் காடலாக்கு 334 ( k ) நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . 
அப்பிரதிக்கு இப்பிரதி மாதுருகையெனத் தோன்றுகிறது . எழுத்துப் 
பிழைகள் மிகவுள் . ஏடுகள் ஒரு சிறிதுசிதைந்திருக்கின்றன . இது முடிந்த 
பின்னர் மற்றொரு பிரதி 128 - ஆம் எட்டில் தொடங்கி இரண்டு ஏடுகளில் 
சிறிது சிதைந்தும் மூன்றாவது எடு முற்றும் முறிந்தும் இருக்கிறது . 


No. 2139. இருபாவிருபது . 

IRUPAVIRUPADU . 


Pages , 10. Lines , 12 on a page . 
Begins on fol. 93 a of the MS . described under D. No. 1226 . 


Complete. 

Same work as that described under No. 1219 of the Tamil Des 
riptive Catalogue , Vol . III . Contains the Text only . By Arunan - 
disiva oariy & r .. 


கு - பு. 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக்கில் 1219 - ஆம் நம்பரில் வந்துள்ள 
நூலேயாகும் .. - இப்பிரதியில் மூலம் மாத்திரம் இருக்கிறது . இருபது 
பாடல்களும் உள்ளன . ஏடுகள் மிகவுஞ் சிதைந்தும் முறிந்து மிருக்கின்றன . 
பிழையுள . நூலாசிரியர் அருணந்தி சிவாசாரியர் ஆவார். 


No : 2140. சிவஞானசித்தியார் ஸ்வபட்சவுரை . 
ŠIVAÑĀNASIDDHIYÄR SVAPAKŞAV URAI . 


* 


Substance , palm - leaf . Size , 104x2 . inches . Pages , 492. Lines , 12 on 
page . Character , Tamil . Condition , ah injured . Appearance , old . 


1858 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


Complete. 

Same work as that described under No. 1263 , Tamil Descriptive 
Catalogue . Vol . III . 

* 
கு ----- 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 1263 - ஆவது நம்பரில் வந்துள்ள 
நூலேயாகும் . இப்பிரதியில் இது முற்றும் உள்ளது . எடுகள் மிகவுஞ் 
சிதைந்திருக்கின்றன . எழுத்துப் பிழைகள் மிகவுள் . இந்நூல் முடிந்த 
பின்னர் . (உங ) ஆவது எட்டில் உள்ள விஷயங்கள் எழுதப் பெற்றவோ 
ரேடும் அதிகமாகவுள்ளது : மற்றைய மூன்றேடுகளில் ஷை நூலினது 
சில அரும்பதங்களுக்கு ஒரு குறிப்புரையும் . 

குறிப்புரையும் . பிறகுறிப்புகளும் விளக்கப் 
பட்டுள்ளன . 


No. 2141. சிவஞானசித்தியார் ஸ்வபட்சவுரை . 

ŠIVANÁNASIDDHIYĀR SVAPAKŞAVURAI.. 
Substance , palm - leaf . Size , 14+ 14 inches . Pages , 416. Lines , 8-10 on a 
page . Character , Tamil . Condition , much injured . Appearance , very old . 

Complete . 
Same work as that described under No. 1260, 

, Tamil Descrip 
tive Catalogue . Vol . III . 


- 


இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 1260 - ஆம் நம்பர் பிரதியில் வந்துள் 
ளதே . இப்பிரதியில் இவ்விரிவுரை முற்றும் உள்ளது . இதன் ஏடுகள் 
மிகவுஞ் சிதைந்துள்ளன . பிழைகள் இருக்கின்றன . 

இருக்கின்றன . நூலாசிரியர் 
அருணந்திசிவாசாரியர் உரையாசிரியர் . மறைஞான தேசிகர் என்ப . 


No. 2142. பூர்வகாண்டம் . 

PURVAKANDAM . 
Substance , palm - leaf . Size , 141x14 inches . Pages , 488. Lines , 9 on a page . 
Character , Tamil . Condition , much injured . Appearance, old . 

Incomplete . 

A treatise on the Saiva Sidhhānta philosophy. 
Beginning : 

சிவானுபூதியில் அதிகாரங்கள் தெரிய எடுத்தெழுதினது . இதுவும் 
பூர்வகாண்டத்தில் ( 2 ) ஆவது ( 1 ) பசுலக்ஷணம் : ( 2 ) சிவப்பிரகாசம் 
(3 ) ஆணுவமல்லட்சணம் ( 4) கன்மமல்லட்சணம் 


- 


. 


THE TAMIL MANUSCRIPTS 


1859 


பூர்வ காண்டம் : 

பசுலக்ஷணம் . 
எண்ணரிதாய் நித்தமாய் இருண்மலத்திலழுந்தி 

யிருவினையின்றன்மைகளுக்கீடானவாக்கை 
அண்ணருளால் நன்றியவையவராயதனால் 

அகில நிகழ் போகங்கள் அருந்து மாற்றாற் 
புண்ணிய பாவம் புரிந்து போக்குவரவுடைத்தாய்ப் 

புணருமிருண் மலபாகம் பொருந்தியகால் 
உண்ணிலவுமொளியதனாலி ருளகத்திப்பாத 

முற்றிடு நற்பசுவர்க்க மெனவுரைப்பாருணர்ந்தோர் 
பசுக்களுக்குப் பொது வென்றுந் தன்னியல்பதென்றும் 

பகரு மிலக்கண முண்டதிற்பொதுவைப்பகரில் 
நசித்திடாஞானத்தை யாணவத்தாற்றடுக்க 

நலந்தீங்கை யுணர்ந்தே நாநாகாரதையாம் 
பொசிப்பின்றி நித்தமுமா யெண்ணில தாய் விபுவாய்ப் 

பொருந்தியது தானாகிப் புந்திமுதலின்றாய் 
வசிப்பதுமாய் மாயையிலே கலைமுதல்களாகி 

வந்தது தானாணவத்தின் மறைப்பொதுக்கிச்சிறிதே . 


( க ) 


. 


( உ) 


* 


இந்தப் பசுலக்ஷணம் சத்தினிபாதத்திலும் தீக்ஷாக்கிரமத்லும் விரிவா 
கச்சொல்லியிருக்கையாலே இவ்விடத்திலே வெகுசங்க்ஷேபமாகச் சொன்ன 
தென்றறிவாய் . இனிப் பசுவானது விஞ்ஞானகலா * 

என்று சொல்லிப் பின்பு சகலர்க்கும் ஆணு 
வம் . ( க ) கன்மம் . ( க) 

( க ) மாயை ( உ ) திரோதானம் . ( க ) ஆக ஐந்து 
மலத்திலும் பந்தப்பட்டுச் செம் புக்குக் காளிதம் போலும் நெல்லுமுனைத 
விடு உமிபோலவுமுட்பட்டு ஆன்மாதன்னைத் தலைவனையறியாமல் கேவலத் 
திற்கிடக்கும் அதெப்படி சாக்ஷி . 

அறிவிலன் முத்தன் நித்தன் இராகாதி குணங்களோடுஞ் 
செறிவிலன் கலாதியோடுஞ் சேர்விலன் செயல்களில்லான் 
குறியிலன் கர்த்தா வலவன் போகத்துக்கொள்கையில்லான் 

பிறிவிலன் மனதினோடும் வியாபிகேவலத்தினான்மா . 
இப்படிக் கேவலத்திலும் சகலவிஷயங்களிலும் தனுகரணபுவனபோக 
ங்களிலும் திரிகிறதும் இப்படிக் கேவல சகலத்திலும் அவத்தைப்பட்டுச் 
சனனமரங்களிற்படுகிறது பத்த நிலை யென்றறி . இனி முன்சொன்ன மல 
ம் ( ரு ) ஐந்தில் ஆணுவமாயையும் சிவன்தனக்கு உபாதானமாக்கிக் கொ 
ண்டு ஆன்மாவுக்குத் தனுகரணபுவன போகங்களைக் கொடுத்து இந்தமா 
யா உபாதிகளாலே ஆன்மாக்கள் மொத்துண்டு சனனமரணங்களிலே முன் 
செய்த கன்மம் பின்சென்மத்திலே தெரியாமல் பின்செயல் முன்தெரியா 
மல் சீவனுக்குக்கன்ம சாம்மியம் பிறக்குமளவும் சுகதுக்கங்களைப் பொசிப்பித் 
து உரிசிப்பிக்க ஆதிசத்தியை விட்டு மறைப்பிக்கையினாலே ஆதிசத்திக்குத்திரோ 


1860 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


தான சத்தியென்று பெயராய் இந்தத் திரோதாநத்தைச் சிவன்தனக்குச் 
சம்மந்த காரணமாக்கிக் கொண்டு இந்த நாலையுங் கொண்டு ஆன்மாவுக் 
குச் சகசமான ஆணுவகன்மங்களை நீக்கி இத்தை நீக்கும்போது முன்சொ 
ன்ன நாலையுங்கூடநீக்கிச் செம்புக்குக் காளிதத்தை நீக்கிப் பொன்னாக்கிப் 
பொன்னுடனே கூட்டல் போல ஆன்மாவைச் சுத்தனாக்கிச் சிவன்தன்னோ 
டே ஐக்கியம் பண்ணிக் கொள்ளுவான் என்றறி . இப்படி 

முத்திநிலை 
சித்தாந்தம் , 


End ;; 


* 


* 


இப்படிப் பஞ்சாவத்துையுங்கடந்து முன்கண்ட பிரகாசம் எல்லாம் 
வெறும்பாழாய்பபோனது மோட்சம் என்றறி . கவி : -- 

முப்பாழும் பாழாய்முதற் பாழ் வெறும் பாழாய் 
அப்பாழுமாதியந்த மறப்பாழாய் இப்பாழில் 

சும்மாதிருக்சச் சுகமளித்தாய் எங்குருவே . 
நிம்மாயக்கத்தடிக்கே நீர் : ( சு ) இந்தப்பிரகாரம் ஆன தியானங்களிலே 
அந்தர் பகிர் ஆன்மலட்சயங்களைப் பார்த்து மோட்சம் அடைவான் . இதல் 
லாமல் ( உயக ) கலையுண்டு. அது எது. முன் சொன்ன ( யசு ) பதினாறும் 

ஆசு . ( ரு ) ஐந்து ஆக . ( உயக ) இரு 
பத்தொன்று , இனிவாக்குள் ( ரு ) ஐந்து . அநாதிகலை ஆதிகலை தந்திர 
கலை மந்திரகலை உபதேசகலை . ஆக. ( ரு ) ஐந்து இதல்லாமல் பஞ்சப்பிர 
ணவம் அஷ்டப்பிரணவம் ஷோடசப்ரணவம் ஸ்தூல பஞ்ச கிருத்யம் சூட்சும 
பஞ்ச கிருத்யம் அனுக்கிரக பஞ்ச கிருத்யம் இவையெல்லாம் குண்டலிசத்தி 
முகாந்திரமான தென்றறி இத்தோடேசிற்சத்திகூடி 

மூன்றுவிதலட்சியமான தென்றறி . இந்த 
த்தானகங்கடந்தது சாங்கியம் . - இது கடந்தது . 
யறியவேணும் என்றறி . ஆகத்தீர்த்த சங்கற்பமுதல் யோகம் அந்தமாக 
அத்தியாயம் ( யங ) பதின்மூன்று முன்போது அத்தியாயம் . 

ஆகப்பூர்வகாண்டம் அத்தியாயம் ளசுஉ இந்தநூலில் 
முன்சொன்ன தெட்சண காண்டம் அத்தியாயம் . 


.. 


(கு - பு . ) - 

பூர்வகாண்டம் எனும் நூல் சைவமதச்சார்பாக அம்மதக்கொள்கைகள் 
பலவற்றையும் விளக்குவது . இது இத்துணைத்தென்றும் இயற்றியவர் இன் 
னாரென்றும் ஒரு சிறிதும் தெரியவில்லை : முற்றுப் பெற்றதாகத் தெரிய 
வில்லை . முதலில் இரண்டேடுகளில் இந்நூலில் உள்ள விஷயங்கள் இன் 
னின்னபக்கங்களில் உள்ளன வென்று தெரிந்து கொளற்கு அட்டவணை 
யொன்று எழுதியிருக்கிறது . ஏடுகள் மிகவுஞ்சிதைந்துள . எழுத்துப்பிழை 
மிகவும் உள்ளன . 


THE TAMIL MANUSCRIPTS 

18611 
No. 2143. தற்செயலழிந்த தகைமை . 

TARCEYALALINTA TAKAIMAI . 
Pages , 4. Lines , 4 on a page . Much injured . 

Begins. on fol , 73 of the Ms. described under No. - 1185. T. D. 
C. Vol . 111 . 

Complete .. 

Same work as that described under . No. 1825. of Tamil Descri 
ptive Catalogue Vol . 1V . 


( கு - பு ) . 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ்காடலாக் 1825 ஆவது நம்பர் பிரதியில் வந்துள்ள 
தேயாம் . இப்பிரதியில் இந்நூலின் பத்துக்கண்ணிகளும் உள . ஏடுகள் மிக 
வுஞ் செல்லரிப்புண்டுள . வேதாந்த ஞானம் ஊட்டுவதெனப்புலப்படுகிறது . 


No. 2144. விவேகசிந்தாமணி வசனம். 

VIVEKACINTÁMAŅI VACANAM , 
Pages, 88. Lines , 6 on a page . 
Begins on fol. 60. a of the Ms. described under No. D. 1060 , T. D. C. 

Vol. II 
Complete. 
A work relating to the “ Advaita " school of the " Vēdānta " philosophy. 
Beginning : 


விவேகசிந்தாமணி . பிரகரணோத்பத்தி : 
ஸ்ரீமத் அநேக லோகயதார்த்தமான வேதாகம புராண சாத்திரத்தின் 
அர்த்தத்தைச் சமஸ்தரும் அபிவியக்தமாகக் காணும்படி காட்டுகையால் 
விவேகசிந்தாமணி ” என்று இதற்கு நாமதேயம் . நீ இதனைக் கிருபை 
யுடன் கேட்பாயாக வென்று ஆசாரியார் சீஷனுக்கு அநுக்கிரஹிக்கும்படி . 
ஸ்ரீமத் அநேக பு வநபவநாரம்ப மூலஸ்தம்பரூபசம் புலிங்கமாதி நிராகாரி 
தேசிகோத்தம பரியந்தம் ஆனகுருபரம்பரையை மநோவாக்காயத்தால் 
நமஸ்காரம் பண்ணுகிறேன் . 


வேதம் ( ச ) வேதாங்கம் ( ச ) வேதோபாங்கம் (ச ) இவை சதுர்த்தசவித்யை 
என்பிக்கும் ? இந்தச் சது ர் தச வித்யையுள் மீமாங்கிசையாவது ; மிகுதியும் 
விசிஷ்டமாய் ( உய ) அத்தியாயமாய் அர்த்தபிரதிபாதகத்தால் தவி விபாக 
மாம் . அவற்றுள் பிரதமபாகம் , “ சைமினிசூத்திர ரூபத்தால் துவாத 
சாத்தியாயமாய்க் கர்மார்த்த பிரதிபாதகமாய் லேக வோதாதிகாரணம் 


1862 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


என்பது முதலான ஸகஸ்ர நியாயத்தால் பூர்வமீமாம்ஸை எண்பிக்கும் . 
அந்தச் சைமினி சூத்திரத்துக்குச் சபரனால் சாபரம் என்னும் பாஷ் 
யஞ்செய்யப்பபட்டது . அதனுக்கே பட்டாசாரியரால் வார்த்திக ரூபத்தில் 

பாட்டம் என்றொரு மதாந்தரம் செய்யப்பட்டது . அந்தப்பட்டருடைய 
சீஷறான பிரபாகரரால் அந்தச்சாபா பாஷ்பத்திற்கே " பிராபாகரம் 
என்றொரு மதாந்தரஞ்செய்யப்பட்டது . இரண்டாம்பாகம் வியாசசூத்திர 
ரூபத்தாலே எட்டத் தியாயமாய்ப் பிரம்மான்ம பிரதிபாதகத்தால் " உத் 
தர மீமாம்ஸை என்பிக்கும் . 

என்பிக்கும் . அதனுள் பூர்வம் நாலு அத்தியாயம் 
தேவதாகாண்டம் ( எனப்படும் ) அதில் மந்தரவாதத்தைப் போல தேவதா 
லட்சணம் பலபத்திரராமரால் பிரதிபாதிக்கப்பட்டது . உத்தரம் ஆனநாலு 
அத்தியாயம் 

" பிரம்மகாண்டம் ” ( என்பிக்கு ) ( எனப்படும் ) , அதுனுள் 
பிரம்மாத்தும வைக்ய பிரதிபாதகமாய்ச்சங்கராசாரியரால் பாஷ்யஞ்செ 
ய்யப்பட்டது . அந்தப்பாஷ்யத்திற்கு விவரணாசாரியரால் விவரணஞ்செய்யப் 
பட்டது . அந்த விவரணமே வேதாந்த சாத்திரம் ( எனப்படும் ) அதன் விஸ் 
த்தாரம் ஆவது :-ஆசீர்வாதம் நமஸ்காரம் வஸ்து நிர்தேசம் எனச்சாஸ் 
திராரம்பத்தில் செய்யப்பட்ட மங்களாசரணத்ரயம் . 


ப்ரீதி . 


End ;: 

இதற்குமேல் எக்காலத்திலும் எத்தேசத்திலும் யாதொரு சரீரமும் 
அடையாதே சச்சிதாநந்த ப்ரம்ம ஸ்வரூபத்தில் இருப்பதே விதேஹ கைவல் 
லியம் . அந்த விதேஹ கைவல்லியம அடையுங் கிரமமாவது : யாதொரு 
முமுக்ஷவுக்கு நித்தியகர்மாநுஷ்டாத்தால் தர்மோத்பத்தி . தர்மோத் 
பத்தியால் பாபக்ஷயம் . பாபக்ஷயத்தால் சித்த சுத்தி . சித்த சுத்தியால் 
ஸம்ஸார தோஷதர்சனம் . ஸம்ஸார தோஷதர்சனத்தால் விஷயவிரக்தி 
விஷயவிரக்தியால் மோக்ஷாபேக்ஷை . மோக்ஷாபேக்ஷையால் பாஹயகர்ம 
பரித்யாகம் . பாஹயகர்ம பரித்யாகத்தால் யோகாப்பியாசம் . யோகாப்பியா 
ஸத்தால் பிரத்யகாத்ம 

பிரகாத்மப்ரீதியால் தத்வமசிவாக்கிய 
விசாரம் . தத்வமசிவாக்ய விசாரத்தால் அத்வைத்ஞ்ஞானம் . அத்துவை 
தஞ்ஞானத்தால் அவித்தியாநாசம் . அவித்தியாநாசத்தால் துவைத பிராந் 
திநஷ்டம் . துவைத பிராந்தி நஷ்டத்தால் சுகதுக்க பரித்யாகம் . சுகதுக்க 
பரித்யாகத்தால் ராகத்வேஷஹாநி . ராகத்வேஷ்ஹா நியால் விதி நிஷெத 
நிரஸநம் . விதி நிஷெதநிரஸநத்தால் புண்யபாபக்ஷயம் . புண்யபாபக்ஷயத் 
தால்தேஹாபாவவிச்சித்தி . தேஹாபாவவிச்சித்தியால் சருவபாவ விமோச 
னம் . சர்வபாவ விமோசனத்தால் சர்வோத்தரமான பரமஸ்த்தாநமான 
நித்தியாநந்த சுவரூபமாயிருக்கிற தேவிதேஹகைவல்லியம் . இதுவே 
சுருதி ஆசார்யப்ரஸாதசித்தி . இதுவே சகல சாத்திரார்த்த நிர்ணயம் 
பிரம்ம பரிச்சேதம் ஸம்பூர்ணம் . 
( கு - பு ) - : 

இந்நூல் அத்வைதமதத்தைச் சார்ந்ததாய் . வேதாந்த ஞானம் உணர்த் 
துவது . வசனநடையால் ஆகியது . இது பிரகரனோத்பத்தி திருக்திருச்ய 
விவேகம் முதலிய பகுதிகளாளி விவேகஞானத்தை யுண்டாக்கி அவித் 


THE TAMIL MANUSCRIPTS . 


1863 


தியை நீக்கி “ விதேஹகைவல்லியம் ” என்னும் முக்தியை யடையுமாற்றை 
விளக்கிப் போருகிறது . இதை இயற்றியவர் இன்னார் என விளங்கவில்லை . 
இந்நூற்பெயர் காரணப்பெயராய் அமைந்ததற்கு ஆதாரம் நூலாம்பரத் 
துள்ள தொடர் மொழியாகும் . எழுத்துப் பிழைகள் மலிந்திருப்பினும் 
நுவலும் விஷயம் நன்றாயிருக்கிறது . ஏடுகள் மிகவும் சிதைந்துள . 


No. 2145. மாயாவாதி மதம் . 

MAYAVADI MATAM . 


Pages , 10. Lines , 7 on a page . 

Begins on fol. 44 - a of the MS . described under No. D. 1185. 
Incomplete. 

A work relating to the “ Méyavada ” or “ Advaita ” “ school of the 
" Vēdinta " of philosophy. 


Beginning : 


மாயாவாதி மதம் உரையுடன் . 
நவிற்றிய நிரையில் வித்தையினோனுரை. என்பது , முன்சொல்லப் 
பட்ட வொழுங்கில் மாயா உபாதிகளினாலே வாதிக்கப்பட்டுப் பரப்பிரம்மம் 
இப்படி மயங்கி நிற்கும் என்று சொல்லுகிற மாயாவாதியுடைய மதம் இருக் 
கிறபடி . 

நித்தன் அறிவன் சுத்தன் அகண்டிதன் . ( உ) என்பது , ஒருகாலும் 
அழியாதவனுமாய்ச் சருவஞ்ஞ்னுமாய் நிர்மலனுமாய்க் கண்டிக்கப்படாத 
வனுமாய் , “ நிர்விகற்பன் நிர்த்தத்துவன் நிரஞ்சனன் ” என்பது , விகற்ப 
மில்லாதவனுமாய்த் தத்துவாதீதனுமாய் , மறைப்பில்லா தவனுமாய் ; 
" சொல்வகை எவையுந் தொடராததூய்மணி ” என்பது , சொல்லும் 
பொருளுமாயிருக்கின்ற சாத்திரங்களில் ஒன்றாலும் சென்று கிட்ட வொண் 
ணாமலிருக்கிற சுத்தரத்தினமாய் ; 


* 


. 


End ; 

: 
இந்தப் பிரம்மம் இப்படிசெய்யவேண்டுவான் என்னென்னில் , இது 
தன்னியல்பென்றும் , என்பது , இப்படிச்செய்து வருகிற இந்தப்பிரம்மம் 
தன்னுடைய தன்னுடைய வியல்பாயிருப்பதொன் றென்றும் , பிரம்மம் 
இந்த வுபாதிகளினாலே பாதிக்கபட்டிருப்பான் என் ? என்னில் ; விளையாட் 
டென்றும் . இந்த உபாதிகளோடுங் கூடிக்கொண்டு நிற்கிறத்தைப் பிரம்மத் 
திற்கு விளையாட்டாயிருப்ப தொன்றென்றும் , பரப்பிரம்மத்திற்கு இயல் 
பென்றும் விளையாட்டென்றும் எங்கே காணப்பட்டதென்னில் ; முன்னுள்ள 
மறைகண் மொழிதலினால் ; என்பது , அநாதியாயுள்ள வேதங்கள் சொல் 
லுகையினாலே ( இந்த வுபாதிகள் பலவாகக்காணப் பட்டாற்போல அந்தப் 
பிரம்மமும் . இப்படிப் பலவாகக் கண்டிக்கப்பட் டிருக்குமோவென்னில் 


1864 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


ஒருநூற் பன்மணி நிலையும் பசுப்பாலெனவும் .......நீரினவாதித்தரென 
வுங் கூவலாழி குளஞ் சிறுகுழி கால்வாவியாவையும் வருபுனலெனவும் 
அவ்வவற்றடங்கி " என்பது . 


மணிகள் பல நிறமாயிருந்ததாமாயினும் அதிலே கோப்புண்ட நூல் ஒரு 
தன்மையாயிருந்தாற்போலவும் , பசுக்கள் பலவர்ணங்களா யிருந்ததாமாயி 
னும் பாலொரு நிறமாயிருந்த தன்மை போலவும் , பாத்திரங்கள் பலவா 
யிருந்ததாமாயினும் அவையிற்றிற் பிரதியிம்பஞ் செய்த வாதித்தன் ஒன் 
றாயிருந்ததன்மைபோலவும் , கிணறும் கடலும் குளமும் சிறிதாய் உள்ள 
குழிகளும் வாய்க்கால்களும் வாவிகளும் இவையெல்லாம் பலபேதமாயிருந்த 
தாமாயினும் தண்ணீர் ஒன்றாயிருந்த தன்மைபோலவும் இப்படியே யோனி 
கள் பலவாயிருந்ததாமாயினும் அறிவேகமாய் அந்தந்த யோனிகள்தோ 
றுங் கூடியிருக்கும் : அப்படியோனிகள் தோரும் அறிவுகூடி யிருந்ததாமா 
யின் அந்தந்த உடல்கள் தோறும் பந்திக்கப்படாதோவென்னில் ; 


( கு - பு .) 

இந்நூல் மாயாவாதி மதத்தைச்சார்ந்ததாகும் ; இது அம்மதச்சார்பா 
னக் கொள்கையை நு வலுகின்றது . இப்பிரதியில் முழுவதுமில்லை . நிற்க . 
இது தனித்த நூலோ ? அல்லது ஒருபெரும் நூலின் ஒருபகுதியோ ? ஒன் 
றுந்தெரியவில்லை . உள்ளவரையில் உரையுடன் உள்ளது . பிழையுள்ளன . 
எடுகண் மிகச்சிதைந்திருக்கின்றன . 


No. 2146. இருசமயத்தராசு . 

IRUSAMAYATTARAŠU . 


Substance , palm -leaf . Size , 191 x 14 inches . Pages , 160. Lines , 4 on a 
page . Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 

Complete . 


. 


Same work as that described under No. R. 1007 , Tamil Triennial 
Catalogue . 

. 
( கு - பு ) - 

இந்நூல் மூவருடக் காடலாக்கில் 1007 ஆவது நம்பரில் வந்த 
நூலுக்கு மூலப் பிரதியாம் . இதில் உள்ளவளவே அதிலும் இருக்கிறது . 
எழுத்துப் பிழைகள் மிக மலிந்துள்ளன . இது சைவ வைணவ சமயங் 
களில் உள்ள குற்றங் குறைகளை யெடுத்துக் கூறித் தம் மதக் கோட் 
பாட்டை யுணர்த்துவது . இருசமய விளக்கம் என வழங்கும் நூலா 
யிருக்கலாமென்று தோற்றுகிறது . அங்ஙனமாயின் நூலாசிரியர் அரிதாச 
ராவர் , 


ப 


THE TAMIL MANUSCRIPTS 


1856 


No. 2147. தர்க்கபரிபாஷை . 

TARKAPARIBHĀŞAI. 
Pages , 76. Lines , 8 on a page 

Begins on fol . 87 - a of the MS . described under No. D. 1388 . 
Complete . 
A rendering, into Tamil, of & Sanskrit work , of the same name , by 
Kesava Misra .. 

By Turaimangalam Sivappirakāśa Svāmiga ! 
Beginning : 

திருச்சிற்றம்பலம் . 
அளவை நூற் பிரமாணம் : தர்க்கசாத்திரம் . 
( 1 ) நியாய நூலின் முயற்சியைச் சுருங்கிய கேள்வியினாலே மடியனாயும் 
அவாவும் பாலன் எவன் அவனுக்கு 

என்னால் உத்தியோடு கூடிய 
இவ் .. ளவை நூல் சுரு கி விளக்கப்படா நின்றது 
( 2 ) பிரமாணம் 

பிரமேயம் சம்சமயம் பிரயோசனம் திருஷ்டாந்தம் 
சித்தாந்தம் அவயவம் தருக்கய நிண்ணயம் வாதம் சற்பம் விதண்டை 
எத்துவாபாசம் சலம் சாதி நிக்கிரகத்தானங்களது தத்துவ ஞானத்தால் 
உயர் சிறப்படைதல் . ( 3 ) இது நியாயத்தினது முதற் சூத்திரம் . இதன் 
பொருள் . பிரமாணம் முதலிய பதினாறு பொருளது உண்மையறிவால் 
வீடு அடைதல் உளதாமென்க. 

( 4 ) எவ்வளவு பிரமாண முதலியவற்றின் உத்தேச இலக்கண பரீக்ஷை 
பண்ணப்படாது அவ்வளவும் அவற்றின் 

உண்மை யறிவுண்டாகாது . 
எ.ஙஙனம் பாஷ்யகாரர் கூறினார் அங்ஙனம் இந்நூலது வழக்கு மூன்று 
வகைத்து . உத்தேசமும் இலக்கணமும் பரீட்சையும் என . ( 5 ) உத்தேசம் 
ஆவது . பெயர் மாத்திரையாய்ப் பொருளைச் சொல்வது . அஃதும் - 
(உத்தேசமும் ) இச்சூத்திரத்தாளே பெறப்படும் . 

( 6 ) இலக்கணம் ஆவது . சிறப்பியல்பு . எங்ஙனமெனின் ஆவினுக்குத் 
தாடி முதலிய வுடைமையாம் . 

( 7) பரீட்சையாவது , இலக்கியத்திற்கு இலக்கணம் பொருந்துமோ ? 
பொருந்தாதோ ? என்றாராய்தல் பரீட்சை . 


* 


End : 

நிக்கிரகத்தானம் . 
( 143 ) நிக்கிரகத்தானம் ஆவது . தோல்வி ஏது நிக்கிரகத்தானம் 
அது , நூனம் ( ந்யூநம் ) அதிகம் அபசித்தாற்தம் அர்த்தாந்தரம் அப் 
பிரதிபை மதானுஞ்ஞை விரோதம் முதலான பேதத்தாற் பலவிதமாயி 
னும் பெருகும் என்று அவையெல்லாஞ் சொல்லப்பட்டனவல்ல . அவை 
யாவன ; ( 1 ) 144 சொல்லவேண்டிய பொருளிற் சிறிது குறைதலுடைமை 
நூநம் என்ப. 

123 


1866 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


. 


( 145 ) 2. சொல்லவேண்டிய பொருளின் அதிகம் . உடைமை . அதிகம் . 
( 146 ) 3. சித்தாந்தத்தின் கேடு அபசித்தாந்தமாம் ; ( 147 ) 4. பிருகிரு 
தத்தில் அநேக சம்பந்தமான ( அசம்பத்தமான ) பொருளுடைய சொல் 
அர்த்தாந்தரம் ஆம் ; ( 148 ) உத்திரத்தினது தோன்றாமை அப்பிரதிபை . 
( 149 ) தனக்குப் பிரதிகூலமாய்ப் பரனுக்குச் சம்மதமான அர்த்தத்தைத் 
தானே யங்கீகரித்தல் மதானுஞ்ஞை. (150 ) இஷ்டார்த்த பங்கம் விருத் 
தம் , ஈண்டு மிகவும் வேண்டப்படுவதாய பதார்த்தங்களை ரூபபேதத்தினாலே 
யடிக்கடி கூறுவதும் 

கூறுவதும் வேண்டாமையாகிய ரூபபேதங்களுக்கு இலக்கணங் 
கூறாமையும் குற்றமின்று . இவ்வளவிற் பாலனுக்கு வியுத்பத்தி சித்திக் 
கையால் . 

சிவகேசவ மிசிரரியற்றிய தருக்க பரிபாஷை தமிழிற் றுறைமங்கலம் 
சிவப்பிரகாசரால் மொழி பெயர்க்கப்பெற்றது முற்றும் . 
( கு - பு ) - 
இந்நூல் வட்மொழியில் 

வட்மொழியில் கேசவமிசிரர் என்னும் புலவர் இயற்றிய 
தர்க்க பரிபாஷை என்னு . நூலினது தமிழ் மொழி பெயர்ப்பாகும் ; 
இது , துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகளான் இயற்றப்பெற்றது ; 
கோ . வடிவேலு செட்டியாரியற்றிய ஓர் குறிப்புரையுடன் அச்சிடப்பெற் 
றுளது . அதற்கு மிதற்கும் பல பாட பேதங்கள் காணப்படுகின்றன . 
இப்பிரதியில் இது முழுவதும் இருக்கிறது . 


No. 2148. உடலறிஞானம் . 

UDALARIRANAM . 
Pages , 28. Lines , 5 & 6 on a page . 
Begins on fol . 34 - a of the MS . desoribed under No. D. 1187 , 
Sacomplete .. 

A work dealing with the structure and peculiarities of the human 
body , as viewed from the standpoint of the Yöga of the Siddhas. 
Beginning : 

கார்கடலும் பூவுங் ககன முயர்பொன்னுலகும் 
சீர்பெறவே நாளா 

செய்த பிரான் - எர்பெறவே , 
சுருதி முறையாற்றெளிந்து தோற்றிய ஞானங்கூறக் 
கருதிய மெய் வல்லோனே காப்பு . 

( க ) 


End : 

ஒண்டே தெரிந்து உறுதி நினைவிற்றரிக்கக் 
கண்டே யினிசிக்குலைகனிரசமதே பாலும் 
உண்டே மகிழ்ச்சிதர உள்ளிக்கால் முதல் 
செண்டேயழியாத தேகமே லம்பொனனி 


. 


THE TAMIL MANUSCRIPTS 


1867 


( கு - பு ) .- 

இந்நூல் ஞான மார்க்கத்தைச் சார்ந்ததாய் உடலில் அமைந்துள்ள 
தத்துவங்களை விரிரித்துணர்த்தி நாசியின்வாயிலாகச் செல்லும் சாத்தினை 
யும் சூட்சுமாய் அறியும் நெறியையுணர்த்துவதெனத் தோற்றுகின்றது . 
ஒன்று முதல் நாற்பத்தெட்டுச் செய்யுட்களே இருக்கின்றன . இன்னும் 
இந்நூலுக்கு எத்துணைச் செய்யுட்களிருக்கின்றனவோ தெரியவில்லை . 
எழுத்துப் பிழைகள் மிகவுங் காண்பதோடு எடுகள் மிகவுஞ் சிதலுண்டிருக் 
கின்றன . 


No. 2149. திருவள்ளுவநாயனாரகவல் . 

TIRUVALLUVANĀYANĀRAHAVAL . 
Pages , 7. Lines , 6 on a page . Begins on fol . la of the MS . described 
under No. D. 218 . 

Complete. 

A poem on Yoga, purporting to be composed by Tiruvalluvar the 
famous author of the Tirukkural. 
Beginning :: 

திருவள்ளுவநாயனார் வகுத்த பாவையகவல் . 
பூவிலயனும் புரந்திரனும் பூமிதனைத் 
தாவியளந்தோனுந் தாமறியார் - நாவில் 
இழைநக்கி நூனெருடுமேழையறி வேனோ 
குழைநெக்கிப் பிஞ்சகன்றன் கூத்து . 
வேதப்பாஞ்சோதிப் பார்வையாய் விளங்கிய 
சீரொட்டும் பாவைகெள் ஓங்காரமாகியே 
நின்றதோருண்மை பார்த்ததின் வெளியுள்ளே 
உற்றுவளரும் பரஞ்சோதியுருவைப் 
பல பல நெய்யக்கேள் சுக்கிலமான கருவிது 
சுரோணிதமான விரைக்கருவிந்தொடு 
நாதம் விளைந்த தாய்ப் பிந்தொடு காயுங் 
கனிந்ததாய்ப் பாவை வெடித்ததோர் பஞ்சதாய்ப் 


End : 

தெளிந்து சுழிமுனை தாளைத் திறந்து 
துரியாதீத விளக்ரையு மேற்றி 
ஆரியனாடு திரையிடும்போது 
ஆராடுந் திருக்கூத்துக் கானலுமாமே . 

திருச்சிற்றம்பலம் . 
திருவள்ளுவ நாயனார் அகவல் முற்றும் . 
123-4 


1868 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


குருபாதமேதுனை : 
கு . பு.- இந்நூல் யோக விஷயமென்று தெரிகிறது . திருவள்ளுவ 
நாயனார் இயற்றியதாக உள்ளது . ( பாவைய..வல் ) என்று அடைமொழி 
கொடுத்திருக்கிறது . இந்நூலுக்கு இப்பெயர்தானோ அல்லது வேறு ஒரு 
பெயர்தான் உண்டோ ? ஒன்றும் தெரியவில்லை . 


No. 2150. திருப்பாண் ஆழ்வார் பாடல் 

TIRUPPĀŅ AĻVĀR PADAL . 
Pages , 6. Lines , 6 on a page . Begins on fol . 568 of the .MS . described 
ader No. D. 802 . 

Complete in 12 stanzas . 
Verses on the Yogam and Jñānam of the Siddhas. It is not certain 
whether Tiruppanalvar , who is said to be the author of this work , is 
the same person as the fimous Śrí Vaişnava Saint of the same name . 
Beginning 

திருப்பாண் ஆழ்வார் பாடல் . 
உவ்வே அவ்வாயோங்குமது உலகமேழுந் தானாகி 
வவ்வே சவ்வாய் நிற்குமது வளர்ந்தேயேக மொன்றாகிக் 
கவ்வே யுண்டுகவிந்து பச்சை கலந்தே தன்வடிவ -ய் 
அவ்வே யரிமால் வளர்ந்தானே யாய்ந்தே பாரு மவனொளியே (க ) 
வெட்டவெளியிலி ரேகையதே மேலே சுழிக்கில் உகாரமதாம் 
ஒட்டி முடிந்த வெழுத்துதான் உறுப்பு வொளியே யென்றுரை 
ரெட்டையெழுத்து நாதபிந்து நேரேகா லேவன்னியுமாம் [ க்கும் 
மட்டுமதுவே பலியெடுத்து மாலேயாகு மதுதானே . 

( உ) 


மஞ்சனம் வன்னியாக வாயு வே புட்பமாக 
நெஞ்சமே யமுதமாக நேசமாய் ஆசை செய்தால் 
பஞ்சுபோல் பறக்கும் பாசம் பாரினிற் பிறப்புமில்லை 
வஞ்சகமல்ல சொன்னேன் மாலையே பூசைசெய்யே . 


( 
ங 
) 


வாசியென்றெழுத்துதானே வாயுவேயுண்டிருந்தான் 
வாசியென்றெழுத்துதானே வாழ்சத்தியுண்டிருந்தாள் 
வாசியென்றெழுத்துதானே வளர்ந்ததுவுலகமெங்கும் 
வாசியே மாலேதானே வகையுடன் அறியமாட்டீர் . 


( ச) 


End : 


அரியேதானேதென்னில் அரிதன்னில் ஊமைநாக்கில் 
அரியதுவாச்சுதப்போ அரனுமே யதுவேயாச்சு 
அரியரன்வேறேதென்று அருநரகதனில் வீழ்வார் 
அரியான்மாலாயொன்றாய் ஆதியாய் மூலமானார் . 


( உ ) 


THE TAMIL MANUSCRIPTS 


1869 - 


பன்னிரு ஆழ்வார்கள் தேனேமலருந் திருவடித்தாமரைகளே சர 
ணம் : -- ஸ்ரீராமஜயம் : 

கு . பு .-- இந்நூல் யோகம்ஞானம் என்னும் விஷயங்களை நுவலுவதா 
ய்ச் சித்தர் நூல்களைச் சார்ந்திருக்கின்றது . நூலாசிரியர் திருப்பாண் ஆழ் 
வார் என்று குறிக்கப்பட்டுள்ளது . இவர் பன்னிரு ஆழ்வார்களில் ஒரு 
வரான திருப்பானாழ்வாரோ ? அல்லது இவர் பெயர்கொண்ட மற்றொரு 
வரோ ? ஒன்றுந் தெளியவியலவில்லை . ஆய்ந்துணரற்பாற்று . பன்னிர 
ண்டு பாடல்களால் அமைந்திருக்கின்றது , எழுத்துப் பிழைகளிருக்கின்றன . 


No. 2151. நெஞ்சறிவிளக்கம் வெண்பா பன்னிரண்டு. 

NENJARIVILAKKAM VEŅPĀ PANNIRAŅD U. 
Pages, 4. Lines 6 , on a page . Begins on fol . 32 & of the MS . described 
under No. D. 1378 , T.D.C. Vol . III . 

Complete . 

12 Verses , in the Venpa style , on the Yogam and Jhanam of the 
Siddhas . 


Beginning : 

நெஞ்சறிவிளக்கம் வெண்பா பன்னிரண்டு. 
நெட்டெழுத்தினுடே போய் நின்றளந்து பார்த்தக்காற் 
றொட்டெழுத்து வந்தசெயல் தோன்றுமே - வட்டமிட்டுச் 
சித்தொளியாய்க் காணுஞ் செழுங்கதிராயிரங்கோடி 
பெற்ற பிரகாச மென்பேசு . 


பேசாதே நெஞ்சகமே பேசும்பொருளதுவே 
ஆசார நெஞ்சமந்தப் பொருளாய் - ஈசான .. 
மூலையிதுகான் முகமாறுடையான் 
காலையினித் தேடிக்காண் . 


( 
உ 
) 


End : 

உண்மைகண்டாய் நெஞ்சகமே யொடுங்குமிடங் கேளீர் 
தண்மைபடு மைம்பூத தற்பரத்தைச் - செம்மை 
செங்கதிரோன் அவ்விடத்தே சேர்ந்திருப்பாரென்று 
எங்கள் குருசொன்னா ரிடம் . 


* 


சிந்திக்குஞ் சிந்தனையுஞ் சிவனுமொன் றானக்கால் 
நெஞ்சறி விளக்கமது நேசமாய் --- இந்தத் 
தத்துவத்தினுள்ள தகைமையுடை யோர்க்குச் 
சத்தும் வெளி யாகாது காண். 


( கஉ ) 


நெஞ்சறி விளக்கம் வெண்பா முற்றிற்று . 


1870 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


( கு - பு . ) - 

இந்த நெஞ்சறிவிளக்கம் எனும் நூல் யோகம் ஞானம் என்ற 
சாத்திர விஷயங்களைச்சார்ந்ததாய் அச்சாத்திரக்கொள்கையைக் கூறுகின்றது . 
பன்னிரண்டு வெண்பாக்களான் அமைந்துள்ளது . இயற்றியவர் இன்னார் 
என்று தெரியவில்லை . இது , டிஸ்கிருப்டிவ் காடலாக்கில் 189 - ஆவது நம்ப 
ரில் 

வந்துள்ள நெஞ்சறிவிளக்கம் என்னும் நூலினும் வேறாக - 
வுள்ளது ; அது நூறுபாடல்களான் இற்றது எனவும் , கணபதிதாசன் 
என்பவரால் இயற்றப்பெற்றதெனவும் வெளிப்படையாக முதற்கடைப்பாடல் 
களான் அறிய கிடக்கிறது . அங்ஙனில்லை இது . 


No. 2152. அவிநாசி நாதர் துதி . 

AVINAŠI NATHAR TUDI. 


Pages, G Lines , 4 on & page . 
Incomplete . 
Begins on fol. 1 - a of the Ms. described under No. D. 1756 . 

Same work as that described under No. 1676 , Tamil Descriptive 
Catalogue Vol. IV . Contains 10 stanzas only . 


( கு - பு . ) 

இந்த நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 1676 - ஆம் நம்பரில் வந்துள்ள 
நூலேயாகும் . இந்நூலின் மொத்தசெய்யு ளெண்கள் இத்துணையெனத் 
தெரியவில்லை , இப்பிரதியில் 10 பாடல்களே இருக்கின்றன . எழுத்துப் 
பிழைகள் மிகவுள்ளன . எடுகள் சிதைந்துள . 


No. 2153. அனுமப்பத்து . 

ANUMAPPATTU .. 


Pages, 14. Lines , 5 on & page . 
Bagins . on fol . 1-& of the Ms. described under No. D. 1744 . 
Complete .. 

Same work as that described under No. 1041 of the Tamil 
Descriptive Catalogue Vol. II . 


( கு -4 .) 


இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக்கு 1041 - ஆம் நம்பரில் வந்துள்ள 
நூலேயாகும் . இப்பிரதியில் பத்துப்பாடல்களும் இருக்கின்றன . எடுகள் 
மிகவுஞ் சிதைந்துள . எழுத்துப்பிழைகள் உள்ளன . இப்பிரதி ஷ நம்பர் 
பிரதிக்கு மூலப்பிரதியெனத் தோற்றுகிறது . 


THE TAMIL MANUSCRIPTS 


1871 


No. 2154. அனுமப்பத்து . 

ANUMAPPATTU .. 
Pages , 14. Lines , 5 on a page . 
Begins on fol. 14 of the Ms, described under D. No. 1744 . 
Complete .. 
Same work as the above . 


( கு - பு . ) -- 

இதுவும் முன்பிரதியில் வந்துள்ளதே . இரண்டாவது பிரதியாக எழுதி 
வைத்திருக்கின்றனர் . இப்பிரதியிலும் இந்நூலின் பத்துப்பாடல்களும் 
இருக்கின்றன . எழுத்துப்பிழைகள் மிகவுள . 


No. 2155. கணபதியாசிரிய விருத்தம் . 

GAŅAPATIYĀŠIRIYA VIRUTTAM . 
Pages, 2. Lines, 5 on a page .. 
Incomplete .. 
Begins on fol . 11 - a of the Ms. described under D. No. 1756 . 

Same work as that described under No. 1621. Tamil , Descrip 
tive Catalogue. Vol. IV . 

Contains 2 Stanzas only . 
( கு ----- 

இது டிஸ்கிருப்டிவ் காடலாக் 1621 - ஆம் நம்பர் பிரதியில் வந்துள்ளதே . 
இப்பிரதியில் முதலிரண்டு பாடல்களே உள . எழுத்துப்பிழைகள் உள்ளன . 
இதற்குக் கணபதி துதி . பிள்ளையார் துதி . 

பிள்ளையார் துதி . கணபதியாசிரிய விருத்தம் 
எனவாங்குப் பலவேறு பெயர்கள் காணப்படுகின்றனவாயினும் நூல் 
ஒன்றேயாகும் . 

No. 2156. க்ணபதியாசிரிய விருத்தம் . 

GANAPATIYAŠIRIYA VIRUTTAM . 
Pages, 2. Lines , 5 on a page . 
Incomplete. 
Begins on fol. 4 & of the MS . described under D. No. 1756 . 

Similar to the work described under No. 1621 in Vol IV. of the 
Descriptive Catalogue of Tamil MSS . 
( கு - பு . ) - 

இதுவும் முன்பிரதி போன்று வினாயகரின்மீது துதிரூபமாகவமைந் 
துள்ளது . ஒரு பாடலே காணப்படுகிறது . அதுவும் அரைகுரையாகவுளது . 
பிழைகள் உள . எடு சிறிது சிதைந்து நுனியில் முறிந்துள்ளது . 


1872 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 2157. கொல்லூர் மோகாம்பரி விருத்தம் . 

KOLLUR MOHAMBARI VIRUTTAM . 


Pages , 18 , Lines , 5 on a page . 
Begins on fol . 112 - a of the MS . desoribed under D. No. 1074 . 


Complete .. 

10 verses in praise of Goddess Pārvati worshipped under the name 
of Mōhāmbarī at Kollür. 


Beginning :: 


கொல்லூர் மோகாம்பரி விருத்தம். 
சங்கரி சிவானந்தி லோகரட்சாகரி 
சாம்பவி மாகேசுவரி சடாசூட 
கங்காதரி கவுரி பார்வதி சாமளே கோமளாங்கி 
பங்கய முகத்தி வில்பாணிச்சி நிர்வாணி 
பஞ்சாட்சரி குண்டலி பாலலோசனி 
விமலி மாதங்கி நிர்மலி பாகீரதி லட்சுமி 
மங்கையே ழுருவத்தி வேதத்தி ஞானத்தி 
வராகி வராகேசுவரீ மகாமாயி ஆயி 
நாமாங்கிஷ மதுபட்சிணி வராகினி மோகனாங்கி 
குங்கும பயோதரி மனோன்மணி தயாநிதி 
கொல்லூரில் மேகாம்பரி குமரனைப் பெற்ற மகமாயி 
யென்னிரு கண்கள் குடிகொண்ட குலதெய்வமே . 


( க ) 


End : 


பங்கய மலர்ந்த முகவழகு மருள்சேர் விழிப் பார்வையழகுங் 
குழையினிற் .... ரிய .... கொந்தளக மிலகுமழகும் 
இயலான மார்பணி நறுந்தோட்டினழகும் 
செங்கையிருகை கமலவிதழி னழகுமதிக 
சீர்ப்பட்டி னிடையினழகு மன்னநடை 
யழகுமெனது கண்டரிக்க வந்தருளுவாய் 
சங்கரரிருந்தவரை யுந்திய இராவணன்றலை 
யொருபது முருளவே தனுவெடுத்தே சரமதுந் 
தொடுத்தேவிடுந் தாமோதரன் சகோதரி 
கொங்கை குறவள்ளி மணவாளருடை தாய்புகழ் 
கொல்லூரில் மோகாம்பரி குமரனைப் பெற்ற மகமாயி 
யென்னிரு கண்கள் குடிகொண்ட குலதெய்வமே 

( அ ) 


1 


THE TAMIL MANUSCRIPTS 


1873 


( கு -4 . ) 

இந்நூல் கொல்லூர் மோகாம்பரி என்ற தேவியின் விஷயமான 
தொரு தோத்திரமென வறியக்கிடக்கிறது . கொல்லூரில் மோகாம்பரி 
குமரனைப்பெற்ற மகமாயி யென்னிரு கண்கள் குடிகொண்டகுலதெய்வமே 
என்ற சொல் தொடரை மகுடமாகப் பெற்று பத்துப் பாடல்களான் அமைந் 
துள்ளது . இதன் ஏடுகள் சிதலுற்றும் முறிந்தும் இருக்கின்றன . எழுத்துப் 
பிழைகள் மலிந்துள்ளன . 


No. 2158. சரஸ்வதி துதி . 

SARASVATI TUDI . 


Pages , 2. Lines , 5 on a page . 
Begins on fol . 10 -a of the MS . described under D. No. 1756 . 
Incomplete. 
In praise of Goddess Sarasvati , the presiding deity of learning. 


Beginning : 

ஸரஸ்வதியம்மன் துதி . 
மகமேரு கவமாக வாசுகியே கயிறாக 

வா ( ரி ) தியேய மிர்தமாக 
வானவர்கள் புகழாக வமுதங் கடைந்ததிலே 

வாழுலகை மாதர் வருகான் 
செகமுழுது மன்பான வாணியே( ன்னா ] ( நா ) விலேன் 

செப்பியே செந்திருவே நான் 
செந்தமிழ்த் துதிக்கின்றேன் வந்துதவு [ ம் ] பூமகளே 

செப்பரிய கலைமகளே நீ 
விகடதட செல்வியே வெண்டாமரைப் பெண்ணே 

வெள்ளைமேனியே யமுதமே . 


** 


* 


* 


** 


* 


End : 


வித்தையும் புத்தியும் அளித்த திருமாதே நீ 

வேண்டிய செல்வந் தருகுவாய் 
குகை முருகர் அடியேன் நான் குறை செய்த 

தமிழைநீ குற்றங்கள் பார்க்கவேண்டாம் 
கொன்மறையோர் மனைவியே வானவர்கடு திசெய்ய 

கோகனகப் பெண் 


. 


. 


1874 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


( கு - பு .) 

இந்நூல் சரசுவதீ தேவியின்மீது துதியாக வமைந்துள்ளது ; இயற்றிய 
வர் இன்னாரென்றும் , இந்நூலின் அளவு இத்துணைத்தென்றும் என்றிவை 
முதலிய வரலாறுகள் ஒன்றுந் தெரிந்திற்றிலது . அரைகுறையாகவெழுதப் 
பட்டுளது . எழுத்துப் பிழைகள் மிகவுள்ளன . எடு ஒரு சிறிது சிதைந் 
துள்ளது . 


No. 2159. சிவகவசம் . 

SIVAKAVACAM . 
Pages, 8. Lines . 7 on a page 
Begins on fol . 29 - 4 of the MS . described under D. No. 1185 . 
Complete .. 

Verses in which God Śiva is invoked to protect the devotee 
and his body like an armour. 
Beginning : 

பனிரண்டாவது சிவகவசவத்தியாயம் . 
பங்கயத் தவிசின்மேவி யிருந்துடற் பற்று நீக்கி 
யங்குறை பூதசுத்தி யடைவுடன் செய்து பின்னர் 
கங்கையைத் தரித்தசென்னி கற்பக தருவைச்செம்பொற் 
கொங்கை வெற்பனைய பச்சைக்கொடியொடு முளத்தில்வைத்தே ( க ) 
அகிலநாயகனாய் ஞான வானந்த ரூபியாகி 
துகடருமணுவாய் வெற்பின் றோற்றமா யுயிரையெல்லாம் 
தகவுடன வனியாகித் தரிப்பவன் னெம்மையிந்த 
மகிதல் மதனிற்றீமை மருவிடர தருளிற்காக்க . 


( 
e 
) 


* 


( 
ச 
) 


கடையுகந்தன்னி லெல்லா வுலகமுங் கடவுள் தீயால் 
அடலைசெய்த மலைதாள மறைதர நடிக்குமீசன் 
இடைநெறி விளைதாபத்தி லெறிதரு சூரைக்காற்றிற் 

றடைபடா தெம்மை யிந்தத் தடங்கடலுலகிற்காக்க . 
End : 

முடங்குளை முதலாயுள்ள முழுவலிக் கொடிய மாக்கள் 
அடங்கலும் நாகங்கொல்களி றென்றிவை யனைத்துமுள்ளந் 
திடம்பட நினைந்து பாவஞ்செய்யுஞ சிவகவசந்தன்னை 
உடம்படத் தரிப்பையானாலு லம்பொருருவவுத் தோளாய் . 


( உய ) 


வேறு 


( கு - பு . ); -- 
அந்நூல் சைவமதத்தைச் சார்ந்தது . 

நாராயண 
* அரிகவசம் * போல்வதோர் சிவவிஷயமானதொரு கவசம் 


கவசம் 


என்ற 


THE TAMIL MANUSCRIPTS 


1875 


தோத்திர ரூபமந்திரமாகும் . இன்ன நூலைச் சார்ந்ததென விளங்கவில்லை . 
தலையேட்டில் * பனிரண்டாவது சிகவசவத்தியாயம் என்ற 

என்ற வொரு 
தொடர்மொழி காணப்பெறுவதால் இது ஒரு பெருநூலின் சிறு பகுதி 
யாம் . எனக் காணக்கிடக்கிறது . இந்தப் பகுதியில் உள்ள பாடல்கள் ( உய ) 
இருபதாகும் . இதன் எடுகள் மிகவும் சிதைந்துள்ளன . 


No. 2160. திருப்புகழ் . 

TIRUPPUKAL . 


Substance , alm - leaf . Size , 151X14 , inches . Pages,. 90. Lines , 5 on a 
Page . Character , Tamil. Condition , injured . Appearance , old . 

Incomplete, contains 3 to 84 Stanzas only . 

Same work as that described undor No. 1649 of the Tamil 
Desoriptive Catalogue . Vol IV . 
( கு - பு . ) - 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக்கில் 1649 - வது நம்பரில் வந்துள்ள 
நூலேயாகும் இப் பிரதியில் 3 - ம் பாடல் முதல் 84 - ம் பாடல் வரையி 
லுள்ள பாடல்களே யுளவாதலின் முற்றுமில்லை , பிழைகள் மிக மலிந் 
துள்ளன . எடுளும் சிதைந்திருக்கின்றன . 3 - வது எட்டிலிருந்து 
தொடங்கியுள்ளது . ( 1-2 ) ஏடுகள் காணப்பெறவில்லை . நடுவிலும் ( சாய ) 
ஆவது ஏடு இல்லை . 


No. 2161. திருப்போரூர் கந்தப்பர் மயில்விருத்தம் . 
TIRUPPORÜR KANDAPPAR MAYIL VIRUTTAM . 


Pages , 2. Lines , 5 on a page . 
Incomplete . 
Begins on fol. 12- a of the MS . described under No. 1756 , 
T.D.C. Vol IV . 
Similar to the work described under No. 1666 , T. D. C. Vol IV . 

Contains 2 Stanzas only . 
( கு -4 . ) 

இந்நூல் டிஸ்கிருப்புவ் காடலாக் 1666 - ம் நம்பர் பிரதி நூல்போன்று 
திருப்போரூர் சுப்பிரமணியரது வாகனமாம் மயிலின் மீது துதி ரூபமாக 
வமைந்துள்ளது . இந்நூல் அருணகிரிநாதர் இயற்றிய மயில் விருத்த 
நூலுக்குப் பிற்பட்டது எனத் தெற்றென விளங்குகிறது . . நூலாசிரியர் 
தாமே இதில் “ அருணகிரிநாதரும் பகர்ந்து துதிசெய்யும் மயிலே ” எனக் 
குறிக்கின்றார் ஆதலின் . இந்நூலின் செய்யுட்கள் இத்துணையனவெனத் 
தெரியவில்லை . இப் பிரதியில் இரண்டு பாடல்களே யுள்ளன . எழுத்துப் 
பிழைகள் மிகுதியாக இருக்கின்றன. 


1 


1876 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


No. 2162. மாரியம்மையூஞ்சல் . 

MĀRYIAMMAIYUÑJAL. 
Pages , 3. Lines , 4 on a page . 
Begins on fol. 1 - ă of the MS . described under D. No. 356 . 

Contains 6 Stanzas only . Seems complete . 

Songs, in the Uncal style , in praise of Goddess Mariyamman . 
Beginning : 

மாரியம்மன் பேரில் ஊஞ்சல் . 
முந்தி முந்தி விநாயகன்றன் சாணம் போற்றி 

முருகருடன் கருணையதான் முற்றும் பாட 
அந்தி பகலுந்தொழுது பூசைசெய்து 

ஆதிபுத்தி லம்மனுமேல் ஊஞ்சற்பாட 
எந்தனுடை யிதயமதி விருந்து வாழும் 

ஏகாந்த சேவைதன்னி லெல்லோருங் காணப் 
பந்துமுலை மங்கையர்கள் பாதம் போற்றப் 
படைவீட்டாளம் ( மனவள் ) ஆடிரூஞ்சல் . 

( க ) 
அற்புதமாம் யூமியொரு பலகையாக 

ஆறுநால் வேதங்களுங் கயிறதாகச் 
சொற்பெரிய வாகாசம் பந்தாாகச் 

சுகமுடனே நட்சத்திர மாலையாகக் 
கற்பமுடன் இகபரங்கள் கால்களாகச் 
சகச்சந்திர சூரியருந் தீபங்காட்ட 
இப்புவியிற்சிம்மநகர் தன்னில்வாழும் 
ஈசுவரியாள் புத்திலம்மன் ஆடிரூஞ்சல் 

( உ ) 
மூவருடன் தேவர்களும் ருஷிகள் பாட 
முத்து நவரத்தினங்கள் முன் டணிகளாடக் 
காவலுடன் வயிரவனுங் காத்து நாடக் 
கனக்ஷேத்ர பாலனும் வெண்கவரி வீச 
பாவையர்கள் ஒருகோடி பரந்து சூழப் 
பகைத்தவர்கள் சித்தமுடன் பணிகள் செய்யப் 
பூவை வளர் சிம்மநகர் தன்னில்வாழும் 

பூரணியாள் புத்திலம்மன் ஆடிரூஞ்சல் ( ங ) 
End. 

இந்திரன் குபேரனுடன் இசைந்துவாழி 
இவ்வுலகில் மறையோர்கள் இணங்கிவாழி 
தந்திமுகன் குகன் குமாருடன் வாணி வாழி 
தரணிதன்னில் வேளாளர் தழைக்க வாழி 
விந்தையுடன் மாதவர்கள் வேதம் வாழி 
விளங்கு கவிஞர்கள்பதம் விருதும் வாழி 
சிந்தையுடன் சிம்மநகர் தன்னில் வாழும் 
தேவி புத்திலம்மன் அவள் ஆடிரூஞ்சல் 

( • ) 


THE TAMIL MANUSCRIPTS 


1877 


( கு.பு.) - 

இந்நூல் , மாரியம்மன் விஷயமானதொரு ஊஞ்சல் என்னும் பிரபத 
தவகையாகும் . இப்பிரதியில் ஆறு பாடல்களேயிருக்கின்றன . இந்நூலின் 
செய்யுளும் அத்துணையே என்று தோற்றுகிறது . ஏடுகள் நுனியில் முறிந் 
திருக்கின்றன . எழுத்துப்பிழைகளிருக்கின்றன நடையத்துணை சிறந்ததன்று . 
இயற்றியவர் இன்னாரென்று விளங்கவில்லை.... 


10 a page . 


No. 2163. மாணிக்கவாசகர் திருமணியகவல் . 

MANIKKAVĀCAKAR TIRUMANIYAKAVAL 
Pages , 11. Lines ,, 

Begins on fol . 1 - a of the MS . described under D. No. 1157 . 
Complete. 

A poem , in the Ahaval stylo , in praise of God Siva by Māņik 
kava.cakar . 
Beginning . ; 

மாணிக்கவாசகர் திருமணியகவல் 
சீரணி கமலத் தாரணி வாழ்க 
நாரணன் முதலாய் ஆரணம் போற்ற 
தில்லையுண் மீதே திருநடஞ்செய்தாய் 
வல்லபை நாதா வன்னியுள் வடிவே 
அரகராசிவனே புவனேசுவர்னே 
மௌனோர் தங்கண் மனதுள்ளிருக்கும் 
ஆதி நாதனே சோதிமேனியனே 
மாது பங்கனே வாவிகள் புடைசூழ் 
அம்பலத்துறையு மெம்பெருமானே 
மூவருமானாய் யாவரும் போற்ற 
வேதப்பொருளே கீதப்பிரியா 
உரகனையணிவாய மூன்றுகோணத்தில் 


* 


* 


End : 


தூக்கிய பாதமுந்துய்ய மறலியைத் 
தாக்கிய தாளும் வீரக்கழலும் 
வானுந்து தேவர்கள் வந்து வணங்கும் 
ஆனந்தமாகி நின்றாடிய கூத்தும் 
அம்மை பாகமும் வெள்ளைவிடையும் 
இம்மைதனிலே யான் காணும்படி 
வந்திட வேண்டும் ஆன்விடையேறி 


* 


* 


1878 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


நாலாம்பதத்தில் நண்ணி வீற்றிருக்கும் 
பாலாம்பதத்திற் பரிந்து பாலிப்பாய் 
தரசிங்கமறையோர் தா [ ன்] மகிழ்ந்தேற்றும் 
நரசிங்கரூபா நமச்சிவாயமே . 


திருச்சிற்றம்பலத்துணை : 


மாணிக்கவாசகர் திருமணியகவல் முற்றும் . 


( கு பு . ) 

இந்நூல் சிவபெருமானை விளித்துத் துதிப்பதாய் அமைந்திருக்கிறது : 
அகவலாயமைந்தது . முற்றும் உள்ளது . மாணிக்கவாசகர் இயற்றியதாகத் 
தெரிகிறது . பிழைகண்மலிந்துள்ளன . 


No. 2164. மாரியம்மைவர்ணிப்பு . 

MĀRIYAMMAIVARŅIPPU . 


Pages , 33. Lines , 6 on & page . 
Complete. 


Begins on fol. la . of the MS . deseribed under No. 306. T. D. C. 
Vol . I. 


Similar to the work described under No. 86 of the Tamil Triennial 
Catalogue Vol. I. 


Beginning : 
மாரியம்மன் வர்ணிப்பு : 

கன்னனூர் மேவுங் கௌமாரிதாலாட்டைப் 
பன்னிப்படித்தவற்குப் பாவமணுகாதே 
மாரித்தாய் வல்லியே மகராசி வருமம்மா 
திக்கெல்லாம் போற்றும் எககலாதேவிவா 
எக கலாதேவியரே யெங்குமகாமாயி 
கரகம் பிறந்தது கண்ணனூர் எல்லையிலே 
வேம்பு பிறந்தது விசையநகர் பட்டணமாம் 
சிலம்பு பிறந்தது சிவலிங்கப்பாறையிலே 
உடுக்கைபிறந்தது உத்திரர்பூமியிலே 
பம்பை பிறந்தது பளிங்குமாஞ் சோலையிலே 
கருத்துப்பிறந்தது கஞ்சகிரியிந்திரபுரம் 
மருளாதழைக்க வாருமம்மாவையகத்தில் 
அஞ்சுகரகமமர்ந்தாடும் பொற்கரகம் 
ஆறுகரகமமர்ந்தாட வேப்பிலையும் 
எழுகரகமெடுத்தாடும் பொற்கரக 
பத்துகரகம் பதிஞ்சாடும் பொற்கரகம் 


THE TAMIL MANUSCRIPTS 


1879 


வேப்பிலையும் பொற்கரகம் வீதிவிளையாடிவா 
ஆயிரங்கண்ணுடையாள் அலங்காரிவாருமம்மா 
பதினாயிரங்கண்ணுடைய பராசத்தி வாருமம்மா 


* 


* 


அறியாதான் பாடுகிறேன் அம்மைத்திருக்கதையைத் 
தெரியாதான் பாடுகிறேன் தேவிதிருக்கதையை 
என்னைப்பார்த்துப் பழித்தாற்குப் பழுதுகளைச் சொன்னாற்கு 
ஆதிபரமேசுவரி நீயருகேதுணையிரும்மா 
என்னைப்போல பூசாரி யெங்குமுண்டு வையகத்தில் 
உன்னைப்போல தெய்வமுலகத்திற் கண்டதில்லை 


** 


End : : 


சரணஞ் சரணமம்மா தைய லிளம்பிறையே 
சரணஞ் சரணமம்மா தாயே சரணமம்மா 
எல்லாத் தெய்வங்களுக்கும் ஈசுவரியே யுன்சரணம் 
காக்கிறேன் மகனேயென்று கட்டழகி கண்பாரு 
எங்கெங்கும் போனாலும் எத்தூரம்போனாலும் 
அண்டையிலே நின்று வருகிருந்து காரடிதான் 
ஆல்போல் தழைத்தே யருகுபோல் வேரோடி 
மூங்கிற்போற்சுற்றம் முகியாமல் வாழ்ந்திருப்பீர் 


மாரியம்மன் வர்ணிப்பு முற்றும் : 


சிவமயம் . 


16 


22 


( கு.பு . ) -- 

இது மூவருடக்காடலாக் 86 ஆவது நம்பர் பிரதிபோன்றது . இதுவும் 
அது போல் கண்ணனூர் மாரியம்மன் விஷயமாகித்துதிரூபமாயமைந் 
துள்ளது . பூசாரிகளால் பாடப்படுவதாகும் . நடைதாழ்ந்தது . இப்பிரதி 
யில் இது முற்றும் இருக்கிறது . 
நூலாரம்பத்து. 

கன்னனூர் மேவுங்கௌமாரி தாலாட்டைப் 

பன்னிப்படித்தாற்குப்பாவமணுகாதே 
என்றதொரு பாடல் காணப்படுகிறது . அது இந்நூல் “ வர்ணிப்பு ” என்ற 
தலைப்பெயருடன் காணப்படுகிறதாதலின் , அடுத்துள்ள 

மாரியம்மன் 
தாலாட்டைப் " பற்றியதாயிருக்கலாமென்று தோன்றுகிறது . 

No. 2165. வாகை வனத்தாலாட்டு . 

VĀKAI VANATTĀLĀTTU . 
Pages , 3. Lines , 22 on a page . 

Begins on fol. 60a of the MS . described under DNo . 602 . 
Vol . II . 

Complete. 

Songs , in the Talathu (Lullaby) style, in praise of God Siva , worship 
ed at Vāhairanam , 


. 


1880 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


Reginning:: 

வாகை வனத்தாலாட்டு . 
எர்கொண்ட வாகைவனத்தீசர்தம்மைத்தாலாட்ட 
சீர்கொண்ட சித்தி விநாயகனே வந்தருள் வீர் 
கூறுமலைவள்ளிதனைக் கோலமணம்புரிந்த 
வாறு முகமான வருள் வடிவே வந்தருள்வீர் 


(க ) 


(- ) 


* 


சிற்பரமாய்த் தற்பரமாய்ச்சின்மயமாய்நிட்களமாய் 
அற்புதமாயாரமுதாய் ஆண்டபரிபூரணமோ 
வண்டமர்பூங்குழற்கு மணவாளராயிருந்தே 
யண்டரெல்லாம் போற்றும் அரும்பொருளே பள்ளி கொள்வீர் ( ரு ) 
உள்ளம்பி ரியா வுமைவண்டுவார் குழற்கே 
தெள்ளமுதாய் வந்த சிரோமணியே வந்தருள்வீர் 
அன்ற பன் மாற்றேடி முடியுங்காணாமல் 
நின்ற பரம்பொருளே நின்மலனே பள்ளிகொள்வீர் 

( எ ) 


* 


END : 

சுமதி யெனவந்த வினைத்தொல்லைத்தீர்த்தருளி 
அமைதியாய் வீடளித்த வண்ணலே கண்வளரீர் 

( எ ) 
அன்புடனே நின்பூசை யாவர்தான் செய்தாலும் 
இன்புடனே வீடளிக்கு மெந்தையே கண்வளரீர் 

( யஅ ) 
தத்துவத்தின் மேலான தற்பரையிலே யிருந்தே 
அதுவிதமான வரங்கிலே கண்வளரீர் 

( யகூ ) 
அருளிற் பிறந்து தினமன்பிலேதான் வளர்ந்தே 
இருளிற் பொருந்தாத வீசனே கண்வளரீர் 

( உய ) 
பாடுமடியவர்க்குப் பண்போடருளளித்தே 
நீடும் பொருளளிக்கும் நின்மலனே கண்வளரீர் 

( உக ) 
வாகை வனத்தாலாட்டு முற்றும் . 
( கு.பு . ) 

இச்சிறுநூல் வாகைவனம் என்னும் திவ்வியத்தலத்திற் கோயிற் 
கொண்ட சிவபிரான்மீது “ தாலாட்டு ” என்னும் பிரபந்தமாயமைந்துள் 
ளது . (உக ) இருபத்தொன்று கண்ணிகளேயிருக்கின்றன . இயற்றியவர் 
இன்னாரெனவிளங்கவில்லை. 


> 


No. 2166. பிரகலாதன் தோத்திரம் . 

PIRAHA LADAN TÕTTIRAM . 
Pages , 3. Lines , 7 on a page . 

Begins on fol , 94 a of the M3 . described under No. 1074 , T. D. C. 
Vol . II . 

Complete. 
À passage purporting to contain Prahlāda s praise of God Visnu 


THE PAMIL MANUSCRIPTS 


188 ) 


Beginning: 


சக்கிரபாணியே ( சகல ( கமல ) லோசனனே 
காயாம்பூவண்ணனே கருடவாகனனே 
மாயாவிநோதனே வண்டுழாய்ப்புயனே 
கேசவாமாதவா பரமகிருடையாள 


அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகா 
சகலாண்டரக்ஷகா சற்குணமூர்த்தி 
நாராயணாய நமவென்று நித்தியபாராயணம் . 


End : 


உன்னையல்லாமல் வேறுறுதிகாணேன் நான் 
உன்னையல்லா தெனக்கோர்துணையில்லை 
இதுவேளை பட்சிக்க விதுவேளைசமயம் 
காத்து ரட்சித்திடுங் கார்வண்ணா கமலநேத்சா 
புருடோத்தமா நிரஞ்சனானந்தா 
அஞ்சுதலில்லா தெனையாண்டவைகுந்தா 
பஞ்சாயுதனிருபாத 


நி ... கண்டி தகாரண நிர்வாகபூஷண 
நாயகா விதுவேளை நம்பினேன் 
நண்பர் தாயகமாயருள் தந்தசர்வேசா 
நமோ நமோ நாராயணா நமஸ்தே நமோஸ்து . 


இச்சிறு நூல் நாராயணன் மீது தண்டகா காரமாய்த் துதியாகவமைந்துள் 

இதன் நடைப் போக்கு அத்துணைச்சிறந்ததன்று . முற்றும் உளது . 
பிரஹலாதன் தோத்திரம் என்று முதலிற் 

என்று முதவிற் குறிக்கப்பட்டிருக்கிறது . 
எழுத்துப்பிழை மிகவுள் . 


No , 2167. வேங்கடேசர் திருவனந்தல் . 

VENKATESAR TIRUVANANDAL 
Pages , 32. Tilss , 4 on a page . 

Begins on tol , 96 - a of the MS . dasaribed under D. No. 1074 . 
Complete. 

Same work as that described under No. 1763 , Tamil Descriptive 
Catalogue , Vol , IV . 


124 


1882 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


“ ( கு . -பு . ) 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக்கில் 1763 - ஆம் நம்பரில் வந்துள்ள 
நூலேயாகும் , இப்பிரதியில் அப்பிரதியில் இல்லாத இரண்டொரு செய்யு , 
ளும் சிலபாடபேதங்களும் இருக்கின்றன . முற்றும் உள்ளது . பிழைகள் 
உள . ஏடுகளிற் சில முறிந்துள்ளன . இயற்றியவர் இன்னாரெனத்தெரிந் 
திற்றிலது . 


No. 2168. ஸ்ரீ புராணம் ( மகாபுராணம் ) . 

SRIPURANAM (MAHAPURANAM ) . 
Substance , paper . Size. 131X8 inches . Pages , 248. Lines , 24 on & page . Cha 

racter , Tamil and Grantha . Condition , good . Appearance , old . 
Incomplete. 

Same work as that described under D. No. 459 of the Tamil 
Descriptive Catalogue. Vol. I. 

( கு .- பு . ) -- 

இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 459 - ம் நம்பரில் வந்துள்ளதேயா 
கும் . ஷை நம்பர் பிரிதியைப்பார்த்து இப்பிரதி எழுதிவைத்தது . அப்பிர 
தியில் உள்ளவளவே இப்பிரதியிலும் உள்ளது . “ சதுர்விம்சதி புராணம் ” 


என்ற மற்றொரு பெயர் தலைப்பெயராகக் கொடுத்திருக்கிறது . 


No. 2169. ஸ்ரீ புராணம் ( மகாபுராணம் ). 

SRIPURANAM (MAHAPURANAM ) 
Substance , paper . Size , 131 x8 : inches . Pages , 391. Lines , 24 on a page . Cha 
racter, Tamil and Grantha . Condition , good . Appearance , old . 

Incomplete.. 
Same work as the above . 


( கு.-பு. ) - 

இது , முன் நம்பரில் வந்துள்ள பகுதிக்கு மேலாகவுள்ள பகுதியாகும் . 
249 - வது பக்கத்தில் தொடங்கியுள்ளது . இரண்டு பிரதிகளும் சேர்ந்து 
781 பக்கங்களில் அடங்கியுள்ளன . 


No. 2170. அண்ட கோளவகை வசனம் 


ANDA GOLAVAKAI VACANAM . 


Pages , 22. Lines , 10 on a page . 

. 
Begins on fol . 39 - a of the MS . desoribed under D. No. 1143 . 
Complete .. 
A treatise on Cosmology, as explained in the Hindu Purānas. 


THE TAMIL MANUSCRIPTS 


1883 


--- 


Beginning:: 
அண்டகோளவகை : 

நூறு கோடியோசனை விசாலம் அகலமும் நூறு கோடியொசனை உயர 
மும் உள்ளது பிருதுவி 
இதைச்சுற்றி ஆயிரங்கோடி யோசனையகலம் நீளமுடையது அப்பு அண் 
டம் , இதைச்சுற்றிப் பதினாயிரங்கோடி யோசனை யகலமும் நீளமுமுடையது 
தேயுவண்டம் . இதைச்சுற்றி நூறாயிரங்கோடி யோசனை யகல நீளமுடையது 
வாயுவண்டம் . இதைச்சுற்றி [ ப் பார்த்து ] ( த்து ) நூறாயிரங்கோடியோசனை 
யகல நீளமுடையது ஆகாசவண்டம் . இதைச் சுற்றி நூறு மடங்கு அகல நீள 
முடையது அகங்காரதத்துவ அண்டம் . இதைச் சுற்றி நூறு மடங்கு உடை 
யது புத்திதத்துவ அண்டம் . இதைச்சுற்றி நூறு மடங்கு உடையது பிரகி 
ருதி தத்துவ அண்டம் . ஆக அண்டம் எட்டுக்குப் புவனம் . 
End : 


* 


** 


* 


* 


* 


* 


* 


** 


* 


* 


இதைக்சுற்றிச் சொர்ண பூமி பத்து கோடியோசனை . இதைச்சுற்றிப் பெரும் 
புறக்கடல் கோடியே இருபத்தேழு நூறாயிர யோசனை . இதைச்சுற்றிச் சக்கிர 
வாளகிரி பத்தொன்பது நூறாயிர யோசனை . இதைச்சுற்றி . இருள் நாடு முப் 
பத்தைந்து கோடி . இதைச்சுற்றி அண்டச்சுவர் ஒரு கோடி யோசனை . ஆகச் 
சுற்றுக்கு ஐம்பது கோடியோசனை . மகாமேருவுக்குஞ் சக்கிரவாளகிரிக்கும் 
வடக்கு அண்டச்சுவர்க்குத் தெற்கு மகா கைலாசம் . அதில் சதாசிவ மூர்த் 
தி யெழுந்தருளியிருந்து ஞானானுக்கிரகம் பண்ணுவர் . நாவலந்தீவே இற 
லித்தீவே குசையின் தீவே கிரௌஞ் சத்தீவே சான்மலித்தீவே 
ஆகத்தீவு எழாம் . உவரே கரும்பு 

நெய் தயிர் பால் புன 
லென மாகடலேழு மெனவகுத்தனரே . 

அண்டவகைமுற்றும் , 


** 


( கு.-பு. ) -- 

இச்சிறு நூல் பூகோளவகையைச் சார்ந்து குறிப்பாகப் பிருது வியப்பு 
தேயு வாயு ஆகாசம் , என்ற பஞ்சபூத வண்டங்களுடைய நிலையையும் அவை 
களுடைய வித்தாரத்தையும் பிரகிருதி மகதகங்கார தத்துவங்களாலான 
வண்டங்களையும் அவையிற்றின் வித்தார நிலைகளையும் இன்னும் பல விஷ 
யங்களையும் வசனத்தான் உணர்த்துகின்றது . முற்றியதெனவே தெரிகிறது . 
எழுத்துப் பிழைகள் மிகவுள . எடுகள் மிகவுஞ் சிதைந்துள்ளன . 


on a page . 


No. 2171. பூகோளப்பிரமாணம் வசனம் 

BHŪGOĻAPPIRAMAŅAM VACANAM . 
Substance , palm -leaf . Size . 15X14 inches . Pages , 52. Lines , 
Character , Tamil . Condition , much injured . Appearance old , 

Incomplete , 
Similar to the work described under D. No. 453 .. 


-f884 


À DESCRIPTIVE CATALOGUE OF 


. 


கரையை 


Beginning : 

பூகோளப்பிரமாணம் ; 
இந்தப்பூமி யென்கிற தாமரைப்பூவுக்கு நடுவே இலட்சம் யோசனை நீள 
மும் அகலமும் உண்டாய்ச் சம்பூத்வீப மிருக்கும் . அந்தத் தீவுக்கு நடுவே 
மகாமேரு இருக்கும் . அது இலட்சம் யோசனை உயரமும் பதினாயிரம் யோசனை 
புதைமானமும் ( ங யஉத . ) முப்பத்திரண்டாயிரம் யோசனை யகலமும் 

.ம் உண்டாயிருக்கும் . அந்த மலைக்கு வடக்கே நீல வர்ண பருவத 
மும் வெள்ளை வர்ண பர்வதமும் இரண்டு மலைகளும் 
கிழக்கு மேற்கு நீண்டு உப்புத்தண்ணீர் சமுத்திரக் 
யண்டிக்கொண்டிருக்கும் . சுவேதாசலமும் சிருங்காசலமும் என்னும் 
இவ்விரண்டு 

மலைகள் அந்தப்பருவதங்களுக்குக் கடைசியிலேயிருக் 
கும் . சுவேதாசலம் என்கிற மலை (யத ) பதினாயிரம் யோசனை உயரம் . 
சிருங்காசலம் என்கிற மலை ( எயத ) எழுபதாயிரம் 

யோசனை 
யுயரமாயிருக்கும் . அம்மலைகளின் நடுவே 

இரண் 
மயமும் கிம்புருஷ வருஷமும் என மூன்று தேயங்கள் இருக்கும் . மேரு 
கிரி மகேந்திரகிரிகளுக்கும் நடுவே இளாவிருத வருஷம் என்ற தேசமிருக் 
கும் . அந்த வருஷம் என்கிற தேசங்கள் சமுத்திரத்து மட்டாய் நீலபர்வத 
முதலான பருவதங்களுடைய பிரமாணம் உண்டாயிருக்கும் . அந்த இளா 

வருஷத்திற்குத்தெற்கே நிடதாசலமும் ஏமகூடமும் என்றிவ் 
விரண்டு மலைகளிருக்கும் . அ [ த ] வையிற்றினுடைய பிரமாணம் நீலகிரி 
சுவேதகிரிப் பிரமாணமாயிருக்கும் . அந்த மலைகளுக்கு நடுவே 


. 


விருது 


End : 


புத்திரன் 


பிரியவிருதமகராசா பூகோளப் பிரமா 


சுவாயம்புவமனு 
ணம் பண்ணினது : 


இந்த ஒன்பது பேரும் இந்தச் சம்பூத்தீவிலே நவகண்டங்களுக் 
கும் அதிபதிகள் ஆனார்கள் . அவர்களின் பெயரினாலே தானே நவகண்டங் 
களும் பிரகாசித்தன . அதிலே மூத்த பிள்ளை நாபிமகாராசா வெகு நாள் 
இராச்சியபாரம் பண்ணினார் . விஷ்ணுவின் அனுமதியினாலே நாபி மகாராசா 
வுக்குப் பிள்ளை ( ரிஷபமகாராசா . ) பிறந்து வெகு காலம் இராச்சிய 
பாரம் பண்ணினார் . அந்த ரிஷபமகாராஜாவுக்குப் பரதன் முதலாக நூறு 
பிள்ளைகள் பிறப்பித்து ] ( ந்தார்கள் ) அவர்களுக்குள் தான் ஆளுகிற பூமியைப் 
பரதனுக்குப்பட்டங்கட்டினார் . அப்பரதன் ஆண்டபடியினாலே இக்கண்டத் 
துக்குப் பரதகண்டம் என்று 

பேராச்சுது . ருஷப மகாராசா இந் 
தப் பரதகுலத்திலே சில தேசங்களை நிர்ணயம் பண்ணி 
முதலான ஒன்பது பேரை நிறுத்தினான் . பதினெட்டு பேர்கள் யோகீசு 
வரர் ஆனார்கள் . மற்ற எழுபத்திரண்டு பேரும் தபசு பண்ணிப்பிராம 
ணர்கள் ஆனார்கள் . பரத மகாராசா (அயஉ ) எண்பத்திரண்டு – ராச்சிய 
பாரம் பண்ணினார் . அவர் பிள்ளை சுமதி மகாராசாவுக்குப் பட்டங்கட் 


* 


டினார் 


THE TAMIL MANUSCRIPTS 


1885 


( கு . - பு . ) 

இச் சிறு நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 453 - அவது நம்பர் பிரதி 
போன்று பூகோள் வகையைச் 

சார்ந்ததாய் அந்தந்த கண்டங்கள் 
மலைகள் மேருபருவதம் முதலிய இவைகள் இன்னின்ன விடங்களில் 
அமைந்துள வென்றும் , அவையிற்றின் உயரம் நிலப்பரப்பு முதலியவை 
இத்துணையனவென்னும் உணர்த்திப்போருகிறது . இயற்றியவர் இன்னா 
ரெனத் தெரியவில்லை . இது இத்துணைத்தென்றும் தெரியவில்லை எழுத் 
துப் பிழை மிகவுள . 


No. 2172. புவனகோசம் . 

BHUVANAKOSAM . 
Substance , palm - leaf . Size , 151 x 1 inches . Pages, 104. Lines , 6 on a 

page . Character, Tamil. Condition , injured . Appearance , old . 
Seems complete . 

A treatise on Cosmology, as explained in the Saiva Puranas. 
Beginning : 

புவனகோசம் . 

காப்பு . 


ஸ்ரீ ஆதிபரமேசுவரன் ஸ்ரீ கைலாசத்திலேயிருந்து பார்வ [ தா ] ( தீ ) 
தேவிக்கும் நந்தீசுவரர்க்கும் அருளிச் செய்த புவன கோசத்தைக்கேட்டு 
நந்தீசுவரர் திருமூல தேவருக்கு அருளிச்செய்த 

அருளிச்செய்த புவனகோசம் வரு 
மாறு : - எப்படியென்னில் ; கண் சிமிட்டிக்கொண்டது நொடி . நொடி 
காசுய கொண்டது நாழிகை ஒன்றாகும் . நாழிகை எ 

கொண்டது ஒரு 
சாமம் . சாமம் அ கொண்டது ஒருநாள் . நாள் முப்பது கொண்டது 
ஒரு மாசம் . மாசம் யஉ கொண்டது வருடம் . வருடம் அறுபது கொண் 
டது ஆண்டு . ஆண்டு மாத கொண்டது யுகம் . யுகம் பதினெட்டு வகைப் 
படும் , அது 

எப்படியென்னில் : --அனந்தன் அர்ப்புதன் தமந்தன் 
தராசன் தாண்டசன் விண்ணசன் விண்ணாயுதன் அயுதன் மையுதன் 
மணியிரணியன் மணியாதனியன் விபரீதன் விஸரன் அலங்கிருதன் 
கிருதாயன் திரேதாயன் துவாபரன் கலியுகன் ஆகயுகம் ( 04 ) . பதினெட் 
டில் நிற்கும் வருஷம் எத்தனை யென்னில் : - 

அனந்தன் என்னும் யுகம் 
யாச கோடி வருடம் . அர்புதன் என்னும் யுகம் யங கோடி . 


** 


கிருதயுகம் வருஷம் யஎ இலட்சத்து உயவு ஆயிரம் வருஷம் . 
திரேதாயுகம் வருஷம் யஉ இலட்சத்து கயசு ஆயிரம் வருஷம் : துவா 
பரயுகம் வருஷம் அ இலட்சத்து சுயச ஆயிரம் . கலியுகம் வருஷம் 
ச இலட்சத்து நயஉ ஆயிரம் வருஷம் ஆம் . ஆக யுகம் யஅ க்கு 

இவை அயஅ . பிரகாரம் குசவன் திகிரி போலே 
சுற்றிடில் தேவேந்தரனுக்கு ஒரு நொடி . இந்த நொடி பிரகாரத்திலே 


* 


1886 


A DESCRIPTIVE CATALOGUE OF 


வருஷம் சுய 


கொண்டது 


கொண்டது ஆண்டு. 

ஆண்டு . ஆண்டு நூறாயிரங் 
யுகம் . யுகம் . ய q கொண்டது . சுகம் 


End : : 


வாக் பாணி பாத பா.யூ பத்தம் என்கிற கன்னக்காரரும் பட்டுச் சாக்கிரம் 
சொப்பனம் சுஷுப்தி துரியம் துரியாதீதம் என்கிற தலைகாரிகளும்பட்டு 
அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் 
என்கிற 

களும்பட்டு வாத பித்த சிலேட்டுமம் என்கின்ற 
காரிக்காரரும் பட்டு சத்தகோடி மகாமந்திரமென்கிற உபயதளமும்பட்டு 
அஷ்டமதம் என்கிற யானைகளும்பட்டுச் சுத்தாசுத்த மென்கிற தேவி 
மாரும்பட்டு தோழிமாரும்பட்டு * 

அகத்தி 
வெட்டவெளியாய் வெளிக்குள் சத்தமே வடிவாய் மின்மினியின் பிரகாசம் 
போன்றிருக்கும் 

காயாபுரி , என்னும் பட்டணம் 
முழுதும் ஞானவாளினாலே வெட்டி ஞானக்கினியாலே சுட்டுப் பள்ள 
மேடுள்ளதெல்லாம் தொண்ணூற்றாறங்குலங்கொண்ட நிலத்திலே 


* 


* 


எருதும்பூட்டி குருவென்னுங் கலப்பை கொண்டுழுது சமானஞ் செய்து 
மோகமென்னும் எருப்போட்டு முளையில்லாத வித்தைத் தெளித்தும் அறி 
வென்னும் வாய்க்கால் வெட்டிச் சமாதானமென்னும் மதகு 

திறந்து 
சாந்தமென்னும் நீரைப்பாய்ச்சி மெய்ஞானமென்னும் தானியம் விளைந் 
தது . இந்தத்தானியத்துக்கு வன்னம் ஒளி ஒளியாயிருக்கும் . மினி மினிப் 
பிரகாசம் போன்றிருக்கும் . இனிச்சாந்தமென்கிற 

பத்தை 
விழுங்கும் . அப்போது ஆனந்தயோகம் நவ்வென்னும் அக்ஷரம் ஓதி 
யறிந்தால் ஒரு பதம் . சீ என்னும் அக்ஷரமோதி யறிந்தால் கனவானாம் . 
இதற்குச்சாட்சி அறிவானந்த திருமந்திரம் . 

முப்பதும் முப்பதும் முப்பத்தறுவருஞ் 
செப்பு மதனிடைக் கோயிலில் வாழ்பவர் 
செப்பிமதனிக் கோயிற் சிதைந்த பின் 
ஒப்பாயனைவரு மோடெடுத்தாரே . 


உத்தம யோகியர்க்கும் உறுபெருந்தவத்தோருக்கும் 
வித்தக மறையோருக்கும் விரும்பியே பூசைசெய்யச் 
சுத்தமாம் கேள்வி தன்னைச் சொல்லற நடத்தினார்க்கும் 

முத்தியே யடைவாரென்று மொழிந்தனர் முனிவர்தாமே . ( ) 
திருச்சிற்றம்பலம் . குருவே துணை . தாரணஷி வைகாசிமீ • s 
மூலபுவனகோசம் சீயாழி தானப்ப முதலியார் குமாரன் 

சாமி எழுதி நிறைந்தது முற்றும் . 


( 
உ 
) 


( கு .- பு . ) 


இந்நூல் டிஸ்கிருப்டிவ் காடலாக் 453 - ஆம் நம்பரில் வந்துள்ள 
பூகோளப் பிரமாணம்போன்று 

பூகோள 

சாத்திர வகையைச் 
சார்ந்ததாய் மேகச்சக்கிரம் வரையில் உணர்த்திப் புவனகோசத்தில் அடங் 


THE TAMIL MANUSCRIPTS 


1887 


கிய பல்வேறு தத்துவ விஷயங்களையும் உணர்த்துகிறது . இது , பரம 
சிவனார் தாம் உமாதேவியாருக்கும் திருநந்தி தேவர்க்கும் உபதேசிக்க , 
அத்திருநந்திதேவர் , திருமூலதேவருக்கு உபதேசித்ததாக வமைந்துள் 
ளது . 

இடையிடையே இரண்டொரு செய்யுட்களும் வந்திருக்கின்றன . 
இதில் சைவசித்தாந்த விடயங்கள் உள . முற்றுப்பெற்றதெனத் 
தோற்றுகிறது . எழுத்துப்பிழை மிகவுள்ளன . 


பல 


on 8 


No. 2173. புவனகோசம் வசனம் . 

BHUVA NA KOŠAM VA CANAM . 
Sabatan08 , palm - leaf . Size , 16 : X 11 inches . Pages , 54. Lines , 5 

page . Character , Tamil . Condition , much injured . Appearance , old . 
Incomplete . 

Same work as the above. 
( கு.- பு ) - 
இந்நூல் முன் 

பிரதியில் வந்துள்ளதே . இப்பிரதியில் சில 
பாட பேதங்கள் காணப்படுகின்றன . முற்பிரதியிற் போல இப்பிரதியில் 
இந்நூலின் வரலாறு காணப்பெறவில்லை . இறுதியிலும் சில பகுதியில்லை . 
எழுத்துப்பிழை மிகவும் உள . ஏடுகள் மிகவும் சிதலுண்டு கிழிந்திருத்த 
லோடு பல முறிந்தும் இருக்கின்றன . படித்தற்கு மிக வரிதாகவிருக் 
கிறது . முதலேட்டில் பூமி சக்கிரம் என்று இதற்குக் குறியீடு குறிக் 
கப்பட்டிருக்கிறது . ஆதலின் , மற்றொரு பெயரானும் இதை 

இதை வழங்கி 
வந்தார்கள் போலும் . 


AGENTS FOR THE SALE OF MADRAS GOVERNMENT 

PUBLICATIONS. 


IN INDLA 
NEW BOOR COMP . Booksellers, ete..b Malial, " 188-90, Hornby Road , 

Bombay. 
D. , TARAPORE VATA Sons & Co., Bombay . 
THACKER & Co. (UD ), Bombay. 
N ... WAG . , Circul ing Agent and Bookseller, No. 6 , Tribhuvan Rond , Girgaon , 

Eombay. 
112 BOOK COMPANY, Calcutta . 
BUITERWORTH & Co. UID . ), 6 , Hastings Street, Calcutta . 
R SAABRAY & Co., Taloutta . 
HACKER , SPINK & Co. , , Ksplanade East , Calentta . 
K. KRISHNA AYYAR BROTHERS , Boolsellers, Publishers, etc., The Round , Trichur 

( Cochin Stale ). 
THE OTAN LITERATURE SOOTETY FOR INDIA , Post Box No. 50 ) , Park Tow , 

Madra 
CHEY BOUE COMPANY , Post Los453 dras. 
C. COOMARASWAMY NAYUBU AND S0N9, 2 and , Chinnathambi Sizeei, Madras. 
LIGGINEOTHAMS ( LID .), om boa , Mauris. 
THE LAW PRINTING HOUSH , 11 , Mount Road , Madras. 
G. A. NAPISAN & Co., Madras . 
P. R. RAMA IYER & Co. , 368 , Esplanade Row , Madras , 
P. VARADACHARI & Co. , Booksellers , 5, Linga Chetti Street, Madras, 
Agent, THE SOUTH INDIA SAIVA -SIDDHANIA WORKS PUBLISHING SOORTY , ITD .. 

6, Coral Merchant Street, Madras. 
VENKATRANA & Co., Educational Publishers and Booksellers, Esplanade, George 

town , Madras. 
The LTTLE FLOWER Co. , Educational Publishers and Booksellers, 41 , Lingha 

Chetti Street, Georgetown, Madras, 1 
D. SRI KRISHNAMURTI, Editor of " Grama Paripalana , " Ongole (Mairas ). 
10. M. GOFALAKRISHNA KONI , Pudumantapam , Madura (Madras ). 
NATIONAL WHITARI PUBLICITY, LTD ., Mangalore (Madras ). 
M. SIOSHACHALAM & Co., Proprietors, The Hindu Pregs, Masulipatam ( Madras ). 
B. VENKATARAMAN , Correspondent, Permanent Fund Buildings, Neela Sonth 

Street, Negapatam ( Madras ). 
THU HINDUSTAN PUBLISHING CO . , LTD ., Rajahmundry (Madras ). 
THH MenurN STORIES, Salem ( Madras). 
The Proprietor, THE HOUSE OF KNOWLEDGE , Booksellers and Publishers, Palli 

agraharam P.O. , Tanjore (Madras ). 
S. KRISHNASWAM & Co. , Teppakulam Post, Trichinopoly Fort ( Madras ) . 
1. VAIDYANATHA AYYAR, Law Bookseller, Teppakulam P.O. , Trichinopoly (Madras ). 
A. VUNKATASUBRAN , Law Bookseller, Vellore (Madras ). 
BHAWNANI & Sons , Boolisellers, etc., Coutaught Place, New Delhi . 
The manager, Tim INTERNATIONAL BOOK SERVICH , Booksellers, Publishers, News 

Agenth and Stationers, Poona 4 
P. N. SWAMINATIA SIVAN & Co., Common Agente ; Booksellers, etc., Pudak 

kottai State. ( Branches also ai lorais ud and banvakottai). 
The Proprietor, The PUNJAB SANSIT Oor OTPOT, Saidmitha Shreet , Lahore 

( Punjab) 
MOUANIAL DOSSHAI SHAB , Books Agent, etc. , Raj sot . 
B.S. MATHUR & 00., Chatur Vilas, Dotá Civil Lin , Judhpur ( Rajputana ). 
THE BOOKLOVERS RESORT, Booksellers and News Agents , Taikad , Trivandrum 


NOTICE 
Official publications may be obtained in the United 
Kingdom either direct from the office of the High Commis 
sioner for India , India House , Aldwych , London , W.C. 2 , OM 
through any bookseller . 


